த.பா. நி . ( க.வெ. ) வரிசை எண் -291 


பல்கலைக்கழக நவ இயற்கணிதம் 


( இரண்டாம் தொகுதி ) 


( பட்டப்படிப்பிற்குரியது ) 


(திருத்தப்பட்ட பாடத்திட்டத்தின் படி வெளியிடப்படுகிறது ) 


ஆசிரியர்கள் : 
திரு . ப . அல்போன்சு இராசேந்திரன் , எம்.எஸ்ஸி ., 

கணிதத்துறைத் தலைவர் , 
ஆதித்தனார் கல்லூரி , திருச்செந்தூர் . 
திரு . வெ . சுவாமிநாதன் , எம் . எஸ்ஸி . , 
திரு . சு . இராமச்சந்திரன் , எம் . எஸ்ஸி . , 

கணித விரிவுரையாளர்கள் , 
ஆதித்தனார் கல்லூரி , திருச்செந்தூர் . 


நீர் 


நூல் 


UNL 


தமிழ்நாட்டுது 


நிறுவனம் 


தமிழ்நாட்டுப் பாடநூல் நிறுவனம் 


3 


ng 


First Edition - February , 1972 


T.N.T.B.S. ( C.P. ) No. 291 


© TAMIL NADU TEXT BOOK SOCIETY 


University Modern Algebra ( Vol. 11 ) 


P. ALPHONSE RAJENDRAN , 
V. SWAMINATHAN AND 
S. RAMACHANDRAN . 

( 


Net Price Rs. 6-50 


( No discount) 


Published by the Tamil Nadu Text 
Book Society under the Centrally 
Sponsored Scheme of Production of 
Books and literature in regional 
languages at the University Level, 
of Government of India in the Ministry 
of Education and Social Welfare . 


Printed by : 
DEEPA PRINTERS, 
50 , Suriyanarayana Chetty Street, 
MADRAS - 13 . 





முன்வந்த 
பெறுவதற்கு மதுரைப் பல்கலைக்கழகம் ஆண்டுதோறும் எடுத்து 
தாவரவியல் , பொறியியல் ஆகிய 

அ 

ணிந்துரை 
திரு . இரா . நெடுஞ்செழியன் 
( தமிழகக் கல்வி - உள்ளாட்சித்துறை அமைச்சர் ) 
தமிழைக் கல்லூரிக் கல்வி மொழியாக ஆக்கிப் பதினோராண்டு 
கள் ஆகிவிட்டன . குறிப்பிட்ட சில கல்லூரிகளில் பி.ஏ. வகுப்பு 
மாணவர்கள் - தங்கள் பாடங்கள் அனைத்தையும் தமிழிலேயே 
கற்று வந்தனர் . 1968 ஆம் ஆண்டின் தொடக்கத்தில் புகுமுக 
வகுப்பிலும் ( P.U.C. ) 1969 ஆம் ஆண்டிலிருந்து பட்டப் படிப்பு 
வகுப்புகளிலும் அறிவியல் பாடங்களையும் தமிழிலேயே கற்பிக்க 
ஏற்பாடு செய்துள்ளோம் . தமிழிலேயே கற்பிப்போம் என முன் 
வந்துள்ள கல்லூரி ஆசிரியர்களின் ஊக்கம் , பிற பல துறை 
களிலும் தொண்டு செய்வோர் இதற்கெனத் தந்த உழைப்பு , 
நூலாசிரியர்கள் தொண்டுணர்ச்சி இவற்றின் காரணமாக இத் 
திட்டம் நம்மிடையே மகிழ்ச்சியும் மன நிறைவும் தரத்தக்க 
வகையில் நடைபெற்று வருகிறது . இவ்வகையில் கல்லூரிப் 
பேராசிரியர்கள் கலை , அறிவியல் பாடங்களை மாணவர்க்குத் 
தமிழிலேயே பயிற்றுவிப்பதற்குத் தேவையான பயிற்சியைப் 
வரும் பெருமுயற்சியைக் குறிப்பிட்டுச் சொல்லவேண்டும் . 

பல துறைகளில் பணிபுரியும் பேராசிரியர்கள் எத்தனையோ 
நெருக்கடிகளுக்கிடையே குறுகிய காலத்தில் அரிய முறையில் 
நூல்கள் எழுதித் தந்துள்ளனர் . 

வரலாறு , அரசியல் , உளவியல் , பொருளாதாரம் , தத்துவம் , 
புவியியல் , புவியமைப்பியல் , மனையியல் , கணிதம் , பௌதிகம் , 
வேதியியல் , உயிரியல் , வானியல் , புள்ளியியல் , விலங்கியல் , 
நூல்கள் , மொழிபெயர்ப்பு நூல்கள் என்ற இரு வகையிலும் தமிழ் 
நாட்டுப் பாடநூல் நிறுவனம் வெளியிட்டுவருகிறது . 

இவற்றுள் ஒன்றான பல்கலைக்கழக நவ இயற்கணிதம் - 
இரண்டாம் தொகுதி என்ற இந்நூல் தமிழ் நாட்டுப் பாடநூல் 
நிறுவனத்தின் 291 ஆவது வெளியீடாகும் . இதுவரை 326 
| நூல்கள் வெளிவந்துள்ளன . இந் நூல் மைய அரசு கல்வி , 
சமூக நல அமைச்சகத்தின் மாநில மொழியில் பல்கலைக்கழக 
நூல்கள் வெளியிடும் திட்டத்தின்கீழ் வெளியிடப்படுகிறது . 

உழைப்பின் வாரா உறுதிகள் இல்லை ; ஆதலின் , உழைத்து 
வெற்றி காண்போம் . தமிழைப் பயிலும் மாணவர்கள் 
மாணவர்களிடையே சிறந்த இடம் பெறவேண்டும் . அதுவே 
தமிழன்னையின் குறிக்கோளுமாகும் . தமிழ் நாட்டுப் பல்கலைக் 
கழகங்களின் பல்வகை உதவிகளுக்கும் ஒத்துழைப்புக்கும் நம் 
மனம் கலந்த நன்றி உரியதாகுக . 

இரா. நெடுஞ்செழியன் 


உலக 


பொருளடக்கம் 


பக்கம் 


பகுதி 1 


1 


1. வெக்டர் வெளிகள் 
2. பொதுப்படுத்துதல் 


8 


பகுதி II 


1. அரூபவெக்டர் வெளிகள் அல்லது ஒருபடிப் 
பல்லடுக்குகள் 

19 
2 . ஒருபடிச் சேர்வுகளும் , உருவாக்கிகளும் 

30 
3 . ஒரு அரூபவெக்டர் வெளியின் உள்ளடங்கு 
வெளிகள் 

36 
4. ஒருபடிச்சார்ந்த , சாரா நிலைகள் 

44 
5. அரூபவெக்டர் வெளியின் தளங்களும் , அதன் 
பரிமாணமும் 

65 
6. அரூபவெக்டர் வெளிகளில் புனல் சார்புகளும் , ஓரினச் 
சார்புகளும் 

90 
7. ஒருபடிச் சார்புகளும் துணை வெளிகளும் 

112 
8. உள்ளடங்கு வெளிகளின் மேலும் சில பண்புகள் 123 
9. உட்பெருக்கல் வெளிகள் 

161 


" 
.. 


பகுதி III 


205 


226 


237 
258 


292 


1. அணிகள் 
2. சார்பு அணிகள் 
3 . எதிர்மறை அணி 
4. ஆதார மாற்றங்கள் --அணி அளவை 
5. முற்றிசைவு அணிகள் 
6 , ஒருபடிச் சமன்பாடுகள் 
7 . ஒருபடி நிலை மாற்றங்களும் அணிகளும் 
8. சிறப்பியல் அல்லது பண்பியல் சமன்பாடுகள் 
9. வடிவொத்த அணிகள் - மூலை வரைப்படுத்துதல் 

Bibliography 
கலைச்சொற்கள் 


308 


330 


352 


370 


387 
389 


பல்கலைக்கழக நவ இயற்கணிதம் 

( இரண்டாம் தொகுதி ) 


பகுதி I 


டாக 
1. வெக்டர் வெளிகள் 

( Vector Spaces ) 
81. எண்ணிகளும் வெக்டர்களும் ( Scalars and Vectors ) 

இப்பகுதியில் எண்ணிகளைப் பற்றியும் ( Scalars ) வெக்டர்களைப் 
பற்றியும் ( Vectors ) , நாம் ஏற்கெனவே அறிந்துள்ள கருத்துகளை 
விரிவுபடுத்தியும் , பொதுப்படுத்தியும் , மேலும் இவைகளால் 
அமையும் கணிதத் தொகுதியைப்பற்றித் தெளிவாகவும் 
காண்போம் . 
81.1 . வரையறை 

எண் மதிப்பு ( Magnitude ) மட்டும் கொண்ட திசை சாரா 
உறுப்புகள் எண்ணிகள் ( Scalars ) எனவும் , எண் மதிப்பும் திசையும் 
( Magnitude and direction ) பெற்ற உறுப்புகள் வெக்டர்கள் (Vectors) 
எனவும் அழைக்கப்படும் . 

, 
என்பன ணிகளாகும் . டப்பெயர்ச்சி , திசைவேகம் , 
முடுக்கம் , விசை போன்றன வெக்டர்களாகும் . 


எண் 


81.2 . 


வெக்டர்களைக் குறியீடு செய்தல் ( Representation of Vectors) 
ஒரு வெளியில் (Space) உள்ள வொரு வெக்டரை திசையுள்ள 
ஒரு நேர்கோட்டுத் துண்டினால் (directed line segment) குறிக்கலாம் . 
அந் நேர் கோடானது அவ்வெக்டரைத் தாங்கும் கோடு ( line of 
support ) எனப்படும் . அந் நேர்கோட்டுத் துண்டின் நீளம் அவ் 
வெக்டரின் எண் மதிப்பையும் , அதன் திசை அவ் வெக்டரின் 
திசையையும் குறிக்கும் . 


பல்கலைக்கழக நவ 

க நவ இயற்கணிதம் 
A என்ற புள்ளியிலிருந்து ஆரம்பித்து , B என்ற புள்ளியில் 
முடியும் வெக்டரை AB என்று குறிப்போம் . இங்கு அம்புக்குறி 
திசையையும் , அத்துண்டின் நீளம் AB ஆனது எண் மதிப்பை 
யும் குறிக்கும் . A ஆனது தொடங்கும் புள்ளி எனவும் ( initial point ) , 
B ஆனது முடியும் புள்ளி எனவும் (terminal point ) அழைக்கப் 
படும் . 


எனவே , ஒவ்வொரு வெக்டரையும் குறிப்பதற்கு மூன்று அம் 
சங்கள் தேவை என அறிகிறோம் . அவை , தாங்கும் கோடு 
எண் மதிப்பு , திசை என்பனவாகும் . மேலும் சிலர் வெக்டர் 
AB என்பதைத் தடித்த எழுத்துகளால் AB எனவும் 
ஓரெழுத்தால் A எனவும் குறிப்பது வழக்கம் . 


OA ஐ 


குறிப்பு : ஒரு வெக்டரைக் குறிக்கும் நேர்கோட்டுத் துண்டின் 
நீளமே அவ்வெக்டரின் நீளம் எனப்படும் . அது எப்பொழுதும் 
மிகையாகும் . மேலும் ஒரு வெக்டரின் நீளமானது அதன் எண் 
அளவை ( modulus) எனவும் அழைக்கப்படும் . 


* 


81.3 . ஓரிடப்படுத்திய வெக்டர் (Localised Vector) 

ஒரு குறிப்பிட்ட புள்ளியின் வழியே செல்லும் நேர்கோட்டால் 
குறிக்கப்படும் வெக்டரானது ஓரிடப்படுத்திய வெக்டர் எனப் 
படும் . மற்றவை ஓரிடப்படுத்தாத ( Non - localised ) அல்லது 
தன்னிச்சை ( Free) வெக்டர் எனப்படும் . 


$ 1.4 . வெக்டர்களின் சமத்தன்மை ( Equality of Vectors ) 

AB , CD என்ற இரு வெக்டர்கள் 


( i ) AB , CD என்ற இரு துண்டுகளும் ஒரே நேர்கோட்டில் 
அல்லது இணையான நேர்கோடுகளில் அமைந்து இருக்க 
வேண்டும் . 

( ii) இரு வெக்டர்களும் சமநீளமுடையதாய் இருக்க 
வேண்டும் . 

(iii ) AB , CD என்ற இரு துண்டுகளும் ஒரே திசையில் 
உள்ளனவாய் இருக்க வேண்டும் . ( அ - து ) இரு வெக்டர்களும் 
ஒரே திசையைக் கொண்டதாய் இருக்க வேண்டும் 


என்ற நிபந்தனைகளுக்குட்பட்டு இருக்குமானால் அவை சமம் 
எனப்படும் . 


3 


வெக்டர் வெளிகள் 


ஓரிடப்படுத்தாத வெக்டர்களுக்குச் சமமான , ஒரு குறிப் 
பிட்ட புள்ளிவழிச் செல்லும் வெக்டர்களை எடுத்துக்கொள்வதன் 
மூலம் அவற்றை ஓரிடப்படுத்தலாம் . பொதுவாக ஆதி ( origin ) 
வழிச் செல்லும் வெக்டர்களை எடுத்துக் கொள்வது மரபு . 
$ 1.5 . அலகு வெக்டர்கள் ( Unit Vectors ) 

ஓரலகு நீளம் கொண்ட வெக்டர்கள் அலகு வெக்டர்கள் 
எனப்படும் . 


81.6 . பூச்சிய வெக்டர்கள் ( Zero Vectors) 

நீளம் பூச்சியமாக உள்ள வெக்டர்கள் பூச்சிய வெக்டர்கள் 
எனப்படும் . இதனை 0 என்று குறிப்பது மரபு . 


81.7 . இடம் குறிக்கும் வெக்டர்கள் ( Position Vectors) 
0 எனும் புள்ளி ஆதியாகவும் , P 

என்பது 

வெளியில் 
யாதானுமொரு புள்ளியாகவும் இருந்தால் வெக்டர் OP ஆனது 
P- ன் 0 ஐச் சார்ந்த இடம் குறிக்கும் வெக்டர் ( Position Vector of 
P relative to O ) எனப்படும் . 


இவ்வாறு 

வெக்டர்களை வரையறுத்தபின் அவற்றிற் 
கிடையே ஒரு ஓருறுப்புச் செயலியையும் ( Unary operation ) ஒரு 
ஈருறுப்புச் செயலியையும் ( Binary operation ) இப்பொழுது வரை 
யறை செய்வோம் . 


81.8 . இரு வெக்டர்களின் கூட்டல் ( Addition of two Vectors ) 


A , B என்ற இரு வெக்டர்களை எடுத்துக் கொள்வோம் . 
OA ஆனது A ஐக் குறிக்கட்டும் . அதே அளவில் A எனும் 
புள்ளியிலிருந்து B வெக்டரைக் குறிக்க AB என்ற திசையுள்ள 
நேர்கோட்டுத் துண்டு வரைவோம் . அப்படியானால் வெக்டர் 
OB ஆனது A , B- க்களின் கூடுதல் எனப்படும் . இதை நாம் 
A + B = 0A + AB = OB என்று எழுதுவோம் . 


OA , AB ஆகிய நேர்கோடுகளை அண்டைப் பக்கங்களாகக் 
கொண்டு ஓர் இணைகரம் வரைந்தால் OB என்பது அவ்விணை 
கரத்தின் மூலைவிட்டமாகுமாதலால் , இரு வெக்டர்களின் எண் 
மதிப்பு , திசை ஆகியவற்றைக் குறிக்கும் நேர்கோட்டுத் துண்டு 
கள் OA, AB க்களை அண்டைப் பக்கங்களாகக் கொண்டு ஓர் 


4 


பல்கலைக்கழக நவ இயற்கணிதம் 


இணைகரம் வரைந்தால் அவ்விணைகரத்தின் மூலைவிட்டம் OB 
ஆனது அவ்விரு வெக்டர்களின் கூடுதலாகும் . இது வெக்டர் 
களின் கூட்டலுக்கான இணைகர ( Parallelogram ) விதியாகும் . 


குறிப்பு 1 : இரு வெக்டர்களின் கூட்டலானது மற்றொரு 
வெக்டராகும் . மேலும் வழக்கமாக எண்களின் கூட்டலுக்குப் 
பயன்படுத்தப்படும் - குறியையே இங்கும் பயன்படுத்துகிறோம் . 


குறிப்பு 2 : OA , AB என்பன ஒரே நேர்கோட்டில் அமையு 
மானால் 0A , AB என்பனவற்றை அண்டைப் பக்கங்களாகக் 
கொண்ட இணைகரம் இங்கு ஒரே நேர்கோடாகச் சிதைந்து 
விடுகிறது ( degenerated ) . இங்கும் OB என்பது OA , AB- க்களின் 
கூட்டலையே குறிக்கும் . OB- ன் தாங்கும் நேர்கோடும் , OA , 
AB-க்களின் தாங்கும் நேர்கோடும் ஒன்று தான் . 


81.9 . வெக்டர்களின் கூட்டலானது பரிமாற்று விதி ( Commuta 

tive law ) சேர்ப்பு விதி ( Associative law ) இவற்றிற்குட்பட்ட 
தாகும் . 


( அ - து ) A + B = B + A ( பரிமாற்று விதி ) 
(( A + B ) + C = A + ( B + C) ( சேர்ப்பு விதி ) 

இவற்றின் நிரூபணங்களை மாணவர்களுக்குப் பயிற்சியாக 
விட்டுவிடுகிறோம் . 


81.10. வெக்டர்களை எண்ணியால் பெருக்குதல் ( Scalar multipli 

cation of Vectors ) 


OA என்ற திசையுள்ள நேர்கோட்டுத் துண்டால் குறிக்கப் 
படும் ஒரு வெக்டர் A- யை எடுத்துக்கொள்வோம் . m என்பது 
யாதானுமொரு மெய்யெண் எனின் mA ஆனது ஒரு வெக்டர் 
எனப்படும் . 


( i) அதன் நீளம் A- ன் நீளத்தை | m | ஆல் பெருக்கக் 
கிடைக்கும் . 

( ii ) m மிகை எனின் A- யும் mA- யும் ஒரே திசையுடையன 
வாகவும் , 1 குறை எனின் இவை எதிர்த் திசையுடையனவாக 
வும் இருக்கும் . 


வெக்டர் வெளிகள் 


5 


( iii ) A- ன் தாங்கும் கோடும் 
ஒன்றே . 


mA- ன் தாங்கும் கோடும் 


குறிப்பு 1 : எண்ணியால் ஒரு வெக்டரைப் பெருக்குவதால் 
கிடைக்கும் பெருக்கற் பலனும் ஒரு வெக்டரே என அறிகிறோம் . 
-A என்பது A- க்கு எதிர்த்திசையில் உள்ள A- ன் நீளத்தைக் 
கொண்ட வெக்டராகும் . இதை 

A- ன் 

எதிர்மறை 
என்போம் . 


குறிப்பு 2 : மெய்யெண்களே இங்கு எண்ணிகளாகக் கருதப் 
படுகின்றன . மேலும் வெக்டர்களை எண்ணியால் பெருக்குவதானது 
சேர்ப்பு ( Associative ) , பங்கீட்டு ( Distributive ) விதிகளுக்குட்பட்ட 
தாகும் . ( அ - து ) m , n. என்பன மெய்யெண்களாகவும் , A , B- க்கள் 
வெக்டர்களாகவும் இருந்தால் , 

( m + n ) A = m A + n A 
.m ( A + B ) = m At.mB 

= + 
( mn ) A A (na ) 

= n ( m A ) 
மேலே கூறியவற்றிலிருந்து திசையுள்ள நேர்கோட்டுத் 
துண்டுகளால் குறிக்கப்படும் எல்லா வெக்டர்களையும் கொண்ட 
கணமானது ( Set ) $ 1.8 - ல் வரையறுக்கப்பட்ட கூட்டலின் கீழும் 
$ 1.10 - ல் வரையறுக்கப்பட்ட மெய்யெண்களால் பெருக்குதல் 
என்ற செயலின் கீழும் அடைப்புள்ளது ( closed ) என்பது தெளி 
வாகும் , மேலும் , 


(i) வெக்டர்களின் கூடுதலானது சேர்ப்பு , பரிமாற்று விதி 
களுக்குட்பட்டது . 


(ii) 

பூச்சிய வெக்டர் 0 ஆனது கூட்டல் அலகாகும் . 
( அ - து ) A + 0 = 0 + A 

+ = 7 
(iii) ஒவ்வொரு வெக்டர் A- க்கும் ஓர் எதிர்மறை வெக்டர் 
--- உண்டு . மேலும் A + (- A ) = ( - Z) + A = 3 


$ 1.11 . எனவே , கூட்டலின் கீழ் , வெக்டர்களைக் கொண்ட 

ஒரு கணமானது ஒரு பரிமாற்றுக் குழுவை ( Abelian 
Group ) அமைக்கும் . 


6 

பல்கலைக்கழக நவ இயற்கணிதம் 
குறிப்பு : 1.2 = A ( 1 என்பது இயற்கை எண் ஒன்றாகும் . ) 
81.12 . கூற்றுத் தொகுதிகள் மூலம் வெக்டர்களைக் குறியீடு 

செய்தல் ( Representation of vectors by means of coordi 

nate systems) 
0 - எனும் புள்ளி ஆதியைக் குறிக்கட்டும் . வெளியில் ( Space ) 
உள்ள ஒவ்வொரு புள்ளி P- யோடும் அதன் இடம் குறிக்கும் 
வெக்டரான OP ஐத் தொடர்புபடுத்தலாம் . இதே 

இதே போன்று 
எந்த ஒரு வெக்டர் AB- யோடும் அதற்குச் சமமான 0 வழிச் 
செல்லும் ஒரு வெக்டர் OP ஐ எடுத்துக்கொள்வதன் மூலம் 
கிடைக்கும் ஒரே புள்ளி P- யைத் தொடர்புபடுத்தலாம் . இதனால் 
வெளியில் உள்ள திசையுள்ள நேர்கோட்டுத் துண்டுகளால் 
குறிக்கப்படும் வெக்டர்களைக் கொண்ட கணத்திற்கும் வெளியில் 
உள்ள எல்லாப் புள்ளிகளைக் கொண்ட கணத்திற்குமிடையே ஒரு 
ஒன்றுக்கொன்று ஒத்திசைவு ( One to one correspondence ) 
உள்ளது . 

மேலும் , ஆதி 0 வழியே , வெளியில் , செங்குத்து அல்லது 
சாய்ந்த அச்சுகளை ( Rectangular or Oblique axes ) எடுத்துக் 
கொள் வதன்மூலம் எந்த ஒரு புள்ளி P- க்கும் ஒருகூற்றுத் 
தொகு திக் குறியீடு ( Coordinate representation ) கிடைக்கிறது . 
(xx , x2 ; xg ) என்பன P- ன் உறுப்புகள் ( Coordinates ) எனக் 
கொள் வோம் . இங்கு x1 , x ,, x ; என்பன மெய்யெண்களாகும் . 
( x1 , x ,, xg ) என்பன P ஐக் குறிப்பதாலும் , புள்ளிகளுக்கும் , 
அவற்றின் இடம் குறிக்கும் ஆதி வழிச்செல்லும் வெக்டர்களுக்கும் 
ஒன்றுக்கொன்று முழு அமைப்பு மாற்றம் ( One to one onto 
mapping ) அப்படியாயின் ( x , x2 , xg ) எனும் உறுப்புகளே 
P- யோடு தொடர்புகொண்ட OP ஐக் குறிக்கின்றன எனக் 
கொள்ளலாம் . இதனால் வெளியில் உள்ள திசையுள்ள நேர் 
கோட்டுத் துண்டுகளால் குறிக்கப்படும் வெக்டர்கள் ஒவ்வொன் 
றிற்கும் உறுப்புக் குறியீடு ஒன்று உண்டு . மேலும் இவ்வுறுப்பு 
களாலேயே அவ் வெக்டரைக் குறிப்பது மரபு . எடுத்துக் 
காட்டாக OP = ( x , x ,, xs ) என எழுதலாம் . 


A = ( a , a ,, as ) , B = ( bi, b ,, bg ) என்ற யாதானும் இரு 
வெக்டர்கள் கொடுக்கப்பட்டால் $ 1-8 , 81.10 இவற்றிலிருந்து 
A + ( a b 

(ai + by , az + bz , as + bs ) எனவும் m A = ( mai , ma ,, 
mas ) எனவும் எளிதாக நிறுவலாம் . 


7 


வெக்டர் வெளிகள் 


குறிப்பு 1 : பூச்சிய வெக்டரின் உறுப்புகள் ( 0,0,0 ) ஆகும் . 


குறிப்பு 2 : A = (a ,, a ,, ag ) எனின் இதன் எதிர்மறை - A = 
( -al , -az , -ay ) ஆகும் . 


குறிப்பு 3 : வெக்டர்களை உறுப்புகள் வாயிலாக எழுதுவதன் 
மூலம் , ஏற்கெனவே நாம் பார்த்துள்ள சில முடிவுகளை இங்கு 
நிறுவலாம் . எடுத்துக்காட்டாக , 


A + B = ( a + bi , a , + by , as + bg ) 

( b , --ay , b , + ay , b : + ay ) 


= B + A 


இதுபோல் m , n . என்பன மெய்யெண்களெனின் 


= 


( m + n ) A = mA -- nA 
m ( A + B ) 

( 
mA + mB 
( mn ) A = m ( nA ) = n ( mA ) 
லாம் . 


என்பனவற்றையும் நிறுவ 


2. பொதுப்படுத்துதல் 


. 


* கொண்ட 

துபோல் ஒரு திடப் பொருளின் 

(Generalisation ) 
கன பரிமாண வெளியில் ( Three dimensional space ) வெக்டர் 
களை , திசையுள்ள நேர்கோட்டுத் துண்டுகள் அல்லது மூன்று 
செய்யலாம் என்று கண்டோம் . மேலும் வெக்டர்களை எண்ணி 
யால் பெருக்கும் வரையறையில் எண்ணிகளை மெய்யெண் 
களாகவே கொண்டோம் . இவற்றை இரு வழிகளில் பொதுப் 
படுத்தலாம் . 
82.1 . பரிமாணத்தைப் பொதுப்படுத்துதல் 

ஒரு வெக்டரை n- மெய்யெண் உறுப்புகளைக் கொண்ட ( n 
மிகை முழு எண் ) கூற்றுத் தொகுதியால் குறியீடு செய்தல் ஒரு 
வழியாகும் . n- பரிமாண வடிவ கணிதத்தில் ( n - dimensional 
Geometry ) ஒவ்வொரு புள்ளியையும் n . உறுப்புகளைக் கொண்ட 
கூற்றுத் தொகுதியால் குறியீடு செய்வோம் . எனவே அப்புள்ளி . 
யோடு தொடர்புகொண்ட 

வெக்டரையும் அவ்வுறுப்புகளா 
லேயே ( அல்லது கூறுகள் ) குறியீடு செய்யலாம் . எடுத்துக் 
காட்டாக , கன பரிமாண வெளியில் உள்ள புள்ளிகளுக்கு , நேரம் 
என்ற நான்காவது கூற்றையும் சேர்க்க நான்கு பரிமாண வெளி 
கிடைக்கின்றது . எனவே , இதில் உள்ள புள்ளிகளோடு தொடர்பு 
கொண்ட வெக்டர்களுக்கு நான்கு உறுப்புகளைக் கொண்ட 
( Rigid body ) மீது செயல்படும் எந்த ஒரு விசையையும் 6 உறுப்பு 
களைக் கொண்ட கூற்றுத் தொகுதியால் குறியீடு செய்யலாம் . 


குறிப்பு : முடிவில்லா ( infinite ) உறுப்புகள் உள்ள கூற்றுத் 
தொகுதியைக் கொண்ட வெக்டர்களும் உண்டு . 

க்டர்களும் உண்டு . இவற்றைப் 
பற்றிப் பின்னர்க் காணலாம் . 


- 


9 


* 


குறிப்பு 2 : F- ன் மீது அமைந்தா தர வெக்டர் ஒரு பொதுப் 
பொதுப்படுத்துதல் 
82.2. உறுப்புகளையும் எண்ணிகளையும் யாதானுமொரு களத்தி 

லிருந்து ( Field ) எடுத்துக்கொள்ளுதல் 
ஒரு வெக்டரைக் குறியீடு செய்யும் கூற்றுத் தொகுதியில் 
உள்ள உறுப்புகளையும் , எண்ணிகளையும் மெய்யெண் களத் 
திலிருந்து எடுக்காமல் யாதானுமொரு களத்திலிருந்து எடுப்ப 
தன் மூலம் பொதுப்படுத்துதல் பிறிதொரு வழியாகும் .. 

மேற்கூறிய இருவழிகளிலும் பொதுப்படுத்துவதன் மூலம் 
யாதானுமொரு களத்திலிருந்து எடுக்கப்பட்ட n உறுப்புகளைக் 
கொண்ட கூற்றுத் தொகுதியால் குறிக்கப்பட்ட , பொதுப்படுத்தப் 
பட்ட வெக்டர்கள் கிடைக்கின்றன . இவற்றை எடுத்துக் 
கொண்டு பல முடிவுகள் நிறுவலாம் . இம் முடிவுகள் கனபரிமாண 
வெளியில் அல்லது தளத்தில் உள்ள திசையுள்ள நேர்கோட்டுத் 
துண்டுகளால் குறியீடு 

செய்யப்படும் வெக்டர்களுக்கும் 
பொருந்தும் . 

வ்வாறு கொள்கைகளைப் ( notions ) பொதுப்படுத்துவது 
கணிதத்தில் முக்கியமான ஒரு செயலாகும் . 
A s 2.3 . 
82.3 . பொதுப்படுத்தப்பட்ட வெக்டர்கள் ( Generalised Vectors) 

யாதானுமொரு களம் F- லிருந்து 1 உறுப்புகளை எடுத்துக் 
கொண்டு அவை வரிசைப்படுத்தி அமைக்கப்பட்டு 
கள் ( Ordered n tuples of elements from F ) F- ன் மீது அமைந்த 

தர வெக்டர் (Vector of order n over F ) என அழைக்கப்படும் . 
x 1 , x,, ...., x . என்பன F- ல் இருந்தால் X = ( x , x , 
என்பது F- ன் மீது அமைந்த ஒரு ா தர வெக்டராகும் . இங்கு 
x , x ,, ... , xn என்பன -ன் கூறுகள் ( components) எனப்படும் . 

குறிப்பு 1 : x , x ,, .... . என்ற வரிசையை மாற்றி அமைத் 
தால் வேறு வெக்டர் கிடைக்கும் . எனவே , இங்குக் கூறுகளின் 
வரிசைக்கு முக்கியத்துவம் அளிக்கப்படல் வேண்டும் . எடுத்துக் 
காட்டாக X = ( 1,2,3 ) , Y = ( 2,1,3 ) என்பன வெவ்வேறு 
வெக்டர்களாகும் . மேலும் X = ( ay , 0 ,, ..., xn ) என்ற வெக்டரில் 
x ,, x ,, ..., xn என்பன முறையே முதலாவது , இரண்டாவது , ... , 
71 ஆவது கூறு எனப்படும் . 
படுத்தப்பட்ட வெக்டராகும் . இதனை வசதிக்காக வெக்டர் 
என்றே அழைப்போம் . F- ல் உள்ள உறுப்புகள் எண்ணிகள் 
எனப்படும் . 


n கூறு 


1 


Alt+ter= + = lp- : { sle T = + 


என்று குறிப்போம் . 
10 

பல்கலைக்கழக நவ இயற்கணிதம் 
குறிப்பு 3 : வெக்டர்கள் எந்தக் களத்தின் மீது அமைகின் 
றனவோ அக்களமானது சுட்டுக்களம் ( Reference Field ) எனப் 
படும் . சுட்டுக்களத்தைக் குறிப்பது மிகவும் முக்கியமானதாகும் . 
ஏனெனில் , சுட்டுக்களம் வேறுபட்டால் வெக்டர்களும் வேறுபடும் 
அவற்றிற்கிடையே , நாம் பின்னால் பார்க்கப்போகும் கூட்டலோ , 
எண்ணியால் பெருக்கலோ வரையறை செய்யமுடியாது . 

குறிப்பு 4 : மெய்யெண் களத்தின்மீது அமையும் வெக்டர்கள் 
மெய் வெக்டர்கள் ( Real Vectors ) எனவும் , சிக்கலெண்மீது அமை 
யும் வெக்டர்கள் சிக்கல் வெக்டர்கள் ( Complex Vectors ) எனவும் 
அழைக்கப்படும் . 
குறிப்பு 5 : 

வெக்டர்களைப் பெரிய எழுத்துகளாலும் , 
அவற்றின் கூறுகளைச் சிறிய எழுத்துகளாலும் குறிப்பது மரபு . 
82.4 . வெக்டர்களின் சமத்தன்மை ( Equality of Vectors) 

F- என்ற களத்தின் மீது அமைந்த ஒரே தரமுள்ள 
வெக்டர்களின் ஒத்தகூறுகள் ( corresponding components ) 
சமமாக இருந்தால் மட்டுமே அவை சமம் எனப்படும் . 
( அ - து ) X = ( x1 , x ,, ..., xn ) ; Y = ( y1 , y ,, ... , yn ) என்ற , 

அமைந்த - இரு வெக்டர்கள் , x = yj ( j = 1 , 2 , ... , n ) 
என்று இருந்தால் மட்டுமே சமமாகும் . இதனை X = Y என்று 
குறிப்போம் . 

( அ - து ) X = Y - x = y1 ; x2 = y 2 ; ..... ; xn = yn 

குறிப்பு : இரு வெக்டர்களின் சமத்தன்மையைப் பற்றிக் கூற 
வேண்டுமானால் முதலில் அவை ஒரே களத்தின் மீது அமைந் 
தனவாக இருக்கவேண்டும் . மேலும் , அவை ஒரே தரமுள்ள 
தாகவும் இருக்கவேண்டும் . 
82.5 . n- தர பூச்சிய வெக்டர் ( Zero Vector of order n ) 

F- என்ற களத்தின் கூட்டல் அலகை ( Additive identity ) 0 
( 0 , 0 , ... , 0 ) ஆனது F- ன் மீது அமைந்த n- தர பூச்சிய வெக்டர் 
எனப்படும் . இதனை 0 என்று குறிப்பது மரபாகும் , 


ரு 





11 


பொதுப்படுத்துதல் 


குறிப்பு : வெவ்வேறு களங்களின் கூட்டல் அலகும் வேறுபடு 
மாதலால் அவைகளின் மீது அமைந்த பூச்சிய வெக்டர்களும் 
வெவ்வேறாகும் . 


82-6 . வெக்டர்களின் கூட்டல் 


F- என்ற களத்தின் மீது அமைந்த X = (x1 , x2 , ... , xn ) Y = 
( y1 , y2 , ... , yn ) என்ற இரு n- தர வெக்டர்களை எடுத்துக்கொள் 
வோம் . Z = ( x + y1 , x2 + y2 , ... , xn + yn ) என்ற F மீது அமைந்த 
n- தர வெக்டரானது X , Y இவற்றின் கூட்டற்பலன் அல்லது 
கூடுதல் எனப்படும் . இதனை Z = X + Y என்று எழுதுவது மர 
பாகும் . 


ஃ . Z = X + Y = 

(x , x2 , 

.... , xn ) + ( y1 , y ,, ... , yn ) = ( x + 
y1 , x2 + y ,, ... , xn + yn ) 


குறிப்பு 1 : x1 , x2, ... , xn ; Y1, yz, ... , yn என்பன F- ல் இருப்ப 
தால் ( x + y1 ) , ... , ( xn + yn ) என்பன வரையறுக்கப்பட்டவை .. 
மேலும் இவையும் F- ல் உள்ளன . எனவே , வெக்டர்களின் 
கூட்டல் நன்கு வரையறுக்கப்பட்ட ஓர் ஈருறுப்புச் செயலாகும் 
( Well defined Binary operation ). 


குறிப்பு 2 : ஒரே களத்தின் மீது அமைந்த ஒரேதர வெக்டர் 
களுக்கு மட்டுமே கூட்டல் வரையறுக்கப்பட்டுள்ளது . மேலும் 
ஒரே தர வெக்டர்களின் கூட்டற்பலனும் அதேதர வெக்டரா 
யிருப்பதால் ஒரேதர வெக்டர்களைக் கொண்ட 

ஒருகணம் 
கூட்டலின் கீழ் அடைப்புள்ள தாகும் . 


82.7 . வெக்டரை எண்ணியால் பெருக்குதல் 

X = ( x1 , x2 , ... ,xn ) என்பது களம் F- ன் மீது அமைந்த 
யாதானுமொரு வெக்டராகவும் at என்பது F- ல் உள்ள ஓர் 
எண்ணியாகவும் இருந்தால் X = ( axi , ax2 , ... , axn ) என்ற F- ன் 
மீது அமைந்த n- தர வெக்டரானது , X ஐ x ஆல் பெருக்கக் 
கிடைக்கும் பெருக்கற்பலன் எனப்படும் . இதை a X என்று 
குறிப்போம் . எனவே , 


X = aX = a ( x , x2 , ... , xn ) = ( a Xl, a x2 , ... , a xn ) ஆகும் . 


குறிப்பு : ஒரு வெக்டரை எண்ணியால் பெருக்குவதால் 
கிடைக்கும் பெருக்கற்பலனும் அதேதர வெக்டராயிருப்பதால் , 
ஒரேதர வெக்டர்களைக் கொண்ட ஒரு கணம் எண்ணியால் வெக் 


மூன்று 


இதனால் மூன்று ஒரேதர வெக்டர்களைக் கூட்டும் பொழுது 
12 

பல்கலைக்கழக நவ இயற்கணிதம் 
டரைப் பெருக்குதல் என்ற ஓருறுப்புச் செயலின்கீழ் அடைப் 
புள்ளது ( closed under unary operation ) , 
82.8 . வெக்டர் கூட்டலின் பண்புகள் 
X , Y , Z என்பன F என்ற களத்தின்மீது அமைந்த யாதானும் 

ஒரேதர வெக்டர்கள் எனக் கொள்வோம் . அப்படி 
யானால் , 

( i ) X + Y = Y + X ( பரிமாற்று விதி ) 
( ii ) X + ( Y + Z ) = ( X + Y ) + Z ( சேர்ப்பு விதி ) 
( iii ) X + 0 = 0 + X = X 

( iv ) ஒவ்வொரு வெக்டர் X- க்கும் ஓர் எதிர்மறை உண்டு . 
அதனை - X என்று குறித்தால் X + ( -X ) = ( -X ) + X = 0 
நிறுவுதல் : 
(i ) X = ( x1 , x2 , ... , xn ) ; Y = ( y1 , y2 , 

ya ) என்று கொள் 
வோம் . அப்படியானால் , 
X + Y = ( x + yi , x , + yz , ... , xn + yn ) 

= ( y1 + xy, yz + x2 , ..... n + xn ) ( xi, yi, E F ) 

= Y + X - 
( ii ) X + ( Y + Z ) = ( x 1 , x2 , .... x. ) + ( y1 + z | , y 2 + - Z2 , ... , yn + .zn ) 

= ( x + y + zy , x2 + y, + z ,, .... , xn + yn + zn ) 
= ( x + y + zy , x , + yz + z ) , ...., xn + yn + zn ) 

( :* Xi, Yi , zi E F ) 
= ( x + y1, x2 + y2 , .... xn + yn ) + ( z ) , 22 , ... , ... ) 

= ( X- + Y ) + Z 
அடைப்புக்குறி தேவையில்லை என அறிகிறோம் . வெறுமனே 
X + Y + Z என்று எழுதுவது எந்தத் தவற்றுக்கோ , குழப்பத் 
திற்கோ இடமளிக்காது . 


( iii ) X + 0 = ( x + 0 , x , +0 , ... , xn +0 ) 

= ( x1 , x2 , 
X + 0 = 0 + X (பரிமாற்று விதி ) 


Xx ) = X 


பப்பா 


. 


- 


ள்ள பெருக்கல் 
பொதுப்படுத்துதல் 

13 
இதிலிருந்து . எல்லா ஒரேதர வெக்டர்களையும் கொண்ட 
கணத்தில் அதே தரமுடைய பூச்சிய வெக்டரானது கூட்டல் 
அலகு ஆகின்றது . 
( iv ) X = ( -x1 , -x2 , ... ,-x . ) என்ற 1 - தர 

வெக்டரை 
எடுத்துக்கொள்வோம் . அப்படியானால் , 
X + X = [ x , + ( - x , ), x , + ( - x , ) , ... , xn + (-xn ) ] 
( 0 , 0 , .... 0 ) 

0 ஆகும் . 
எனவே X ஆனது X- ன் எதிர்மறை ஆகும் . இதனை ( -X ) 
என்று குறித்தால் X + ( - X ) = (-X ) + X = 0 
குறிப்பு : எல்லா ஒரேதர வெக்டர்களைக் 

கொண்ட ஒரு 
கணத்தில் ஒவ்வொரு வெக்டருக்கும் ஓர் எதிர்மறை அக்கணத்தி 
லேயே உள்ளது . எனவே , எல்லா ஒரேதர வெக்டர்களையும் 
கொண்ட ஒரு கணமானது பரிமாற்றுக்குழு என அறிகிறோம் . 
82.9 . வெக்டரை எண்ணியால் பெருக்குதலின் பண்புகள் 

X , Y என்பன களம் F- ன் மீது அமைந்த யாதானும் இரு 
ஒரேதர வெக்டர்களாக இருக்கட்டும் . ad , p என்பன F- ல் 
என்று குறிப்போம் . அப்படியானால் , 


* 


வ 


- 


-- 


( i ) ( a p 

( a p ) X = u ( p X ) = 9 ( a X ) ( சேர்ப்பு விதி ) 
( ii ) & ( X + Y ) = a + & Y 

(a + b) = x + x } ( பங்கீட்டு விதி ) 
( iii ) 1 - X = X 


a s xn ) 


நிரூபணம் : 
X = ( xy , x ,, ....., x n ) ; 

Y = > 2 

( y1 , ye , ... yn ) என்போம் . 
அப்படியானால் , (i ) ( as ) X = as (x1 , 2, ..., xn ) 

( ex 

sxy, & B x2, .... 
[ aa { p x ), a { p x2 ) , ... , & ( 3 x n ) ] 
a (Bx1 , p x2 , ... , 

... , p xn ) 
ax (BX ) 
B ( u X ) s ( a x4 , a x2 , ... , a xn ) 

[ p ( ax x ), ( a x , ) , (aan ) ] 
( a px , a Bx , ..., & Bxn ) 


14 


பல்கலைக்கழக நவ இயற்கணிதம் 


( a p ) X ( : & , B , X E F ) 
ஃ ( a g ) X = x ( p X ) = s ( a X ) 


( ii ) a ( X + Y ) = a ( x : + yi , x2 + y2 , ... , xn + y n ) 

+ 
( a xx + y1 , & x2 + y2 , ... , a xn + y . ) 
( ax : + &y1 , ex2 + ay2 , ...., exn + ayn ) 
( a x1 , a x2 , ... , a xn ) + 
( a y1 , a y2 , ... , 

eyn ) 
= a ( xy , x ,, ... , xn ) + a ( y1 , y2 , ... , yn ) 
= a X + Y 


மேலும் , ( a + b ) X = ( a + p ) ( x1 , x2 , ... , xn ) 

= (a + B xy , a + p x2 , ... , a + p xn ) 
= ( ax : + px | , ax , + px ,, ... , ax . + pxn ) 
= ( axi , ax ,, ... , axn ) + ( px | , px ,, Bxn ) 
= a ( x , x ,, ... , xn ) + 9 ( x , x ,, ... , xn ) 
= Q X + p X 


(iii) 1. X = 1. ( x1 , x ,, ... , xn ) 

= ( 1 • x1 , 1 • x2 , ... , 1. xn ) ( . : F- ல் 1. x = x ;) 
( x1 , x2 , . , 

, xn ) = X 


= 


இதனால் எல்லா ஒரேதர வெக்டர்களையும் கொண்ட கணம் , 
F- ல் உள்ள உறுப்புகளைச் செயலிகளாகக் ( Operators ) கொண் 
டது என்று அறிகிறோம் . 


82.10 . வெக்டர் வெளி (Vector Space) 

F என்ற யாதானுமொரு களத்தின் மீது அமைந்த n- தர 
வெக்டர்களைக் கொண்ட ஒரு கணம் , வெக்டர் கூட்டலுக்கும் , 
எண்ணியால் வெக்டரைப் பெருக்குதலுக்கும் அடைப்புள்ளதாயி 
ருந்தால் , அக்கணம் , F- ன் மீது அமைந்த n- தர வெக்டர் வெளி 
( Vector Space of order n over F ) எனப்படும் . ( அ - து ) n தர 
வெக்டர்களைக் கொண்ட 

V என்ற ஒரு 

கணத்தில் உள்ள 
யாதானும் இரு வெக்டர்கள் X , Y- யையும் , களம் F- ல் யாதானு 
மொரு எண்ணி a- வையும் எடுத்துக்கொண்டால் , X + Y- யும் 
ax_ ம் V- யிலேயே இருந்தால் கணம் V- ஆனது ஒரு n- தர 
வெக்டர் வெளி எனப்படுகிறது . 


பொதுப்படுத்துதல் 


15 


குறிப்பு : ஒரேதர வெக்டர்களைக் கொண்ட ஒரு கணம் , 
வெக்டர் கூட்டலுக்கும் , எண்ணியால் வெக்டரைப் பெருக்கு 
தலுக்கும் அடைப்புள்ள தாய் இருந்தால் $ 2.8 , $ 2.9 - ல் கூறப்பட்ட 
பண்புகள் இக்கணத்திலும் பொருந்தும் என நிறுவலாம் . எடுத்துக் 
காட்டாக இக் கணத்தில் யாதானும் ஒரு வெக்டர் X ஐ எடுத்துக் 
கொண்டு அதனை F- ல் உள்ள கூட்டல் அலகு 0 ஆல் பெருக்க 
0 • X என்ற உறுப்பும் இக் கணத்திலேயே இருக்கும் . ஆனால் , 
0.X = 0 ஆதலால் பூச்சிய உறுப்பும் இக்கணத்தில் உள்ளது . 
F- ல் பெருக்கல் அலகு 1 - ன் எதிர்மறையான -1 ஆல் X ஐப் 
பெருக்க , X- ன் எதிர்மறை வெக்டர் --X கிடைக்கும் . இதுவும் 
அக் கணத்திலேயே உள்ளது . ஆதலால் , ஒரேதர வெக்டர் 
களால் அமைக்கப்பட்ட வெக்டர் வெளி வெக்டர் கூட்டலின் கீழ் 
ஒரு பரிமாற்றுக் குழு ஆகும் . மேலும் , அவ்வெளி X- ல் உள்ள 
உறுப்புகளைச் செயலிகளாகக் கொண்டது . 


(i ) n ஆவது கூறு மட்டும் F என்ற களத்தில் யாதானு 
மோர் உறுப்பாகவும் பிற கூறுகள் F- ன் கூட்டல் 

அலகான 0 
ஆகவும் கொண்ட எல்லா n- தர வெக்டர்களையும் கொண்ட ஒரு 
கணம் வெக்டர் கூட்டலுக்கும் , எண்ணியால் பெருக்கலுக்கும் 
அடைப்புள்ளது என எளிதாக நிறுவலாம் . ஆதலால் அக்கணம் 
F- ன் மீது அமைந்த ஒரு n- தர வெக்டர் வெளியாகும் . இதனை 
V = { ( 0 , 0 , ... , x) , x E F } என்று குறிக்கின்றோம் . 
(ii) 11 , 12 , ... , Ar என்பன களம் F- ல் உள்ள 

r மாறி 
எண்ணிகளாகவும் ( Variable scalars) , x , x ,, ... , x; என்பன 
F- ன் மீது அமைந்த யாதானும் r n- தர வெக்டர்களாகவும் 
இருந்தால் இவ் வெக்டர்களை நிலையாகக் கொண்டு அமைக்கப் 
பட்ட 11 x + A2 x2 + ... , + Ar xr என்ற எல்லா வெக்டர் 
களையும் கொண்ட ஒரு கணமானது F- ன் மீது அமைந்த ஒரு 
n- தர வெக்டர் வெளியாகும் . 


இதனை V = { A1 x1 + 12 x , ... , + Ar xr , xy , x, ..., x நிலை 
யானவை 11 , 12 , ... , - என்பன F- ல் மாறும் எண்ணிகள் } 
என்று குறிப்போம் . 


(( iii ) F- ன் மீது அமைந்த n தர பூச்சிய 

வெக்டரை 
மட்டும் கொண்ட ஒரு கணம் ஒரு n தர வெக்டர் வெளியாகும் . 

வெளிப்படை வெக்டர் வெளி ( Trivial vector space ) எனப் 
படும் . 

(iv ) F என்ற களத்தின் மீது அமைந்த ஒரேதர வெக் 
டர்கள் அனைத்தையும் கொண்ட ஒரு கணம் வெக்டர் கூட்டலுக் 


கணிதத்தில் 
16 

பல்கலைக்கழக நவ இயற்கணிதம் 
கும் , எண்ணியால் பெருக்கலுக்கும் அடைப்புள்ளது என 
முன்பே பார்த்துள்ளோம் . ( 2.6 , $ 2.7 ) ஆதலால் , இக்கணம் 
ஒரு வெக்டர் வெளியாகும் . 
82.11 , முழு வெக்டர் வெளி ( Total Vector Space ) 

F என்ற களத்தின் மீது அமைந்த ம தர வெக்டர்கள் அனைத் 
தையும் கொண்ட ஒரு கணம் வெக்டர் கூட்டலின் கீழும் எண்ணி 
யால் வெக்டரைப் பெருக்குதலுக்கும் அடைப்புள்ள தால் , அக் 
கணம் F. ன் மீது அமைந்த ஒரு n .தர வெக்டர் வெளியாகும் . 
இதனை F- ன் மீது அமைந்த / தர முழு வெக்டர் வெளி ( Total 
vector space of order n over F ) என்று கூறுவோம் . இவ்வெளி 
யை V. ( F) என்று குறிப்பது வழக்கமாகும் . 
குறிப்பு 1 : ஒரு வெக்டர் வெளி 

ஒரே தர வெக்டர்களைக் 
கொண்டது . ஆனால் , அத்தரத்தைக் கொண்ட எல்லா வெக்டர் 
களையும் கொண்டிருக்க வேண்டும் என்ற தேவையில்லை , 

குறிப்பு 2 : எந்த ஒரு வெக்டர் வெளியிலும் பூச்சிய வெக்டர் 
இருக்குமெனப் பார்த்தோம் ( $ 2.10 குறிப்பு ) . ஆதலால் , பூச்சிய 
வெக்டரை மட்டும் கொண்ட வெக்டர் வெளியை ஓருறுப்பு வெக் 
டர் வெளி ( Yector space with one element ) என்போம் . மற்ற 4 
வற்றில் குறைந்தது இரு வெக்டர்களாவது இருக்கும் . மேலும் , 
ஒரு களத்தை வரையறுக்கும் பொழுது அதில் குறைந்தது இரு 
உறுப்புகளாவது இருக்கவேண்டும் என அறிவோம் . ஆனால் , 
வெக்டர் வெளிக்கு இந் நிபந்தனை தேவையில்லை . 

குறிப்பு 3 : R மெய்யெண் களம் எனின் V , (R ) என்பது வடிவ 
யையும் குறிக்கும் . 

குறிப்பு 4 : F என்ற களத்தின் மீது அமைந்த வெக்டர்களை 
வரையறுத்தது போல் R என்ற யாதானுமொரு வளையத்தின் 
(( Ring ) மீதும் வெக்டர்களை வரையறுக்கலாம் . ஒரு வளையம் R- ன் 
மீது அமைந்த ஒரே தர வெக்டர்களைக் கொண்ட ஒரு கணம் 
வெக்டர் கூட்டலுக்கும் , எண்ணியால் ( R- ல் உள்ள உறுப்புகள் ) 
பெருக்குதலுக்கும் அடைப்புள்ளதாயிருந்தால் அக்கணம் R மாட் 
யூல் ( R - module ) எனப்படும் . 





82.12 . வெக்டர்களின் ஒருபடிச் சேர்வு ( Linear Combination of 

Vectors) 
X 

1 , x ,, ...., - என்பன F என்ற களத்தின் மீது அமைந்த 
ஒரேதர வெக்டர்களாகவும் 21 , 12 , ... , r என்பன F- ல் உள்ள 


பொதுப்படுத்துதல் 
எண்ணிகளாகவும் இருந்தால் 1 x : +1 , x , + ...,+ 1 x ; என்ற 
வெக்டரானது 

x1 , x2 , ... , x, களின் ஒருபடிச்சேர்வு எனப்படு 
கிறது . X = Aj x1 , + 12 x2 + ..., + arx , எனின் X என்பது . x1 , 
x ,, .... , x , என்ற வெக்டர்களின் மீது ஒருபடிச்சார்ந்த நிலையில் 
(linearly dependent on ) உள்ளது என்று கூறுவோம் . எடுத்துக் 
காட்டாக மெய்யெண் களம் R- ன் மீது அமைந்த 4 தர வெக்டர் 
( 2 , 1 , 0 , 1 ) என்பது ( 4 , 2 , 0 , 1 ) , ( 2 , 1 , 0 , 3 ) என்ற இரு 
வெக்டர்களின் மீது ஒருபடிச்சார்ந்த நிலையில் உள்ளது . 
ஏனெனில் , ( 2,1,0 , 1 ) = 1 ( 4 , 2 , 0,1 ) + ) ( 2 , 1 , 0,3 ) ஆகும் . 
82.13 . உருவாக்கிகள் ( Generators) 

F என்ற களத்தின் மீது அமைந்த ஒரு வெக்டர் வெளி V யில் 
உள்ள எந்த ஒரு வெக்டரையும் V- யில் உள்ள X1 , x ,, ... , x என்ற 
r வெக்டர்களின் ஒருபடிச்சேர்வாக எழுதமுடியுமானால் x1 , x ,, 
... , x ; என்ற வெக்டர்கள் - V-யின் உருவாக்கிகள் ( Generators ) 
எனப்படும் . V- ஆனது .x1 , x , ... , x , என்ற r வெக்டர்களால் 
உருவாக்கப்படுகிறது ( spanned or generated ) என்று கூறுவோம் . 
எடுத்துக்காட்டாக மெய்யெண்களம் R- ன் மீது அமைந்த n தர 
முழு வெக்டர் வெளி Vn (R ) ஐ எடுத்துக்கொள்வோம் . . இதற்கு 
E , = ( 1 , 0 , ... , 0 ) , E , 

... , 0 ) , E , = ( 0 , 1 , 0 , ... , 0 ) E. = ( 0 , 0 , 
... , 1 ) என்ற n வெக்டர்களும் உருவாக்கிகள் ஆகும் . ஏனெனில் , 
V. ( R ) ல் யாதானுமொரு. வெக்டர் X = ( x1 , x ,, ... , xn ) ஐ எடுத்துக் 
கொண்டால் X = xEj , + x , E ,, + ... , + xn En என எழுதலாம் . 
ஆதலால் - Vn ( R ) - ல் உள்ள எந்தவொரு வெக்டரும் E ,, E ,, .. 
E , என்ற n வெக்டர்களின் ஒருபடிச்சேர்வாகும் . இவை அலகு 
வெக்டர்கள் ( unit vectors ) எனப்படும் . 

ar.sri : 

பயிற்சி 1 
1. X = ( x1 , x ,, ... , xn ) என்பது F என்ற களத்தின் மீது 
அமைந்த யாதானுமொரு வெக்டராகவும் -1 என்பது F- ன் 
பெருக்கல் அலகின் எதிர்மறையாகவும் இருந்தால் 
( -1 ) X = -X = ( - x1 , -x ,, ... , -- xn ) = 1 (-X ) என நிறுவுக : 

2 . கணக்கு 1 - ல் F டன் கூட்டல் அலகு 0 ஆகவும் F- ன் மீது 
அமைந்த n தர பூச்சிய வெக்டர் 0 ஆகவும் !a என்பது F- ல் ஒரு 
எண்ணியாகவும் இருந்தால் 0.X = 0 ; & • 0 = 0 என நிறுவுக . 

3. ( a ) X , Y என்பன களம் F- ன் மீது அமைந்த இரு 
வெக்டர்கள் என்க . Y + K = X என்ற சமன்பாட்டில் K க்கு 
ஒரே ஒரு தீர்வு மட்டும் ( unique solution ) உண்டு என நிறுவுக . 

2 


... 


18 


பல்கலைக்கழக நவ இயற்கணிதம் 


இத் தீர்வை X - Y என்று குறிப்போமானால் X - Y = X + ( -Y ) 
எனக் காண்பி . 

( b ) ( -- X ) என்பது எந்த சமன்பாட்டின் ஒற்றைத் தீர் 
வாகும் ? அல்லது ( - X ) ஐ 

வரையறுக்க . இதிலிருந்து 
- ( - X ) = X எனக் காண்பி . 


4 . 


வழக்கமான பொருளின் அடிப்படையில் பின்வருபன 
வற்றை நிறுவுக . 

(i) X - Y == - ( Y - X ) ( v ) X - Y = Z = x = Y + Z 
(ii ) X- ( Y - Z ) = ( X - Y ) + Z ( vi ) X + Y = Y + Z = X = Z 
( iii ) a ( X - Y ) = a X - Y 

வெக்டர் கூட்டலின் 
( iv ) ( x - p ) X = & X_ _ X - நீக்கல் விதியாகும் . 

cancellation law for vector 
addition ). 


5 . V 

X2 , X3, ... , xn EO 
என்றமைந்தகணம் விகிதமுறு எண்களம் 2 - ன் மீது ஒரு n தர 
வெக்டர் வெளியை அமைக்குமா என ஆராய்க . 


6. V : ( Z , ) ல் எவ்வளவு வெக்டர்கள் ( 1,1,2 ) , ( 2,1,1 ) 
என்ற இரு வெக்டர்களால் உருவாக்கப்படுகின்றன ? 


7. V , ( Z , ) ல் உள்ள எல்லா வெக்டர்களையும் ஒரு கூட்டல் 
அட்டவணையில் அமைத்து எழுதுக . 


8. V , ( Q ) ல் ( 1,0,0) , ( 1,1,0 ) என்ற இரு வெக்டர்களால் 
உருவாக்கப்பட்ட வெக்டர் வெளியை வடிவகணித முறையில் 
விளக்குக . 


9. V. ( Z ) ல் [ p என்பது பகா எண் எவ்வளவு வெக்டர் 
கள் உள்ளன ? a EV ( Z ) எனின் a ++ என்ற வெக்ட 
ரைப் பற்றி என்ன கூறலாம் ? 


பகுதி II 


செயலும் 
வோம் 1. அரூபவெக்டர் வெளிகள் 

அல்லது 
ஒருபடிப் பல்லடுக்குகள் 
( Abstract Vector Spaces or Linear Manifolds) 
1.1 . அரூபப்படுத்துதல் ( Abstraction ) 

வெளியில் உள்ள திசையையும் , மெய்யெண் மதிப்பையும் 
கொண்ட வெக்டர்களை வரிசையாக மூன்று மெய்யெண்களால் 
குறிக்கலாமெனவும் , அதையே பொதுப்படுத்தினால் யாதானு 
மொரு களம் F- லிருந்து எடுக்கப்பட்டு வரிசைப்படுத்தப்பட்ட 
n கூறுகளைக் கொண்ட 1 தர வெக்டர்கள் கிடைக்குமெனவும் 
கண்டோம் . இத்தகைய பொதுப்படுத்தப்பட்ட வெக்டர் 
களிடையே , கூட்டலையும் , எண்ணியால் பெருக்கலையும் வரை 
யறுத்தால் இவ்விரு செயல்களும் பல பண்புகளைக் கொண்டுள்ளன 
எனவும் முற்பகுதியில் பார்த்தோம் . 

ஆனால் வெக்டர்கள் என்பவை ஒரு குறிப்பிட்ட தன்மை 
யுள்ள உறுப்புகளாகும் . இத்தன்மைக்கு அதிக முக்கியத்துவம் 
அளிக்காமல் , வெக்டர்களுக்கிடையே வரையறுக்கப்படும் இரு 
செயல்களுக்கும் அவற்றின் பண்புகளுக்கும் அதிக முக்கியத்துவம் 
கொடுக்கின்றோம் . ( அ - து ) 

S 

என்ற ஒரு கணத்தில் உள்ள 
உறுப்புகளின் தன்மைபற்றி ஒன்றும் தெரியாது . ஆனால் அக் 
கணத்திலுள்ள உறுப்புகளிடையே ஈருறுப்புச் 
ஓருறுப்புச் செயலும் வரையறுக்கப்பட்டு அச்செயல்கள் அத் 1 . 
8 2.8 , 2.9 - ல் கூறப்பட்ட பண்புகளை உடையன எனக்கொள் 

உறுப்புகளாகக் கொண்ட 
வெக்டர் வெளி, S என்ற கணத்தின் குறிப்பிட்ட எடுத்துக்காட் 
டாக மாறிவிடுகின்றது . மேலும் S- ல் நிறுவப்படும் எல்லா முடிவு 
களும் வெக்டர்களை உறுப்புகளாகக் கொண்ட வெக்டர் வெளிக் 
கும் பொருந்தும் . 


20 

பல்கலைக்கழக நவ இயற்கணிதம் 
இப்பொழுது வெளிப்படையான 

ஒரு கணிதத்தொகுதி 
யில் ( concrete mathematical system ) உள்ள 

உறுப்புகளின் 
தன்மைக்கு முதலிடம் 

அளிக்காமல் , 

அவற்றிற்கிடையே 
அமைந்த செயல்களுக்கும் அச்செயல்கள் நிறைவு செய்யும் 
இயல்முறை கணித பண்புகளுக்கும் முதலிடம் அளித்து , உறுப்பு 
களின் தன்மைபற்றி எவ்விதத்தற்கோணும் ( assumption ) 
இல்லாத வேறு ஒரு கணத்தில் , அச்செயல்களையும் பண்புகளை 
யும் வரையறுத்து அக்கணத்தை அமைக்கும் முறையானது 
அரூபப்படுத்தும் முறை (process of abstraction ), எனப்படும் . 
வக்டர் வெளி எனும் வெளிப்படைக் கணிதத் தொகுதியிலிருந்து 
இம்முறையைப் பயன்படுத்திக் கிடைத்ததே அரூபவெக்டர் 
வெளி (abstract vector space) ஆகும் . 


V ல் ஒரு 


81.2 . அரூபவெக்டர் வெளி ( Abstract Vector Space ) 

F என்பது ஒரு களம் . V ஆனது ஒரு வெறுமையற்ற கண 
மாக இருக்கட்டும் . V- யில் ஒரு ஈருறுப்புச் செயல் வரையறுக் 
கப்பட்டு ( இச் செயலைக் கூட்டலென்று அழைப்பது வழக்கம் ) 
அச் செயலின் கீழ் V அடைப்புள்ளதாகவும் இச்செயல் பின் 
வரும் பண்புகளை நிறைவு செய்யத்தக்கதாகவும் . ( அ - து ) X , Y , Z 
என்பன V ல் யாதானும் மூன்று உறுப்புகளெனின் 

(i) X + Y = Y + X ( பரிமாற்று விதி ) 
( ii ) X + ( Y + Z ) = ( X + -Y) -- Z ( சேர்ப்பு விதி ) 
(iii ) Y + K = X என்ற சமன்பாட்டில் K க்கு 

தீர்வு உண்டு. 
மேலும் , 0 என்பது F- ல் ஓர் எண்ணியாகவும் & X என்பது 
வரையறுக்கப்பட்டு அது V- ல் உள்ளது . ( அ - து ) V- ல் உள்ள 
உறுப்புகளை எண்ணியால் பெருக்குதல் எனும் செயலின் கீழ் 
V அடைப்புள்ள தாகவும் 1 என்பது F- ல் பெருக்கல் அலகாகவும் , 
al , p என்பன F. ல் உள்ள எண்ணிகளாகவும் இருந்தால் , 
இச்செயல் பின் வருபனவற்றை 

நிறைவு 

செய்யத்தக்க 
தாகவும் , 
( அ - து ) (iv ) (as ) X = & [ pX ) ( சேர்ப்பு விதி ) 

( v ) (a + p ) X = aX + PX ( கூட்டலுக்கான பங்கீட்டுவிதி ) 
( vi ) & ( X + Y ) = aX + aY ( 
( vii) 1.X = X 


இருந்தால் , இவ்வாறு அமைந்த கணம் V யை F- ன் மீது 
அமைந்த அரூபவெக்டர் வெளி (abstract vector space ) அல்லது 


F 
அரூப ......ஒருபடிப் பல்லடுக்குகள் 

21 
ஒருபடி வெளி 

( linear space ) அல்லது ஒருபடிப் பல்லடுக்கு 
( linear manifold ) எனலாம் . 

குறிப்பு 1 : மேலே வரையறுக்கப்பட்ட V என்ற கணத் 
தையே வெக்டர் வெளி என்றும் கூறுவர் . மேலும் V- ல் உள்ள 
உறுப்புகளை வெக்டர்கள் என்றே அழைப்பது வழக்கம் . 

குறிப்பு 2 : முதல் மூன்று நிபந்தனைகளைச் சுருக்கி , V- என்ற 
கணம் கூட்டல் என்னும் ஈருறுப்புச் செயலின் கீழ் ஒரு பரிமாற்றுக் 
குழுவாகும் எனவும் , அடுத்த மூன்று நிபந்தனைகளையும் சுருக்கி , 
V என்ற கணம் F- ல் உள்ள உறுப்புகளைச் செயலிகளாகக் 
( Operators ) கொண்டது என்றும் கூறலாம் . மேலும் , ஏழாவது 
நிபந்தனையானது V ஒன்றூடானது ( Unitary ) என்கின்றது . 
குறிப்பு 3 : F- ன் மீது அமைந்த 

F- ன் மீது அமைந்த அரூபவெக்டர் வெளியை , 
F- ன் மீது அமைந்த ஒன்றூடான மாட்யூல் ( unitary module over 
F ) என்றும் கூறுவர் . F என்ற களத்திற்குப் பதிலாக பெருக்கல் 
அலகு உள்ள வளையத்தை எடுத்துக்கொண்டால் அதன் மீது 
அமைந்த அரூபவெக்டர் வெளியை ஒன் நூடான R- மாட்யூல் 
( unitary R - module ) என அழைக்கின்றோம் . 
சில எடுத்துக்காட்டுகள் : 

1. F- என்ற களத்தின் மீது அமைந்த எல்லா வெக்டர் வெளி 
களும் அரூபவெக்டர் - வெளிக்கு எடுத்துக்காட்டுகளாகும் . குறிப் 


2. ஒவ்வொரு களம் F- ம் அக்களத்தில் வரையறுக்கப்பட்ட 
கூட்டல் , பெருக்கல் செயல்களின் கீழ் அக்களத்தின்மீது அமைந்த 
அரூபவெக்டர் வெளியாகும் . 


3. S என்ற வெறுமையற்றக் கணத்திலிருந்து F- என்ற 
களத்திற்குச் செல்லும் எல்லா சார்புகளையும் (fns . from a non 
empty set S to a field F ) கொண்ட கணம் V- ல் சார்புகளிடையே 
கூட்டலும் , எண்ணியால் சார்புகளைப் பெருக்கு தலும் பின் வரும் 
முறையில் வரையறுக்கப்படுகிறது : 


f , g என்பன V- ல் யாதானுமிரு சார்புகளாகவும் , 1 என்பது 
F- ல் யாதானுமொரு உறுப்பாகவும் ( எண்ணி ) இருந்தால் S- ல் 
உள்ள ஒவ்வொரு உறுப்பு X- க்கும் ( f + g ] ( x ) = f ( x ) + g ( x ) ; 
(af)(x ) = h f (x ) ஆகும் . V- என்பது 

F- ன் மீது அமைந்த 
அரூபவெக்டர் வெளி என நிறுவலாம் . 


. 


ஒரு 


எல்லாம் [ 0 , 1 ) என்ற இடைவெளியில் 
வழக்கமான முறையில் வரையறுக்கப்பட்டால் C என்பது மெய் 
22 

பல்கலைக்கழக நவ இயற்கணிதம் 
4 . எ - கா . 3 - லிருந்து குறிப்பாகச் சில எடுத்துக்காட்டு 
களைப் பெறலாம் . ( 0 , 1 ) என்ற அடைத்த இடைவெளியில் 
(closed interval ) உள்ள மெய்யெண்களால் அமைந்த கணத்தை 
S- ஆகவும் , மெய்யெண்கள த்தை F- ஆகவும் கொண்டால் [ 0 , 1 ] 
என்ற இடைவெளியில் வரையறுக்கப்பட்ட எல்லா தொடர் மெய் 
யெண் சார்புகளும் ( real continuous functions ) மெய்யெண்களத் 
தின் மீது ஒரு 

அரூபவெக்டர் வெளியை அமைக்கும் . இதே 
எல்லா வகைக்கெழுக் காணத்தக்கச் சார்புகளும் (differentiable 
functions) மெய்யெண்களத்தின்மீது 

அரூபவெக்டர் 
வெளியை அமைக்கும் . 

5. சிக்கலெண் குணகங்களைக் கொண்ட x எனும் மாறியில் 
எல்லா பல்லுருப்புக் கோவைகளையும் கொண்டு அமைந்த கணம் 
C ( x ) - ல் கோவைகளிடையே கூட்டலையும் , கோவைகளைச் சிக்க 
லெண்களால் பெருக்கலையும் வழக்கமான முறையில் வரையறுத் 
தால் , C ( x ) என்பது இச்செயல்களின் கீழ் சிக்கலெண்களத்தின் 
மீது அமைந்த அரூபவெக்டர் வெளியாகும் . C. யில் - உள்ள 
பூச்சியத்திற்கு சர்வசமமான பல்லுறுப்புக் கோவையே C ( x ) - ல் 
கூட்டல் அலகு ஆகும் ( polynomial identically zero ) . இதுபோல் 
R- என்பது மெய்யெண்களமெனின் R ( x ) - ம் அரூபவெக்டர் வெளி 
யாகும் . 
6. n 

n என்பது ஒரு மிகை முழு எண் ( n > 1 ) என்றால் சிக்க 
லெண் குணகங்களைக் கொண்ட x எனும் மாறியில் ( n - 1 ) க்குச் 

அல்லது குறைவான படியைக் ( degree ) கொண்ட 
எல்லா பல்லுறுப்புக் கோவைகளையும் , பூச்சிய எண்ணிற்கு 
முற்றிலும் சமமானக் கோவையையும் கொண்டு அமைந்த P. ( C ) 
என்ற கணம் , கோவைகளின் கூட்டல் , சிக்கலெண்களால் 
கோவைகளைப் பெருக்குதல் என்ற செயல்களின்கீழ் சிக்கலெண் 
களத்தின்மீது அமைந்த ஒரு அரூபவெக்டர் வெளியாகும் . 
( இங்கு சிக்கலெண்களத்திற்குப் பதிலாக மெய்யெண்களத் 
தையும் எடுத்துக்கொள்ளலாம் ) 

7. எல்லா சிக்கலெண்களையும் கொண்ட கணம் C. யில் 
சிக்கலெண்களிடையே கூட்டல் , வழக்கமான முறையில் வரை 
யறுக்கப்பட்டு மெய்யெண்ணால் சிக்கலெண்ணைப் பெருக்குதலும் 


சமமான 





யெண்களத்தின் மீது அமைந்த அரூபவெக்டர் வெளியாகும் . 
இதனை V , ( C ) என எழுதலாம் . இதேபோல் எல்லா மெய் 


அரூப . 


23 


..... ஒருபடிப் பல்லடுக்குகள் 


யெண்களையும் கொண்ட கணம் R ஐ வி கிதமுறு எண்கணத்தின் 
மீது அமைந்த அரூப்வெக்டர் வெளியாகக் கருதலாம் . 


8. யாதானுமொருகளம் F- லிருந்து 

உறுப்புகளைக் 
கொண்டு அமைந்த m நிரைகளும் n நிரல்களும் கொண்ட 
எல்லா mxn அணிகளையும் கொண்டுள்ள கணம் அணிகளின் 

எண்ணிகளால் பெருக்கல் என்ற செயல்களின் கீழ் 
F- ன் மீது ஒரு அரூபவெக்டர் வெளியை அமைக்கின்றது . 


கூட்டல் , 


8.1.3 . தேற்றம் : 


அரூபவெக்டர் வெளி ஒவ்வொன்றிலும் ஒற்றைத்தன்மை 
யுடைய கூட்டல் அலகு ஒன்று உண்டு . 


நிரூபணம் : 


F என்ற களத்தின்மீது அமைந்த அரூபவெக்டர் வெளி V ஐ 
எடுத்துக்கொள்வோம் . 8 1.2 . நிபந்தனை ( iii ) ன்படி V- ல் 
ஏதாவது ஒரு உறுப்பு A- யை எடுத்துக்கொண்டால் , 


- A + K = A - என்ற சமன்பாட்டில் K- ன் தீர்வு V- ல் உள்ளது . 
அதனை ) என்று குறிப்போம் . 


ஃ A + 0 = A ......... ( 1 ) 
யாதானுமொரு உறுப்பு X ஐ எடுத்துக்கொள்வோம் . 


A + K = X என்ற சமன்பாட்டில் K- க்கு V- ல் ஒரு தீர்வு உண்டு 
அதனை Y எனக் கொள்வோமானால் 


-- 


A + Y = X ......... ( 2 ) 
இப்பொழுது X + 0 = ( A + Y ) +0 

= ( Y + A ) +0 
= Y + ( A + 0 ) 
= Y + A 
= A + Y = X 


[ ( 2 ) லிருந்து ) 
( பரிமாற்று விதி ) 
( சேர்ப்பு விதி ) 
[ ( 1 ) லிருந்து ] 


V- ல் எந்த ஓர் உறுப்பு X- க்கும் X + 0 = X ஆகும் . 
V- ல் உள்ள இந்த உறுப்பு 0 ஐ பூச்சிய உறுப்பு என்போம் . இது 
V- ல் வரையறுக்கப்பட்ட கூட்டல் செயலுக்கு அலகாகும் . 


24 


பல்கலைக்கழக நவ இயற்கணிதம் 


> , ) 


- மேலும் பல் வேறு எந்த உறுப்பு 0 - ம் X + 0 = X என்றவாறு 
இருந்தால் , 0 + 0 = 0 - ( 0 பூச்சிய உறுப்பு ) 

0 + 0 = 0 ( 0 
ஆனால் -0 + 0 = 0 + 0 எனவே 0 = 0 ஆகும் . 

அ - து ) இக்கூட்டல் அலகு 0 ஆனது ஒற்றைத்தன்மை 
( Unique ) உடையதாகும் . 

குறிப்பு 1 : பூச்சிய உறுப்பு மட்டும் கொண்ட ஒருகணம் எந்த 
ஒரு களத்தின்மீதும் அரூபவெக்டர் 

வெளியாகும் . இதனை 
வெளிப்படை அரூபவெக்டர் வெளி (trivial abstract vector space ) 
என்போம் . 

குறிப்பு 2 : பூச்சிய எண் 0 , களம் ஈடல் உள்ள கூட்டல் அலகு 
0 , F- ன் மீது அமைந்த அரூபவெக்டர் வெளியில் உள்ள பூச்சிய 
உறுப்பு 0 , இவற்றிற்கிடையே உள்ள வேறுபாட்டை நன்கு 
உணரவேண்டும் . 


$ 1.4 . தேற்றம் : 

கூட்டலின் நீக்கல் விதி ( Cancellation law of addition ) 

F என்ற களத்தின் மீது அமைந்த அரூபவெக்டர் வெளி V- ல் 
A , X , B , Y , என்பன 


( i) A + X = B + X என்றமையுமானால் A = B ஆகும் . 
(ii ) Y + A = Y + B 


நிரூபணம் : 

1.2 நிபந்தனை (iii)- ன்படி , x + K = 0 . என்ற சமன் 
பாட்டில் K- ன் தீர்வு V_ ல் உள்ளது . அதனை Y என்போம் . 
அப்படியானால் , 


X + Y = 0 ..... ( 1 ) 
A + X = B + X 


தரவின் படி 


இரு பக்கமும் வலப்புறத்தில் Y யைக்கூட்ட 

( A + X ) + Y = ( B + X ) + Y 
ie A + ( X + Y ) = B + ( X + Y ) 
ie A + 0 = B + 0 


A = B. ( அ - து ) A + X = B + X = A = B 


அரூப........ ஒருபடிப் பல்லடுக்குகள் 

25 
(ii ) Y + A = Y + B எனின் கூட்டல் பரிமாற்றுவிதியின்படி 

A + Y = B + Y 
( 1 ) லிருந்து A = B ஆகும் . 


8.1.5 . தேற்றம் : 

F என்ற களத்தின் மீது அமைந்த அரூபவெக்டர் வெளி 
V டல் X , Y என்பன யாதானுமிரு உறுப்புகளாயின் Y + K = X 
என்ற சமன்பாட்டில் K- க்கு V- ல் ஒற்றைத் தீர்வு மட்டுமே 
உண்டு . 


- 


நிரூபணம் : 

s 1-2 நிபந்தனை ( iii ) - ன்படி 

Y + K = X என்ற சமன்பாட்டில் K- க்கு V- ல் ஒரு தீர்வு உண்டு . 
அதனை Z என்று குறிப்போம் . அப்படியானால் , ZEY . மேலும் , 

Y + Z = X ... ( 1 ) 

Y + K = X- ல் K டக்கு V- ல் உள்ள மற்றொரு தீர்வு Z என்போம் . 
அப்படியானால் , Z EV . மேலும் , 

Y + Z = X ... ( 2 ) 
( 1 ) , ( 2 ) இவற்றிலிருந்து , Y + Z = Y + Z 

• Z = Z 
எனவே K- க்கு V- ல் ஒரே ஒரு தீர்வு மட்டுமே உண்டு 


குறிப்பு : K + Y = Y + K ஆதலால் மேற்கூறிய தேற்றம் 
K + Y = X என்ற சமன்பாட்டிற்கும் பொருந்தும் . 


8 1.6 . Y + K = X என்ற சமன்பாட்டில் K- க்கு V- ல் உள்ள ஒரே 
ஒரு தீர்வை X - Y என்று கூறுவோம் . ( அ - து ) X - YE V 

Y + ( X - Y ) = x 


* 17. எதிர்மறை உறுப்பு ( Inverse element ) 

F என்ற களத்தின் மீது அமைந்த அரூபவெக்டர் வெளி 
V- ல் X என்பது 

யாதானுமொரு உறுப்பாகவும் 0 என்பது 
பூச்சிய உறுப்பாகவும் இருக்கட்டும் . X + K = 0 என்ற சமன் 
பாட்டில் K- க்கு V- ல் உள்ள ஒற்றைத் தீர்வு 0 - X அல்லது சுருக்க 
மாக - X என வரையறுக்கப்படுகிறது . - X EV , X + ( -X ) 
-0 . --X என்பது X- ன் கூட்டல் எதிர்மறை ( additive inverse ) 


26 


பல்கலைக்கழக நவ இயற்கணிதம் 


எனப்படும் . இக்கூட்டல் எதிர்மறை வரையறையின்படி ஒற்றைத் 
தன்மை உடையதாகும் . 

குறிப்பு : V- ல் உள்ள ஒவ்வொரு உறுப்பிற்கும் ஒரு கூட்டல் 
எதிர்மறை உறுப்பு உண்டு . அது V- யிலேயே உள்ளது . மேலும் , 
ஓர் உறுப்பை அதன் எதிர்மறையோடு கூட்ட பூச்சிய உறுப்பு 0 
கிடைக்கின்றது . 
8 1.8 . வரையறை 1.2 நிபந்தனை (iii ) ஐ உபயோகித்து ஒரு 
அரூபவெக்டர் வெளியில் ஒரே ஒரு கூட்டல் அலகும் , ஒவ்வொரு 
உறுப்பிற்கும் ஒரே ஒரு எதிர்மறை உறுப்பும் உண்டு என நிறுவி 
யுள்ளோம் . 

நிபந்தனை ( iii ) , ( i) ஆகியவற்றை நீக்கி விட்டு 
கூட்டல் உறுப்பு , எதிர்மறை உறுப்பு ஆகியவற்றை வரையறை 
யாகக் கொண்டு இவற்றிலிருந்து (i ) , ( iii ) , $ 1.4 ஆகியவற்றை 
நிறுவலாம் . 


குறிப்பு : $ 1.2 ம் 81.8 ம் . சரி நிகர் என்பது தெளிவு . இனி 
வரும் பகுதிகளில் வரையறை 8.1-2 - யே எடுத்துக்கொள்கிறோம் . 


8 1.9 . தேற்றம் : 

F என்ற களத்தின்மீது அமைந்த அரூபவெக்டர் வெளி V- ல் 
X என்பது யாதானுமொரு உறுப்பாகவும் 0 என்பது V- ல் பூச்சிய 
உறுப்பாகவும் 0 என்பது F- ன் கூட்டல் அலகாகவும் , a E F 
ஆகவும் இருந்தால் , ( i ) 0.X = 0 எனவும் (ii) & • 0 = 0 எனவும் 
நிறுவுக . 


நிரூபணம் : 

X EV , a E F ஆதலால் , 81. 2., ( v ) ன் படி 
& • X + 0 • X = ( a +0 ) X 

= & X + 0 ( a + 0 = a ) 

= dX 
கூட்டலின் நீக்கல் விதிப்படி 0.X = 0 
மேலும் , a • X + a . 0 == a ( X + 0 ) 

= x X + 0 

aX 
• & . 0 = 0 


-- 


8.1.10 . தேற்றம் : 

F என்ற களத்தில் , 9 இரு உறுப்புகளாகவும் , F- ன் மீது 
அமைந்த அரூபவெக்டர் வெளி V- ல் X , Y என்பன உறுப்பு 
களாகவும் இருந்தால் , 


- 


27 


அரூப ...... ஒருபடிப் பல்லடுக்குகள் 


( i ) X - Y = X+ ( -Y ) 
( ii ) ( -1 ) X = -X ( -1 என்பது F ன் பெருக்கல் அலகின் 

கூட்டல் எதிர்மறை ) 
(iii) - ( --X ) = X 
(iv ) ( -a ) X = – aX 
( v ) & ( X - Y ) = a X - aY 
( vi ) ( e - B ) X = a X - 3 X 
( 

அல்லது இவ் 
விரண்டும் உண்மை , என நிறுவுக . 


நிரூபணம் : 


( i ) 


Y + ( - Y ) = 0 என அறிவோம் 
ஃ X + [ Y - (-Y) ] = x + 0 = X 
ie X + [ [ - Y ) + Y ] = X 
ie [ X + ( -Y ) ] + Y = X 
ie Y + [ X + ( - Y ) ] = X 


. 


* Y + K = X என்ற சமன்பாட்டில் X + ( - Y ) என்பது K க்கு 
V ல் உள்ள ஒரு தீர்வாகும் . ஆனால் Y + K = X என்ற சமன் 
பாட்டில் K க்கு V ல் ஒற்றைத் தீர்வுதான் உண்டு அதனை X - Y 
எனக் குறிப்போம் . 

ஃ X + ( - Y ) = X - Y 
(ii) X + ( -1 ) X = 1. X + ( - 1 ) X 

= [1+ ( -1 ) ] X 

= 0 . X : = 0 
• x + K = 0 என்ற சமன்பாட்டில் ( -1 ) X என்பது K க்கு 
V ல் உள்ள ஒற்றைத் தீர்வாகும் . இதனை ( -X ) என 
யறுத்துள்ளோம் . 

. ( -1 ) X = ; - X 
( iii ) - ( -X ) = -1 ( -X ) 

= -1 [ .( - 1 ) X ] 
= ( -1 ) ( -1 ) X 
= 1. x ( F ல் ( -1 ) ( -1 ) = 1 ) 

X ) 


வரை 


( iv ) ( -a ) X = - ax 

aX என நிறுவுதல் மாணவர்களுக்குப் 
பயிற்சியாக விடப்படுகிறது . 


28 


பல்கலைக்கழக நவ இயற்கணிதம் 


( v ) a ( X - Y ) = a [ X + ( - Y ) ] 

= a X + & ( -Y ) 
= a X + [ cu ( -1 ) ] Y 
= a X + ( -a ) Y 

= a X - aY 
(vi ) ( 8- p ) X = [ & + ( - B ) ] X 

= a X + ( - B ) X 
= e X- X 


( vii ) a x = 0 என்பது கொள்கை 

1 
ax + 0 என்க . அப்படியானால் ம் F ல் இருக்கும் . மேலும் 


a 


1 


= 1 ஆகும் . 


- 


1 
.. X = 1. X = ( - . al ) X = - ( u X ) 


0 = 0 


x = 0 ஆகும் . 
a = 0 என்றால் நிரூபிக்கவேண்டியது ஒன்றுமில்லை . X = 0 
ஆகவும் இருந்தால் & = 0 , X = 0 ஒன்றாகும் . 


குறிப்பு : u + 0 , X = 0 என்றால் 


a X + 0 என நிறுவலாம் . 


பயிற்சி 2 
1. F என்ற களத்தின்மீது அமைந்த அரூபவெக்டர் வெளி 
V- ஆகும் ; X , Y , Z EV . 0 ஆனது V- யில் கூட்டல் அலகாக 
வும் , a , 3 E F என்றும் இருந்தால் , 
(i ) X - Y = - ( Y - X ) 

( v ) Y + ( X - Y ) = X 
(ii) x- ( Y - Z ) = ( X - Y ) + Z ( vi ) a X = PX , X + 0 = a = 3 
(iii) X - Y = Z = X = Y + Z ( vii ) a X = aY , a + 0 = X = Y 
( iv ) -0 = 0 

( viii ) a x = 0 , X + 0 = x = 0 


2 . 

களத்தின்மீது அமைந்த ஒரே ஒரு உறுப்பை 
மட்டுங்கொண்ட வெக்டர் வெளி ஒன்றே ஒன்றுதான் 

உண்டு 
என நிறுவுக . 


3. 8 1.2 எடுத்துக்காட்டுகள் 3 , 4 , 5 , 6 ஆகியவைகளில் 
வரையறுக்கப்பட்ட கணங்கள் அரூபவெக்டர் வெளிக்கான நிபந் 
தனைகள் அனைத்தையும் நிறைவு செய்கின்றன என நிறுவுக . 


அரூப் .......ஒருபடிப் பல்லடுக்குகள் 


29 


4. F என்ற களத்தின்மீது வரையறுக்கப்பட்ட சார்புகளைக் 
கொண்ட பின் வரும் 

F- ன் மீது 

அரூபவெக்டர் 
வெளியை அமைக்குமா எனச் சோதிக்கவும் . 


கணங்கள் 


( i ) V = { f (a ) = 0 என்ற முறையில் F- ன் மீது அமைந்த 
சார்புகள் ; 4 ஆனது F- ல் நிலையான உறுப்பு } 
(ii) V , = { f ( 0 ) = f ( 1 ) என்ற முறையில் 

F- ன் மீது 
அமைந்த சார்புகள் , 0 , 1 என்பன முறையே F- ன் கூட்டல் , 
பெருக்கல் அலகுகள்-- } 


5. X என்பது ஒரு கணமாகவும் , P ( X ) என்பது F- ன் 
படிக்கணமாகவும் ( power set of X ) இருக்கட்டும் . தகுந்த முறை 
யில் P ( X ) - ல் ஒரு ஈருறுப்புச் செயலியையும் , 7 , -ல் உள்ள 
உறுப்புகளால் P ( X ) - ன் உறுப்புகளைப் பெருக்குதலையும் வரை 
யறுத்து P ( X ) என்பது Z , - ன் மீது ஒரு அரூபவெக்டர் 
வெளியை அமைக்கு 

அமைக்குமென நிறுவுக . 
6. பின்வருவன் அரூபவெக்டர் வெளியை அமைக்குமா 
எனச் சோதித்தறிக . 


( i ) விகிதமுறு எண்களம் -ன் மீது முழு எண் அரங்கம் Z. 

( ii) Z , என்ற ( p பகா எண் ) களத்தின் மீது முழு எண் 
அரங்கம் Z. 


7. அரூபவெக்டர் - வெளிக்கான நிபந்தனை 7 ஐ மற்ற 
நிபந்தனைகளிலிருந்து நிறுவ முடியாது என அறிக . 


8. V என்பது கூட்டல் பரிமாற்றுக் குழு ஆகும் . மேலும் , 
V- ஆனது . Z , மீது 

ஒரு அரூபவெக்டர் வெளியை அமைக்கு 
மானால் V ஆனது Z , மீது ஒரு அரூபவெக்டர் வெளியை அமைக் 
காது என நிறுவுக ... 


2. ஒருபடிச்சேர்வுகளும் , 

உருவாக்கிகளும் 


( Linear Combinations and Generators ) 


8 2.1 . ஒருபடிச்சேர்வு 


உள்ள 


F என்ற களத்தின்மீது அமைந்த அரூபவெக்டர் வெளி V ஐ 
எடுத்துக்கொள்வோம் . 

X1 , x2 , ... , xy என்பன V- ல் 
உறுப்புகளாகவும் 11 , 12 , ... , r என்பன F- ல் உள்ள யாதா 
னும் r எண்ணிகளாகவும் இருந்தால் , X = 11x1 -- 12x2 + ... + 
Ar x , என்றவாறு அமைந்த V- ல் உள்ள உறுப்பு X ஆனது x ) , 
x ,, ... xp களின் ஒருபடிச்சேர்வு எனப்படும் . 


குறிப்பு 1 : குறிக்கணம் I ( index set ) ஒன்று கொடுக்கப்பட்ட 
தாகக் கொள்வோம் . I- ல் உள்ள ஒவ்வொரு உறுப்புக்கும் V- ல் 
ஓர் உறுப்பு X இருந்தால் { Xj } என்ற கணம் கிடைக்கின்றது . 
I என்பது முடிவுள்ள கணமாக இருந்தால் 21 Al Xi , ( Ai E F ) 
என்பது X;- க்களின் ஒருபடிச்சேர்வு ஆகும் . 


I என்பது வெறுமைக் கணமானால் (empty set ) என்ன 
நிகழும் ? அப்பொழுது { X ; } - ம் வெறுமைக் கணமாகின்றது . இந் 
நிலையில் 2 X என்பது வெறுமைக் கூட்டலெனவும் ( empty sum ) , 
அதன் மதிப்பு பூச்சிய உறுப்பு 0 எனவும் வரையறுக்கப்படும் . 


( அ - து ) 2 X ; = 0 


மான 


ஆதலால் , V- ன் பூச்சிய உறுப்பு 0 , V- ன் உள்ளடங்கு கண 

( subset ) வெறுமைக்கணத்தில் உள்ள உறுப்புகளின் 
ஒருபடிச்சேர்வு ஆகும் . மேலும் V- ல் பூச்சிய உறுப்பு மட்டுந் 
தான் இத்தகைய பண்பைக் கொண்டுள்ளது . 


குறிப்பு 2 : V- ல் 

எந்த 

r உறுப்புகள் கொடுத்தாலும் 
அவற்றின் ஒருபடிச்சேர்வாக 0 ஐ எழுதலாம் . 


31 


ஒருபடிச் ........... 

..உருவாக்கிகளும் 


குறிப்பு 3 : | X-ல் 

உள்ள 11 , 12 , 

... r க்களில் 
i = 1 
குறைந்தபட்சம் ஒரு எண்ணியாவது பூச்சியமில்லாதிருந்தால் , 
இச்சேர்வை வெளிப்படை அல்லாது ஒருபடிச் சேர்வெனவும் (non 
trivial linear combination ) எல்லா களும் ( i = 1 , 2 , ....) பூச்சிய 
மானால் அதை வெளிப்படை ( Trivial ) ஒருபடிச்சேர்வெனவும் 
அழைப்போம் . 


8 2.2 , அரூப வெக்டர் வெளியின் உருவாக்கிகள் ( Generators of 

an abstract vector space ) 
F என்ற களத்தின்மீது அமைந்த ஒரு அரூபவெக்டர் வெளி 
V- ல் உள்ள எந்த ஓர் உறுப்பையும் V- ல் 

உள்ள x 1 , x 2 , 
என்ற 7 உறுப்புகளின் ஒருபடிச்சேர்வாகக் கூறமுடியுமானால் 
x1 , x2 , ... xr என்பனவற்றை V- ன் உருவாக்கிகள் எனவும் 
V ஆனது x1 , x2 , ... xr களால் உருவாக்கப்படுகிறது ( spanned 
or generated ) எனவும் கூறுவோம் . 


( சில எடுத்துக்காட்டுகள் : 

1. எல்லா சிக்கலெண்களையும் கொண்ட கணம் C ஆனது 
மெய்யெண் களத்தின் மீது ஒரு அரூபவெக்டர் வெளியை அமைக் 
கின்றது . இவ்வெளியில் உள்ள 1 , i என்ற இரு உறுப்புகள் இவ் 
வெளியின் உருவாக்கிகள் ஆகும் . ( அத் II , 81.2 , 7 ) 


யை 


2 . சிக்கலெண் களத்தின் மீது 

அரூபவெக்டர் 

வெளி 
அமைக்கும் P ... என்ற பல்லுறுப்புக் கோவைகளைக் 
கொண்ட அரூபவெக்டர் வெளியில் { 1 , x , .... xn - 1 } என்ற கணம் 
உருவாக்கிக் கணமாகும் . ( அத் II , 1.2 , 6 ) 


3. F என்ற களத்தின் மீது அமைந்த 

எல்லா 
- mxn அணிகளாலும் அமைக்கப்பட்ட வெக்டர் வெளியில் 
Ejj, i = 1 , 2 , 

m ) 
j = 1 , 2 , 

என்ற m n உறுப்புகளைக்கொண்ட கணம் 
உருவாக்கிக் கணமாகும் . இங்கு E ) என்ற அணி i jth இடத்தில் 
1 - ம் , பிற இடங்களில் 0 - ம் கொண்டது . 


{ 


n 


4 . 


+ wx = 0 என்ற வகைக்கெழுச் சமன் 
பாட்டை எடுத்துக்கொள்ளவும் ( 1 மிகை மெய்யெண் ) . இதற்கு 


dia - 


32 


பல்கலைக்கழக நவ இயற்கணிதம் 


முடிவிலி ( infinite) தீர்வுகள் உள்ளன . அத்தீர்வுகளைக் கொண்ட 
கணம் , மெய்யெண்களத்தின்மீது ஒரு அரூபவெக்டர் . வெளியை 
அமைக்கின்றது எனவும் , அதற்கு { Cos Vux, Sin / Lx} என்பது 
உருவாக்கிக் கணமெனவும் நிறுவலாம் . 


2.3 . தேற்றம் : 

F என்ற களத்தின்மீது அமைந்த அரூபவெக்டர் வெளி 
V- க்கு X , X ,, ... X , என்பன உருவாக்கிகள் . Y1 , Y ,, 
என்பன V- ல் உள்ள உறுப்புகளெனின் , { X1 , X ,, ... Xr, Y1 , Y , 
.... Y } என்ற கணமும் V- யை உருவாக்கும் என நிறுவுக . 


Y 


நிரூபணம் : 

• X1, x ,, X , என்பன V- யை உருவாக்குவதாலும் Y EV , 
( j = 1 , 2 , ... l ) ஆதலாலும் 
Y ; = 2 - Aji X ; Ajt E F , j = 1 , 2 , ... 1 

ஆகும் . 
i = 1 , 2 , ... " 


8 2.2 - ன்படி , 


) 


X என்பது V- ல் யாதானுமொரு உறுப்பாக இருக்கட்டும் . 

Y 
X Lai X (A E F ) என எழுதலாம் . 
i = 1 

1 

X ; + Y. + Y , + .... + Y 
i = 1 

i = 1 
1 

1 
2 H X + 2 VY Hi = 1 ! - Ylji ; V ; = 1 
i = 1 


( 


r . 


| 


j = 1 


Xr , 


V- ல் உள்ள எந்த ஓர் உறுப்பு X- ஐயும் X , , X ,, 
Y ,, Y,, 

Y | களின் ஒருபடிச்சேர்வாக எழுதமுடியும் . 
எனவே X ,, X ,, ... , X , Y ,, ... , Y , என்பன V- யை 

உரு 
வாக்குகின்றன . 


குறிப்பு 1 : 


ஒரு அரூபவெக்டர் வெளியை , அதிலுள்ள , 
அதன் உருவாக்கிக் கணத்தின் உள்ளடங்குக் கணங்களும் ( super 
sets of the generating set ) உருவாக்கும் . 

உருவாக்கும் . எனவே ஒரு அரூப 
வெக்டர் வெளியில் ஒன்றிற்கும் மேற்பட்ட பல உருவாக்கிக் கணங் 
கள் உண்டு என அறிகிறோம் . எடுத்துக்காட்டாக V , ( R ) - ஐ 
{ (1,0 , 0 ) , ( 0,1,0 ) , ( 0,0,1 ) } என்ற மூன்று வெக்டர்க்களைக் 


--- 


ஒருபடிச் .........உருவாக்கிகளும் 


கொண்ட 

கணமும் உருவாக்கும் . மேலும் , { ( 1 , 0 , 0 ) , 
( 0 , 1 , 0 ) , ( 0 , 0 , 1 ) , ( 1 , 1 , 1 ) } 

( 1 , 1 , 1 ) } என்ற கணமும் V3 (R) ஐ 
உருவாக்கும் . 


$ 2.4 . தேற்றம் : 

F என்ற களத்தின்மீது அமைந்த அரூபவெக்டர் வெளி 
V- யை X1 , x2 , ... , Xr , y1 , y2 , ... , y 

என்பன உருவாக்கு 
றன . yi , y2 , ... , y ! 

என்பவை ஒவ்வொன்றும் x1 , x2 , ... ) 
ஒரு படிச்சேர்வானால் x , x ,, ... , xr கள் மட்டுமே 
V- யை உருவாக்கும் என நிறுவுக . 


கின்றன . 


Xr களின் 


நிரூபணம் : 
X என்பது V- ல் யாதானுமொரு உறுப்பாக இருந்தால் , 

1 
X = z Ai X ; + 2 u Y ; ( Ai , H } E F ) ...... ( 1 ) 
i = 1 

j = 1 
தரவின்படி ஒவ்வொரு y1 , 32 , ... , y டம் X1 , x2 , ... , xp களின் 
ஒருபடிசேர்வாதலால் , 


T 


Y ; = zlji X ; ( j = 1 , 2 , ... 1 , 1] E F ) என எழுதலாம் ...... ( 2 ) 


-- 


( 1 ) , ( 2 ) இவற்றிலிருந்து , 

1 
X = z A X ; + z L Y ; = 

i = 1 j = 1 


1 
at X ; + 2 4 


2 


j = 1 


( 


i 


j = 1 


ji X 

= 1 
1 
Y At X; + 2 H ( Aj ] X + ? jz X , + ... + ajr X- ) 
i = 1 

1 
ay + L HAji | X : 
j = 1 

1 
I piX [ p = i + 2 Haji, i = 1 முதல் வரை 
i = 1 

} = 1 


( 11) 


= 


V- ல் உள்ள எந்த ஓர் உறுப்பு X- யையும் X1, x2 , ... , 
களின் ஒரு படிச்சேர்வாக எழுதலாமென அறிகிறோம் . 

X1 , x2, ... , xr என்பன V- ன் உருவாக்கிகளாகும் . 
3 


> 


கண 


தரப்பட்டுள்ள 
34 

பல்கலைக்கழக நவ இயற்கணிதம் 
82.5 . ஆதாரச் செயல்கள் (Elementary operations ) 

ஒரு களத்திலுள்ள உறுப்புகளில் செய்யப்படும் பின்வரும் 
செயல்கள் ஆதாரச்செயல்களெனப்படும் . அவையாவன 

( i) இரு உறுப்புகளை இட மாற்றுதல் . 

அ 
மெனின் X- யை மற்றெந்த உறுப்பு X- யோடும் ( i + j ) இட 
மாற்றுதல் (interchange ) ; 

( ii ) X என்ற எந்த ஓர் உறுப்பிற்கும் பதிலாக A X ; ஐ 
( 1 + 0EF ) எடுத்துக் கொள்ளுதல் ; 

( iii ) X என்ற எந்த ஓர் உறுப்பிற்கும் பதிலாக X : + [ L X ; 
யை எடுத்துக் கொள்ளுதல் ( H E F , i j ) ஆகும் . 

. 
8 2.6 . தேற்றம் :: 
F என்ற களத்தின் மீதமைந்த 

அரூபவெக்டர் வெளி 
V- யை X1 , X2 , ... , Xr 

உறுப்புகள் உருவாக்கு 
{ x1 , x2 , , xr } 

கணத்தில் ( உருவாக் 
கும் கணம் ) உள்ள உறுப்புகளில் முடிவுள்ள எண்ணிக்கை 
யளவில் (finite number ) ஆதாரச் செயல்களை செய்வதன் மூலம் : 
கிடைக்கும் கணமும் V- யை உருவாக்கும் . 


என்ற 
என்ற 


கின்றன . 


நிரூபணம் : 
தேற்றத்தை நிரூபிப்பதற்கு ஆதாரச் 

செயல்களில் 
ஒவ்வொரு வகையிலும் ஒரு செயலை எடுத்துக் கொண்டு , 
வாக்கிக் கணத்தில் இதன் விளைவு என்ன என்று கவனித்தால் 
போதுமானது . 


வரையறையிலிருந்து , முதல் இரு செயல்களின் விளைவாக 
வும் கிடைக்கும் கணமும் உருவாக்கிக் கணமேயாகும் என்பது 
தெற்றென விளங்கும் . எனவே இப்பொழுது மூன்றாவது செயலை 
எடுத்துக்கொள்வோம் . பொதுத்தன்மைக்குப் பங்க மேற்படாத 
வாறு ( without loss of generality ) , { xy , x2 , ... , xr } என்ற கணத் 
தின் முதல் உறுப்பிற்குப் பதிலாக x + W X ; என்ற உறுப்பை 
எடுத்துக் கொள்ளலாம் . இதனால் { x1 + u_Xj, x2 , ... , xr } என்ற 
கணம் கிடைக்கும் . X என்பது V- ல் எந்த ஓர் உறுப்பாக இருந் 
தாலும் , 


E A X ( A E F ) 


{ x , x ,, ... , x , என்பன V- ன் 

உருவாக்கிகள் } 


= 


- 


அரூபவெக்டர் வெளிக்கு 
ஒருபடிச் .........உருவாக்கிகளும் 

35 
A , x +1 , x , + ... + Ay xy 
a , [ x , + LL.xy - ux ] + 1 2 x2 + ... + j x ] + .... + 
= 1 ; ( x + Lxj ) + 2x2 + ... + ( ly - ual ) xj + + ar x 
= pi ( x + L xj ) + p2 x2 + ... + pj xj + ... + Pr Xr 

( இங்கு P1 = 11 , P2 = 12 , ... , pj = hj_LAEF , ... , pr = ar ) 
ஃ . X என்பது x1 + 4 xj, x2 , ... , xj, ... , x r களின் ஒருபடிச் 
சேர்வாகும் . எனவே இவை V- யை உருவாக்குகின்றன . இவ் 
வாறு உருவாக்கிக் கணத்திலுள்ள உறுப்புகளில் பல ஆதாரச் 
செயல்களை அடுத்தடுத்து நிகழ்த்தும் போது , ஒவ்வொரு நிலை 
யிலும் கிடைக்கும் கணம் V- யை உருவாக்குவதால் , இறுதியாகக் 
கிடைக்கும் கணமும் V- யை உருவாக்கும் . 

பயிற்சி 3 
1. V , ( R ) - ல் (R என்பது மெய்யெண்களம் ) உள்ள ( 1 , 1 , 0 ,) 
( 0 , 1 , 1 ) , ( 1 , 0 , 1 ) என்ற மூன்று வெக்டர்களும் V , ( R ) - ன் 
உருவாக்கிகள் என் நிறுவுக . 

2. மெய்யெண்களம் R- ன் மீது வெக்டர் வெளியை அமைக் 
கும் எல்லா சிக்கலெண்களையும் கொண்ட வெக்டர் வெளி C- க்கு 
( 1 + i ) , ( 1 - i ) என்பன உருவாக்கிகள் என நிறுவுக . 

3. Ps- ல் [ அத் II , 81.2,6 ] x2 + x , x2 - x , x + 1 என்ற 
மூன்று கோவைகளும் உருவாக்கிக் கணத்தை அமைக்குமென 
நிறுவுக . 

4. ஓருறுப்புக் கொண்ட கணத்தை , உருவாக்கிக் கணமாகக் 
ஓர் எடுத்துக்காட்டு தருக . 


5 .. மெய்யெண்களம் R- ன் மீது வெக்டர் வெளியை அமைக் 
கும் எல்லா 2x 2 அணிகளும் [ 11 ] , [ 18 ] , [ 39 ] , [ 81 ] என்பன 
வற்றால் உருவாக்கப்படுகின்றன எனக்காண்பி . இவ்வெக்டர் 
வெளிக்கு [ 38 ] , [ 31 ] , [ 11 ] , [ 11 ] என்ற அணிகளும் உருவாக்கி 
கள் என நிறுவுக . 


3. ஒரு அரூபவெக்டர் வெளியின் 

உள்ளடங்கு வெளிகள் 


( Subspaces of an abstract vector space ) 


83-1 . வரையறை : 

F என்ற களத்தின் மீது அமைந்த V என்ற அரூபவெக்டர் 
வெளியில் உள்ள ஒரு வெறுமையற்ற உள்ளடங்கு கணம் ( non 
empty subset ) V யில் வரையறுக்கப்பட்ட கூட்டல் , F ல் உள்ள 
எண்ணிகளால் பெருக்குதல் என்ற செயல்களின்கீழ் V- ன் மீது 
ஒரு அரூபவெக்டர் வெளியை அமைக்குமானால் அவ்வெளி , 
V டன் உள்ளடங்கு வெளி ( subspace of V ) அல்லது உள்ளடங்கும் 
பல்லடுக்கு (submanifold ) எனப்படும் . 


குறிப்பு : அத் 1 , $ 2.10 வரையறுக்கப்பட்ட வெக்டர் வெளி 
அரூபவெக்டர் வெளியாதலால் அதன் உள்ளடங்கு வெளியும் 
மேற்கூறிய முறையிலேயே வரையறுக்கப்படுகிறது . 


8.3.2 . 

சில எடுத்துக்காட்டுகள் : 
1. ஒவ்வொரு அரூபவெக்டர் வெளி V டயிலும் அதன் பூச்சிய 
உறுப்பை மட்டுங்கொண்ட உள்ளடங்கு கணம் V. யின் 

ஒரு 
உள்ளடங்கு வெளியாகும் . மேலும் , அரூபவெக்டர் வெளி. V- யே 
அதன் உள்ளடங்கு வெளியாகும் . இவையிரண்டையும் நாம் 
ஒரு அரூபவெக்டர் வெளியின் வெளிப்படை ( Trivial ) 
ளடங்கு வெளிகளென்போம் . 


உள் / 


2. C என்று குறிக்கப்படும் சிக்கலெண்களத்தின் மீதமைந்த 
வெக்டர் வெளி V. ( C ) - ல் S என்ற உள்ளடங்கு கணம் , 


S { ( x , x2 , ... ,. xm ) | x = x , = .... = xm = 0 , m மிகை 
முழு எண் < n } என்றவாறு அமையுமானால் S ஆனது V. ( C ) - ன் 
உள்ளடங்கு வெளியாகும் . 


( ) தொடர் 
ஒரு அரூப .........உள்ளடங்கு வெளிகள் 

37 
3. F என்ற களத்தின் மீது அமைந்த வெக்டர் வெளி 
V. ( F ) - ல் T = { ( 0 , 0 , 9 , 0 ) | e , PEF , 0 என்பது F- ன் கூட்டலலகு ) 
என்ற உள்ளடங்கு கணமும் V4 ( F ) - ன் உள்ளடங்கு வெளியாகும் . 

4. சிக்கலெண் களத்தின் மீதமைந்த வெக்டர் . வெளி 
P. ( C) - யை எடுத்துக்கொள்வோம் ( n > 1 ) x 1 , x ,, ..., xm என்பவை 
யாதானும் 1 மெய்யெண்களாக இருக்கட்டும் ( m < n- 1) . P. ( C ) - ல் 
ஒரு உள்ளடங்கு கணம் M ஆனது . 

M = { பல்லுறுப்புக்கோவைகள் f ( x) | f ( x ) என்பன f ( x ) 
= f ( x2 ) = ... , = f ( xm ) = 0 என்றமைந்துள்ளன } 

என்றவாறு 
வரையறுக்கப்படுமானால் , அது P. ( C ) - ல் ஒரு உள்ளடங்கு வெளி 
யாகும் என நிறுவலாம் . 

5. மேலும் P. ( C ) - ல் எல்லா மாறாப் பல்லுறுப்புக் கோவை 
களைக் கொண்ட ( constant polynomials ) உள்ளடங்கு கணமும் 
ஒரு உள்ளடங்கு வெளியை அமைக்கின்றது . 

6. P. ( C) - ல் 1 அல்லது அதற்குக் குறைவான ( m < r- 1) 
படியைக் கொண்ட எல்லா கோவைகளையும் பூச்சிய எண்ணிற்கு 
முற்றிலும் சமமான கோவையையும் கொண்டமைந்த Pn ( C ) - ன் 
மற்றொரு உள்ளடங்கு கணம் ஒரு உள்ளடங்கு வெளியை அமைக் 

7. அத் II , 81.2 , எ - கா . 5 - ல் உள்ள C ( x ) என்ற அரூப 
வெக்டர் வெளியில் எல்லா இரட்டைப்படைக் கோவைகளையும் 
கொண்ட கணமும் , எல்லா ஒற்றைப்படைக் கோவைகளையும் 
கொண்ட கணமும் , தனித்தனியே C ( x ) - ன் உள்ள டங்கு வெளி 
களாகும் . [ இங்கு f ( x ) = f ( -x ) , + x E C எனின் f ( x ) 
இரட்டைப்படை எனவும் , f (x ) f ( - x ) , 4 x E C எனின் 
f ( x ) ஒற்றைப்படை எனவும் வரையறுக்கப்படுகிறது ) 
8. - அத் II , 81.2 , எ - கா . 

4 - ல் உள்ள [ 0 , 1 ] என்ற 
இடைவெளியில் வரையறுக்கப்பட்ட எல்லா மெய்யெண் 
சார்புகளாலும் (real continuous functions ) மெய்யெண் களத்தின் 
மீது அமைக்கப்பட்ட அரூப வெக்டர் வெளியில் , அதே இடை 
வெளியில் வரையறுக்கப்பட்ட மெய்யெண் வகைக்கெழுச் சார்பு 
களால் (real differentiable functions ) மெய்யெண்களத்தின் மீது 
அமைக்கப்பட்ட அரூபவெக்டர் வெளி ஒரு உள்ளடங்கு வெளி 
யாகும் . 


கின்றது . 


- 


ஒரு அரூபவெக்டர் வெளியை அமைக்கின்றது . 
38 

பல்கலைக்கழக நவ இயற்கணிதம் 
83.3 . தேற்றம் : 

F என்ற களத்தின் மீதமைந்த அரூபவெக்டர் வெளி V- ல் 
x1 , x2 , ... , xy என்ற உறுப்புகளின் எல்லா ஒருபடிச் சேர்வுகளை 
யும் கொண்ட கணம் V- ன் உள்ளடங்கு வெளியாகும் . மேலும் 
இவ்வெளியே x , x2 , ...... - என்ற உறுப்புகளைக் 

கொண்ட 
V- ன் மிகச்சிறிய உள்ளடங்கு வெளியாகும் . 
நிரூபணம் : 
X1 , X2 , ... , x , களின் 

எல்லா 

ஒருபடிச் சேர்வுகளையும் 
கொண்ட கணம் M என்க . 

( அ - து ) M = { A , x ; -- , x , + ... , + 1 , x , | A ,, 12 , ... , - என்பன 
F- ல் மாறும் எண்ணிகள் } M ஆனது கூட்டலுக்கும் , எண்ணி 
யால் பெருக்குதலுக்கும் அடைப்புள்ளது என்பது வெளிப்படை . 
11 = 12 = = = 0 ( 0 என்பது F- ன் கூட்டல் அலகு ) 

எடுத்துக்கொண்டால் , V- ன் பூச்சிய உறுப்பு 0 ஆனது 
M- ல் உள்ளது எனக் கிடைக்கும் . X = 1 , x1 + 1 , x2 + ... 
+ p x- என்பது M- ல் இருந்தால் X = ( - 1 ) x + ( - 1 , ) x , 
+ ... + ( -- y ) x , என்பதும் M- ல் இருக்கும் . மேலும் X என்பது 
X- ன் எதிர்மறை உறுப்பாகும் . 

. M- ல் உள்ள ஒவ்வொரு உறுப்பிற்கும் , எதிர்மறை 
M. லேயே உள்ளது . 

M- ல் உள்ள ஒவ்வொரு உறுப்பும் V- யிலும் உள்ள தால் அவை 
அத் II , 81.8 - ல் உள்ள கட்டுப்பாடுகள் i , iv , v , vi , vii ஆகிய 
வற்றை நிறைவு செய்யும் . எனவே வரையறை அத் II 81.8 - ன் 
படி M 

MCC 
ஆதலால் M ஆனது C- ன் உள்ளடங்கு வெளியாகும் . 


என 


M என்ற C- ன் உள்ளடங்கு வெளி X1 , x2 , ... xr என்ற 
உறுப்புகளைக் கொண்டிருந்தால் இவற்றின் ஒவ்வொரு ஒருபடிச் 
சேர்வும் M - ல் இருக்கும் . 


( அ - து ) M- ல் உள்ள ஒவ்வொரு உறுப்பும் M - ல் இருக்கும் . 


. 


MCM 


எனவே M என்பது xx,, ..... , களைக் கொண்ட V- யின் மிகச் 
சிறிய உள்ளடங்கு வெளியாகும் . 


39 


ஒரு அரூப ........உள்ளடங்கு வெளிகள் 


குறிப்பு 1 : M என்பது X1 , x2 , ... x ... களால் உருவாக்கப்படு 
கின்றது என்பது தெளிவு . இதனை { xx , x ,, ... xx } என்ற கணத் 
தால் உருவாக்கப்படும் உள்ளடங்கு வெளி என்பர் . 


குறிப்பு 2 : XE V , X + 0 எனின் X- ஆல் உருவாக்கப்பட்ட 
கணம் V- யின் உள்ள டங்கு வெளியாகும் . இவ்வெளி X- ன் 
எல்லா எண்ணியால் பெருக்கல்கள் X- யையும் கொண்டி 
ருக்கும் . 


83.4 . தேற்றம் : 

V என்பது F என்ற களத்தின் மீதமைந்த அரூபவெக்டர் 
வெளியாகவும் , S என்பது V- ன் வெறுமையற்ற உள்ள டங்கு 
கணமாகவும் இருக்கட்டும் . S என்பது V- ல் வரையறுக்கப்பட்ட 
கூட்டலுக்கும் , எண்ணியால் பெருக்கலுக்கும் அடைப்புள்ள தா 
யிருந்தால் , S என்பது V- ன் உள்ளடங்கு வெளியாகும் . 


நிரூபணம் : 

S என்ற கணத்தில் பூச்சிய உறுப்பு மட்டும் இருந்தால் அது 
V- ன் உள்ளடங்கு வெளி என்பது வெளிப்படை . 


பில் பூச்சிய மில்லாத உறுப்பு X இருப்பதாகக் கொள்வோம் . 
எண்ணியால் பெருக்கலுக்கு S அடைப்புள்ள தால் 0.X ES 
( 0 ஆனது F- ன் கூட்டல் அலகு ) ( அ - து ) 0 E S. ( -1 ) என்பது F- ல் 
உள்ள பெருக்கல் அலகின் எதிர்மறை . ஆனால் ( -1) .X = -XES , 
( அ - து ) S- ல் உள்ள ஒவ்வொரு உறுப்பு X- ற்கும் கூட்டல் எதிர் 
மறை உறுப்பு -- X ஆனது S- ல் உண்டு . 


SC V ஆதலால் , S- ல் உள்ள உறுப்புகள் , அத் II , 8.1 8 - ல் 
உள்ள நிபந்தனைகள் i , iv , v , vi , vii ஆகியவற்றை நிறைவு செய் 


கின்றது . 


. S ஆனது ஒரு அரூபவெக்டர் வெளியை அமைக்கின்றது . 
மேலும் SCV ஆதலால் , S ஆனது V- ன் உள்ளடங்கு வெளியாகும் . 


83.5 . 


உள்ளடங்கு வெளிகளின் வடிவகணிதமுறை விளக்கம் 
( Geometrical interpretation of subspaces) . 
R என்பது மெய்யெண்கள மானால் V , ( R ) என்பது கனபரி 
மாண வெளியைக் குறிக்கும் . கனபரிமாண வெளியில் உள்ள 
ஒவ்வொரு புள்ளியையும் V , ( R)- ல் உள்ள ஒரே ஒரு வெக்டரால் 
குறிக்கலாம் . 


என்ற வெக்டர்கள் , X , Y என்ற வெக்டர்களைக் குறிக் 
40 

பல்கலைக்கழக நவ இயற்கணிதம் 
ஒரு அரூபவெக்டர் வெளியின் ஒவ்வொரு உள்ளடங்கு வெளி 
யிலும் பூச்சிய உறுப்பு இருக்குமென்பதை அறிவோம் . ஆதலால் , 
V : ( R ) - ன் ஒவ்வொரு உள்ளடங்கு வெளியும் வடிவகணிதத்தில் 
ஆதிவழிச் செல்லும் நேர்கோடுகள் அல்லது தளங்கள் ஆகும் . 
மேலும் , V. ( R ) - ல் X என்ற வெக்டரை எடுத்துக்கொள்வோம் . 
X = 0 ( பூச்சிய வெக்டர் ) எனின் X- ஆல் உருவாக்கப்பட்ட 
உள்ளடங்கு வெளி பூச்சிய உறுப்பை மட்டும் கொண்டிருக்கும் . 
வடிவகணிதத்தில் இவ் வெக்டர் ஆய ஆதியால் குறிக்கப்படு 
கிறது . X # 0 எனின் X- ஆல் உருவாக்கப்பட்ட உள்ளடங்கு 
வெளி எல்லா எண்ணியால் பெருக்கல் 1X (AER) ஐயும் கொண் 
டிருப்பதால் , வடிவகணிதத்தில் இவ்வெளி , ஆய ஆதியையும் 
X என்ற வெக்டரால் குறிக்கப்படும் புள்ளியையும் சேர்க்கும் நேர் 
கோடு ஆகும் . 

X , Y என்பன பூச்சியமல்லாத வெக்டர்களாகவும் X + AY 
என்று மிருந்தால் இவற்றால் உருவாக்கப்படும் வெளி AX + LY 
( A , E R ) என்ற வெக்டர்களைக் கொண்டுள்ளது . 

வடிவகணி 
தத்தில் இவ் வெளி ஆதி வழியாகவும் X , Y. ஆல் குறிக்கப்படும் 
புள்ளிகள் வழியாகவும் செல்லும் தளமாகும் . 

V. ( R ) - ல் உள்ள ஒவ்வொரு வெக்டரும் n பரிமாண வடிவ 
கணிதத்தில் ஒரு புள்ளியைக் குறிப்பதாகக் கொள்வோம் . 
( x 2 , ... , xn ) , Y = (y1 , y ,, ... yn ) V. ( R )- ல் 

yn ) V. ( R ) - ல் யாதானுமிரு வேறு 
பட்ட வெக்டர்களாயிருந்தால் X + tY ( t என்பது R- ல் மாறும் 
எண்ணி ) 
கும் புள்ளிகளைச் சேர்க்கும் நேர்கோட்டை அமைக்கின்றது . 
இக் கோட்டை பொதுப்படுத்தப்பட்ட நேர்கோடு ( generalised 
line ) வரையறுப்போம் . X , Y , Z என்பவை V. ( R ) - ல் 
யாதானும் மூன்று வேறுபட்ட சுயேட்சை (independent ) வெக்டர் 
களைக் குறித்தால் X + t , Y + 1 , Z ( t , 1 , என்பன R- ல் மாறும் எண்ணி 
கள் ) என்ற வெக்டர்கள் X , Y , Z என்ற வெக்டர்களைக் குறிக்கும் 
புள்ளிகளால் அமையும் தளத்தைக் குறிக்கின்றது . இத்தளத் 
தைப் பொதுப்படுத்தப்பட்ட தளம் ( generalised plane ) என் . 
போம் . V. ( R ) - ல் உள்ள வெக்டர்களால் அமைக்கப்படும் எல்லா 
வெளிப்படுத்தப்பட்ட நேர்கோடுகளும் தளங்களும் உள்ளடங்கு 
வெளியை அமைக்காது . ஆதிவழிச் செல்லும் பொதுப்படுத்தப் 
பட்ட நேர்கோடுகளும் , தளங்களும் மட்டுமே V. ( R )- ல் உள்ள 
டங்கு வெளிகளாகும் . 


-- 


என 


உள்ளடங்கு வெளிகளைப் பற்றி இன்னும் விரிவாகப் பின்னர் 
காண்போம் .. 


ஒரு அரூப் .. 


41 


பயிற்சி 4 
1. F என்ற களத்தின் மீது அமைந்த அரூபவெக்டர் வெளி 
V ல் M என்பது வெறுமையற்ற உள்ளடங்கு கணமாகும் . 


(a) M ஆனது V- ன் உள்ளடங்கு வெளியாவதற்கு தேவை 
யான ( necessary ) கட்டுப்பாடு X , Y என்பன M- ல் யாதானுமிரு 
உறுப்புகளாக இருந்தால் , இவற்றின் எல்லா ஒருபடிச்சேர்வு 
களும் M- ல் இருக்கும் என்பதென நிறுவுக . 
( b ) M ஆனது 

உள்ள டங்குவதற்கு மற்றொரு 
தேவையான கட்டுப்பாடு “ X , YEM = X -- YE M , AXE M 
(AE F ) ஆகும் எனக்காண்பி . 


V- ல் 


எ.கா 


2. 8 3.2 

2 முதல் 8 வரை குறிப்பிடப்பட்டுள்ள 
உள்ள டங்கு கணங்கள் , உள்ள டங்கு வெளிகளாகும் என நிறுவுக . 


3. பயிற்சி 2 ல் 6 ஆவது கணக்கில் குறிப்பிடப்பட்டுள்ள P ( x ) 
என்ற அரூபவெக்டர் வெளியில் X- ன் எல்லா முடிவுள்ள உள்ள 
டங்கு கணங்களையும் கொண்ட S என்ற கணம் ஒரு உள்ளடங்கு 
வெளியாகும் என நிறுவுக . 


4. K என்ற களத்திலமைந்த K (x ) என்னும் அரூபவெக்டர் 
வெளியில் { K ( x ) என்பது K- ல் குணகங்களைக் கொண்ட எல்லா 
பல்லுறுப்புக் கோவைகளையும் கொண்ட கணம் } , K- ல் & என்ற 
மூலத்தை ( Root ) - க் கொண்ட எல்லாப் பல்லுறுப்புக் கோவை 
களாலுமான 

கணம் ஒரு உள்ளடங்கு வெளியை அமைக்கு 
மென நிறுவுக . 


5. F என்ற களத்தின் மீதமைந்த எல்லா mxn அணிகளை 
யும் கொண்ட அரூபவெக்டர் வெளியில் எல்லா mxn மூலைவரை 
அணிகளைக் கொண்ட கணம் உள்ளடங்கு வெளியாகும் என 
நிறுவுக . 


எவை 


6. Vn ( C ) - ல் பின் வருபனவற்றில் 
வெளிகள் என ஆராய்க . 


உள்ளடங்கு 


( a ) S = { V . ( C) - ல் உள்ள எல்லா வெக்டர்கள் ( x ) , x , .... , xm ) 

X = 0 , XE C } 
T = { V. ( C ) - ல் உள்ள எல்லா வெக்டர்கள் ( x , x , ... , xn) 

| x ) என்பது மெய்யெண் ) 


42 


பல்கலைக்கழக நவ இயற்கணிதம் 


U = { Vn ( C ) - ல் உள்ள எல்லா வெக்டர்கள் ( x , x ,, ... , xn ) 

| x = 0 அல்லது x , = 0 } 
V = { Vn ( C ) - ல் உள்ள எல்லா வெக்டர்கள் ( x , x ,, ... , xn ) 

| x + x , = 0 } 
W = { 

( x , x ,, ...xn ) | x + x , = 1 } 

( x , x ,, ... xx ) | 3x : + 4x , = 0 } 
B = { 

( x , x ,, ....xn ) | ax , - bx , = 1 

a , b EC } 


- 


1 ) 


7. சிக்கலெண் களம் C ன் மீதமைந்த C ( x ) எனும் வெக்டர் 
வெளியில் [ அத் II , 8 1.2 எ.கா 5 ] பின்வருபனவற்றில் எவை 
உள்ளடங்கு வெளிகள் என ஆராய்க . 

( a ) படி நான்கு கொண்ட பல்லுறுப்புக் கோவைகள் 
(b ) 2 f ( 0 ) = f ( 1 ) என்ற பல்லுறுப்புக் கோவைகள் 
( c ) 0. < x < 1 எனின் f ( x ) > 0 என்ற பல்லுறுப்புக் 

கோவைகள் 
( d ) f ( x ) = f ( 1 - x ) என்றமைந்த பல்லுறுப்புக் 

கோவைகள் 
( e ) f ( 1 ) = f ( 0 ) +1 என்றமைந்த பல்லுறுப்புக் 

கோவைகள் 


8. F என்ற களத்தின் மீதமைந்த அரூபவெக்டர் வெளி 
V- ல் X , Y , Z - என்ற உறுப்புகள் X + Y + Z = () 

என்றவாறு 
அமைந்துள்ளன . X , Y என்ற இரு உறுப்புகளால் உருவாக்கப் 
பட்ட V- ன் உள்ளடங்கு வெளியும் Y , Z என்ற உறுப்புகளால் 
உருவாக்கப்பட்ட V- ன் உள்ளடங்கு வெளியும் ஒன்றுதான் என 
நிறுவுக . 


9. V , ( Z , ) , V , ( Z , ) ஆகியவற்றின் உள்ளடங்கு வெளி 
களைத் தனித்தனியே அட்டவணையிட்டுக் காட்டுக . 


10 . Vs ( R ) ல் பின் வரும் உள்ளடங்கு கணங்கள் உள்ளடங்கு 
வெளிகளாகுமென நிறுவுக . அவற்றிற்கு வடிவகணித முறையில் 
விளக்கம் தருக . 
( a ) A = { V : ( R ) - ல் உள்ள எல்லா வெக்டர்கள் ( x , x ,, x , ) 

| x +2 x2 + 3xs = 0 } 
( b ) B { 

( x , x , , xs ) | x = x , = xs } 
( c ) C = { 

( x , x2 , x ) | x = 2 x , } 
( d ) D = { ,, 

( x , x ,, xg ) | x = 1 } 


- 


> 


maa 


> 


33 


43 


ஒரு அரூப ........உள்ளடங்கு வெளிகள் 


11. F என்ற களத்தின் மீதமைந்த அரூபவெக்டர் வெளி 
V ல் S என்பது ஒரு , உள்ளடங்கு வெளியாகும் . V ல் உள்ள 
உறுப்பு 9 ஆனது S- ல் இல்லை . ஆனால் SUa என்ற ( a E V ) 
கணத்தால் உருவாக்கப்படும் உள்ளடங்கு வெளியில் உள்ள 
தெனின் SUF என்ற கணத்தால் உருவாக்கப்படும் உள்ளடங்கு 
வெளியில் இருக்குமென நிறுவுக . 


12. F என்ற களத்தின் மீதமைந்த அரூபவெக்டர் வெளி 
V- ல் S என்பது ஒரு உள்ளடங்கு வெளியாகும் . X என்பது V - S- ல் 
உள்ள உறுப்பாகும் . T என்பது X- ஆல் உருவாக்கப்பட்ட 
உள்ளடங்கு வெளியைக் குறிக்குமானால் SOT = 0 என நிறுவுக . 


13 . ஒரு அரூடவெக்டர் வெளி V- ல் S , T என்பன முறையே 
a , p என்ற V- ல் உள்ள 

யாதானுமிரு உறுப்புகளால் தனித் 
தனியே உருவாக்கப்பட்ட உள்ளடங்கு வெளிகளெனின் SOT + 
0 = S = T என நிறுவுக . 


ay + 0 


14. F என்ற களத்தின் மீதமைந்த அரூபவெக்டர் வெளி 
V- ல் X , Y , Z என்பன c X + Y + yZ = 0 , 
( e , p , 7 E F ) என்று அமைந்துள்ளன எனின் X , Y என்ற 
இரு உறுப்புகள் உருவாக்கும் உள்ளடங்கு வெளியையே Y , Z 
என்ற இரு உறுப்புகளும் உருவாக்குமென நிறுவுக . 


15. F என்ற களத்தின் மீதமைந்த அரூபவெக்டர் வெளி 
V- ல் இரு உள்ளடங்கு வெளிகள் S , T என்பன V- ல் முடிவுள்ள 
ஒரே கணத்தால் உருவாக்கப்படுகின்றன என்றால் S = T என 
நிறுவுக . 


ந களின் வெளிப்படையான 
4. ஒருபடிச்சார்ந்த , சாரா நிலைகள் 

( Linear Dependence and independence ) 
8 4.1 . ஒருபடிச்சார்ந்த நிலை ( Linear Dependence ) 

F என்ற களத்தின் மீதமைந்த அரூபவெக்டர் வெளி V- ல் 
உள்ள உறுப்புகள் 31 , x ,, .... , x , என்பனவற்றிற்கு e yx1 + ad , 
X2 + 

... + ar xp = 0 என்றமையுமாறு 41 , 82 , ... , ar என்ற , 
எல்லாம் பூச்சியமல்லாத , 

F. ல் உள்ள எண்ணிகளாக 
இருந்தால் மட்டுமே , 31, ,, ... , - என்பன ஒருபடிச்சார்ந்த 
நிலையில் உள்ள உறுப்புகள் (linearly dependent vectors ) எனப் 
படும் . V- ல் உள்ள உறுப்புகளையும் வெக்டர்கள் என்று அழைப் 

வழக்கமாதலால் இதையே ஒருபடிச்சார்ந்த வெக்டர்கள் 
என அழைப்பது மரபு . 
84.2 . ஒருபடிச்சாரா நிலை (Linear Independence) 

F என்ற களத்தின் மீதமைந்த அரூபவெக்டர் வெளி V- ல் 
உள்ள 31 , 32, ... , என்ற உறுப்புகளின் எந்த வெளிப்படை 
யல்லாத ஒருபடிச்சேர்வும் 0- க்குச் சமமாக இல்லாதிருந்தால் 
மட்டுமே , இவற்றை உறுப்புகளாகக் கொண்ட 

முடி 
வுள்ள கணம் ஒருபடிச்சாராக் கணம் (linearly independent set ) 
எனப்படும் . இந்நிலையில் X1 , x2 , ... , Xp 

என்பன ஒருபடிச் 
சாரா நிலையிலுள்ள உறுப்புகள் அல்லது ஒருபடிச்சாரா வெக்டர் 
கள் (linearly independent vectors ) எனப்படும் . 
1 , 2 , 

என்பன ஒருபடிச்சாரா வெக்டர்களாக 
இருக்கும்போது ay X1 + & 2 x 2 + + xp xp = 0 = a = & , = 
.. = & r = 0 ஆகும் . 

, 
படிச்சேர்வு மட்டுமே (0 - க்குச் சமமாகும் . வேறெந்த ஒருபடிச் 
சேர்வும் 0 - க்குச் சமமானால் அதிலுள்ள எண்ணிகள் ஒவ்வொன் 
றும் 0 ஆகும் . 


பூச்சிய உறுப்பு மட்டும் கொண்ட கணம் ஒரு படிச்சார்ந்த நிலை 
ஒருபடிச்சார்ந்த , சாரா நிலைகள் 

45 
குறிப்பு 2 : ஒருபடிச் சார்ந்த அல்லது சாரா நிலையென்பது 
வரிசையிடப்படாத உறுப்புகளின் ( unordered set of elements ) 
பண்பு ஆகும் . ( அ - து ) x1 , x2, ... , 3, என்பன ஒருபடிச் சார்ந்த 
( சாரா ) நிலையில் உள்ளன எனின் இவற்றின் எந்த ஒரு வரிசை 
மாற்றமும் ( Permutation ) ஒருபடிச்சார்ந்த ( சாரா ) நிலையில் 
இருக்கும் . 

குறிப்பு 3 : 82.1 குறிப்பு ( 1 ) லிருந்து குறிக்கணம் I என்பது 
வெறுமைக் கணமானால் { x ; } என்ற கணமும் வெறுமைக்கண 
மென்பது தெளிவு . ஒரு அரூபவெக்டர் வெளியில் வெறுமைக் 
கணம் , ஒருபடிச்சாரா நிலையிலுள்ள கணமென நிறுவலாம் . 

நாம் ஒருபடிச்சார்ந்த , சாரா நிலைகளை முடிவுள்ள கணங் 
களுக்கே வரையறுத்துள்ளோம் . இதையே முடிவிலிக் கணங் 
களுக்கும் விரித்துச் சொல்லலாம் . F என்ற களத்தின் மீது 
அமைந்த V என்ற அரூபவெளி முடிவிலி உறுப்புகளைக் 
கொண்ட கணமாக இருக்கட்டும் . அதில் பி என்ற முடிவிலாக் 
கணத்தின் ஒவ்வொரு உள்ளடங்கு கணமும் ஒருபடிச்சாரா நிலை 
யிலிருந்தால் மட்டுமே பி என்பது ஒருபடிச்சாரா நிலையிலுள்ளது 
என வரையறுக்கலாம் . அவ்வாறில்லாவிடில் S என்பது ஒருபடிச் 
சார்ந்த கணமெனப்படும் . 
குறிப்பு 4 : 

ஒருபடிச்சார்ந்த நிலையும் , சாரா நிலையும் 
ஒன்றுக்கொன்று வெவ்வேறாகும் ( mutually exclusive ) . 

குறிப்பு 5 : 1 , i என்ற இரு எண்களை எடுத்துக்கொள்வோம் . 
சிக்கலெண் களத்தை அதன் மீதே அமைந்த வெக்டர் வெளி 
யாகக் கருதினால் அவ்வெளியில் 1 , i என்பன ஒருபடிச்சார்ந்த 
நிலையில் உள்ளனவாகும் . ( 1 + i i = 0 ) ஆனால் சிக்கலெண் 
களத்தை மெய்யெண் களத்தின் மீதமைந்த வெக்டர் வெளியாகக் 
கருதினால் 1 , 1 என்பன ஒருபடிச்சாரா நிலையில் உள்ளன 
வாகும் . ஆதலால் உறுப்புகளின் ஒருபடிச்சார்ந்த , ( சாரா ) 
நிலையை அவ்வுறுப்புகள் எந்த கணத்தின் மீதமைந்த வெக்டர் 
வெளியில் உள்ளது என்று அறிந்த பின்னரே கூறமுடியும் . 
8.4.3. சில எடுத்துக்காட்டுகள் : 
1 .. 

F என்ற களத்தின் மீதமைந்த அரூபவெக்டர் வெளியில் 


யிலுள்ள கணமாகும் . பூச்சியமல்லா ஒரே ஒரு உறுப்பு மட்டுங் 
கொண்ட கணம் ஒரு படிச்சாரா கணமாகும் . 


2 . 


என்பது 


V , ( R ) - ல் உள்ளதெகள் 
ஒரு 
46 

பல்கலைக்கழக நவ இயற்கணிதம் 
சிக்கலெண் களத்தின் மீது அரூபவெக்டர் வெளியை 
அமைக்கும் எல்லா சிக்கலெண்களையும் கொண்ட கணம் V. ( C ) - ல் 
எந்த இரு எண்கள் X , Y- யையும் கொண்ட கணமும் ஒருபடிச் 
சார்ந்த நிலையில் உளதாகும் . 

ஏனெனில் , .x = 0 = y எனின் { x , y } ஒருபடிச்சார்ந்த நிலை 
யிலுள்ள து 

வெளிப்படை .. x , y களில் ஒன்றாவது 
பூச்சியமில்லாவிடில் y x + ( - x ) y = 0 என்ற தொடர்பில் y , ( -x) 
என்ற எண்ணிகளில் ஒன்றாவது பூச்சியமில்லை . 

எனவே , 
{ x , y } ஆனது ஒருபடிச்சார்ந்த நிலையிலுள்ளது . 

3. Va (F )- ல் E , = ( 1,0 , ...... 0 ) , E , = ( 0,1,0 , ... , 0 ) En = 
( 0 , 0 , ... , 1 ) என்ற n வெக்டர்களும் ஒருபடிச்சாரா நிலையி 
லுள்ளன . 

4. V. ( R ) - ல் ( 1 , 0 , 0 ) , ( 0,1 , 0 ) , ( 0 , 0 , 1 ) , ( 1 , 1 , 1 ) என்பன 
ஒருபடிச்சார்ந்த வெக்டர்களாகும் . மேலும் , {( 1,0,1 ) , ( 0,1,1 ) , 
( 1,1,2 , ) } என்பது ஒருபடிச்சார்ந்த கணமாகும் . 

5. சிக்கலெண் களத்தின் மீதமைந்த அரூபவெக்டர் வெளி 
Ps- ல் ( அத் II , 81.2 , 6 ) f , ( x ) = 1 + x , f , ( x ) = x ( x - 1 ), f (x ) = 
1- x " என்ற மூன்று பல்லுறுப்புக் கோவைகளும் ஒருபடிச் 
சார்ந்த நிலையிலுள்ளன . ஆனால் 2 , (x ) = 1 , , (x) = x , > ( x ) 
= x என்பன ஒருபடிச்சாரா நிலையிலுள்ளன . 

6 . சிக்கலெண் களத்தின் மீதமைந்த அரூபவெக்டர் வெளி 
C ( x ) - ல் ( அத் II , $ 1.2,5 ) f 1 ( x ) = x , f , ( x ) = -1 - x + x , f ( x ) = 
x2-1 என்பன ஒருபடிச்சார்ந்த நிலையிலுள்ளன ( . fi + f. 
fs = 0 ) ஆனால் , 2. ( x ) = 1 , 1 , ( x ) = x , 0 , ( x ) = x2 ; ... , an ( x) = x " , ... 
என்று வரையறுக்கப்பட்ட . ,,, ..., n , என்ற முடிவிலி 
உறுப்புகளைக் கொண்ட கணம் ஒருபடிச்சாரா நிலையிலுள்ளது . 
8 4.4 . வடிவ கணித முறையில் விளக்கம் : 

V , ( R ) - ல் உள்ள ஒவ்வொரு வெக்டரும் , கனபரிமாண வெளி 
யில் ஒரு புள்ளியைக் குறிப்பதாகக் கொள்ளலாம் . V. ( R ) - ல் இரு 
வெக்டர்கள் ஒருபடிச்சார்ந்த நிலையில் உள்ளதெனின் வடிவ 
கணிதத்தில் அவ்விரு வெக்டர்கள் குறிக்கும் புள்ளிகளும் , ஆதி 
யும் ஒரே நேர்கோட்டில் இருக்கும் . இதே போன்று ஆதியும் , 
இருபுள்ளிகளும் வெளியில் ஒரே நேர்கோட்டிலிருந்தால் அவ் 
படிச்சார்ந்த நிலையில் உள்ள னவாக இருக்கும் . V3 ( R ) - ல் மூன்று 


ப 


- 


களும் 


கும் . 
எல்லா எண்ணிகளும் பூச்சியமல்ல . 
உள்ள முடிவுள்ள கணமாகவும் 7 என்பது , பின் யாதாவதொரு 
ஒருபடிச்சார்ந்த , சாரா நிலைகள் 

47 
வெக்டர்கள் ஒருபடிச்சார்ந்த நிலையில் இருப்பதற்குத் தேவை 
யான நிபந்தனை , அம்மூன்று வெக்டர்கள் குறிக்கும் புள்ளி 

ஆதியும் ஒரே தளத்தில் அமைய வேண்டுமென்ப 
தாகும் . 

V3 ( R ) - ல் இரு வெக்டர்கள் ஒருபடிச்சாரா நிலையில் உள்ளன 
என்றால் , அவ்வெக்டர்கள் குறிக்கும் புள்ளிகளில் எந்த ஒன்றை 
யும் ஆதியோடு சேர்த்துக் கிடைக்கும் நேர்கோட்டில் மற்ற 
புள்ளி இருக்காது . 

( அ - து ) ஆதியும் , அவ்விரு புள்ளிகளும் ஒரு தளத்தை 
அமைக்கும் . மறுதலையாக , ஆதியும் இரு புள்ளிகளும் ஒரே நேர் 
கோட்டில் அமையாவிடில் இவ்விரு புள்ளிகளையும் குறிக்கும் 
V , ( R ) - ல் உள்ள வெக்டர்கள் ஒருபடிச்சாரா நிலையில் இருக்கும் . 
V , ( R ) - ல் மூன்று வெக்டர்கள் ஒருபடிச்சாரா நிலையில் இருப் 
பதற்குத் தேவையான நிபந்தனை , அவ்வெக்டர்களைக் குறிக்கும் 
புள்ளிகளில் எந்த இரு புள்ளிகளோடும் ஆதி அமைக்கும் தளத் 
தில் மூன்றாவது புள்ளி இருக்காதென்பதாகும் . இதையே V. ( R ) - ல் 
உள்ள வெக்டர்களுக்கும் பொதுப்படுத்தலாம் . 

84.5 . குறிப்பு : F என்ற களத்தின் மீதமைந்த அரூபவெக் 
டர் வெளி V- ல் ஒருபடிச்சாரா நிலையில் உள்ள எந்தக் கணமும் 
பூச்சிய உறுப்பைக் கொண்டிருக்காது . ஏனெனில் பூச்சிய உறுப் 
பைக் கொண்ட {xa........ , 0 } என்ற கணம் ஒருபடிச்சாரா நிலை 
யிலிருந்தால் , 1 , 3 , + A , x, + ... + Arar + Ar +10 = 0 என்ற எந்தச் 
சமன்பாடும் A = 0 , , = 0 ; ...., 1 + 1 = 0 என்ற முடிவைக் கொடுக் 
எனவே பூச்சிய உறுப்பைக் கொண்டிருக்கும் எந்தக்கணமும் ஒரு 
படிச் சார்ந்த நிலையிலிருக்கும் . 
84.6 . தேற்றம் : 

F என்ற களத்தின் மீதமைந்த அரூபவெக்டர் வெளி V டல் 
ஒருபடிச்சாரா , முடிவுள்ள கணத்தின் ஒவ்வொரு உள்ளடங்கு 
கணமும் ஒருபடிச்சாரா நிலையிலிருக்கும் . 
நிரூபணம் : 

{ x , x ,, ... , x ;} என்பது V டல் ஒருபடிச்சாரா நிலையில் 


- 


. 


. 


11 . 


பட 


- 


உள்ளடங்கு கணமாகவும் இருக்கட்டும் . T வெறுமைக் கணமா 


*- 


ரு சமன்பாடாவது இருக் 
48 

பல்க 

பல்கலைக்கழக நவ இயற்கணிதம் 
யின் அது ஒருபடிச்சாரா நிலையில் உள்ள து என அறிவோம் . 
எனவே பொதுத் தன்மைக்குப் பங்கமேற்படாதவாறு , 
T 

= { x } , x2 , ... , x } ( t < r ) எனக்கொள்வோம் . 
41 , 42 , ..... u என்பன F- ல் யாதானும் t எண்ணிகளாக 
இருந்தால் , 4 x +4 , x2 + ... + u x = 0 என்ற சமன்பாட்டைக் 
கருதவும் ............ ( 1 ) 

அப்படியானால் , 4 , x1 +42 x , + + u xt + 0. X + 1 + ... + 
0. xr = 0 ...... ( 2 ) ஆகும் . 

xx , x2 , ... , xr என்பன ஒருபடிச்சாரா நிலையில் உள்ள தால் 
( 2 ) = 4 , = 0 , 4 , = 0 , 

0 , ...... u = 0 ஆகும் . 
எனவே 4 , x , + L , x2 + ... + 4 x == 0 என்றமைந்த எந்தச் 
சமன்பாட்டிலும் 4 = 0 = 4 , = .. = u ; என அறிகிறோம் . 

T ஆனது ஒருபடிச்சாரா கணமாகும் . 
குறிப்பு : ஒருபடிச்சாரா 

நிலையிலுள்ள ஒரு முடிவிலாக் 
கணத்தின் ஒவ்வொரு உள்ளடங்கு கணமும் ஒருபடிச்சாரா நிலை 
யிலிருக்கும் . 
84.7 . தேற்றம் : 

F என்ற களத்தின் மீதமைந்த அரூபவெக்டர் வெளி V- ல் 
ஒருபடிச்சார்ந்த நிலையிலுள்ள முடிவுள்ள கணத்தின் ஒவ்வொரு 
முடிவுள்ள உள்ளடங்கு கணமும் ஒருபடிச்சார்ந்த 

நிலையி 
லிருக்கும் . 
நிரூபணம் : 
S = {x , x ,, 

xr } என்பது ஒருபடிச்சார்ந்த நிலையிலுள்ள 
முடிவுள்ள கணமென்போம் . அப்படியானால் , 

0 
கும் . இங்கு 11 , 12 , A என்பன , எல்லாம் பூச்சியமல்லாத 
எண்ணிகள் . எனவே , 


.. 


2 , 3 , +1, x , + ... + arxr + 0 , 3r +1 + 0. xr + 2 + ... + 0 . xn = 0 ஆகும் . 
இங்கு எண்ணிகள் எல்லாம் பூச்சியமில்லையாதலால் , 


X 
ஒருபடிச்சார்ந்த , சாரா நிலைகள் 

4g 
{ x , x ,, ... , x , Xr + 1 , ... , xn } என்ற கணம் ஒருபடிச்சார்ந்த 
கணமாகும் . 

( அ - து ) S- ன் உள்ளடங்கு கணமும் ஒருபடிச்சார்ந்தது . 

S- ஐ உள்ளடங்கு கணமாகக் கொண்ட முடிவிலிக் கணமும் 
ஒருபடிச்சார்ந்த நிலையிலிருக்கும் . 
8 4,8 . தேற்றம் : 

F என்ற களத்தின் மீதமைந்த அரூபவெக்டர் வெளி -ல் 
உள்ள x , x ,, ... , xy என்ற முடிவுள்ள எண்ணிக்கையுள்ள உறுப்பு 
படிச்சேர்வாக இருந்தால் மட்டுமே , x , x ,, ... , x , என்பன ஒரு 
படிச்சார்ந்த நிலையிலிருக்கும் . 


நிரூபணம் ; 

முதல் கட்டமாக , இந் நிபந்தனை தேவையானது என நிறுவு 
வோம் . Xk என்பது x ,, x,, ..., xk -y , xk + 1 , ... , xr களின் ஒருபடிச் 
சேர்வு என்பது தரவு ஆகும் . 


Xk 


A + 3 ,++ k- Xk- + k + Xk + 1 + + x 
ஆகும் . எனவே 1 , x + A , x , + ... + k- Xk -1 + ( - 1 ) xk + Ak + 1 
xk +1 + ... + y xx = 0 ....... ( 1 ) X- ன் குணகம் பூச்சியமல்லவாத 
லால் ( 1 ) ஆனது x , x ,, ... , x , களின் வெளிப்படை அல்லாத 
ஒருபடிச் சேர்வைக் குறிக்கின்றது . 


எனவே , x ,, x ,, ..., x என்பன ஒருபடிச்சார்ந்த நிலையி 
லுள்ளன . அடுத்து நிபந்தனை போதுமானது என நிறுவலாம் . 


இப்பொழுது x , x ,, ... , xy என்பன ஒருபடிச்சார்ந்த நிலையி 
லுள்ளன எனக்கொள்வோம் . அப்படியானால் , al , a .. , 
என்ற எல்லாம் பூச்சியமல்லாத எண்ணிகளுக்கு , 


a , x , + a , -x , + ... + ak xt + ... + ar x ; = 0 ஆகும் ......( 1 ) 


எண்ணிகளெல்லாம் பூச்சியமல்லவாதலால் at +0 எனக் 
கொள்ளலாம் . எனவே ( 1 )-லிருந்து , 


ax - xk = ( - a ) x; + ( _ ) x ; + ... + ( -- a ) xy 
4 


50 


பல்கலைக்கழக நவ இயற்கணிதம் 


---- 


[ -4 ) 


( - & ) x + ( -- a ) x , + ... + ( _ & k- ) xk - 1 + 


ak 


( -- ak + 1 ) x ++ ... + ( - ar ) xr 


* ) 
( ak # 0 :: - EF) 


A , x + 1 x 1.4k- Xk - 1 + 1k + Xk++ + yar 

1 < i < k - 11 
{ 

< 
எனவே X ஆனது பிற உறுப்புகளின் ஒருபடிச்சேர்வாகும் . 


84.9 . இணைத்தேற்றம் : 


F என்ற களத்தின் மீதமைந்த அரூபவெக்டர் வெளி V- ல் X 
என்ற உறுப்பு ,,,,.... என்ற உறுப்புகளின் ஒருபடிச்சேர் 
வானால் { x , x ,, x ,, ... , x ; } ஆனது ஒருபடிச்சார்ந்த கணமாகும் . 


4.10 . தேற்றம் : 


F என்ற களத்தின் மீதமைந்த அரூபவெக்டர் வெளி y- ல் 
x , x ,, ... , xy என்பன பூச்சியமில்லாத உறுப்புகளாகும் . உறுப்பு 
களின் இதே வரிசையில் ஏதாவது ஓர் உறுப்பு X % ( 2 < k < r ) 
ஆனது அதற்கு முன்னாலுள்ள உறுப்புகளின் ஒருபடிச் 
சேர்வாக இருந்தால் மட்டுமே { x, , x , ... , xy } என்ற கணம் 
ஒருபடிச்சார்ந்த நிலையிலிருக்கும் . 


நிரூபணம் : 

Xk என்பது அதற்கு முன்னாலுள்ள x , x ,, .... , xk- என்ப 
வற்றின் ஒருபடிச்சேர்வாக இருக்கட்டும் . அப்படியானால் , 

Xk = 1 , x + A , x , + + lk- Xk- ( A- க்கள் E F ) 


ஃ 1, x, + 1 , x, + ... + Ak- Xk - I + ( - 1 ) x = 0 ஆகும் . 


எனவே , 13 + x + ... + k - xk- + ( - 1 ) x + 0.xk + + .... 
0.x = 0... ( 1 ) Xk- ன் குணகம் ( -1 ) ஆதலால் , ( 1 )-லிருந்து 
3 , 02 ,.. , என்பன ஒருபடிச்சார்ந்த நிலையிலுள்ளன 
அறிகிறோம் . எனவே , நிபந்தனை தேவையானது . 


என 


என்று வரும் . 
ஒருபடிச்சார்ந்த , சாரா நிலைகள் 

51 
அடுத்து நிபந்தனை போதுமான தென நிறுவ- X , x ... , xk 
என்பன பூச்சியமல்லாத ஒருபடிச்சார்ந்த நிலையிலுள்ள ன என 
எடுத்துக்கொள்வோம் . அப்படியானால் , 

A ; x + a , x , + ... + Arx, = 0 ... ( 1 ) - ( A க்கள் E F , எல்லாம் 
பூச்சியமல்ல ) எண்ணிகளெல்லாம் பூச்சியமல்லவாதலால் , இதே 
வரிசையில் , பூச்சியமல்லாத இறுதி எண்ணி (last non zero 
scalar in this order ) As ஆக இருக்கட்டும் ( s < r ) ( அ - து ) 1 ,, 1 , ... , 
A ; என்பவை பூச்சியமல்ல ; 1s + 1 , ... , A என்பவை ஒவ்வொன்றும் 
பூச்சியமாகும் . இப்பொழுது , s > 1 ஆகும் . ஏனெனில் S = 1 
எனின் வரையறையின்படி , 

7 ; +0 , A , = 0 .... = 1 , ஆகும் . 

எனவே , ( 1 ) = 1 x = 0 . ஆனால் 1 , + 0 ஆதலால் , x = 0 
என்ற கொள்கைக்கு முரண்பாடாகும் . எனவே , > 1 
( 1 )-லிருந்து 1 , x, + , x , + ... + asxs + is + 1 Xs+ 1 + Arx, = 0 

as + = 0 = .... = 1 ; ஆதலால் , 
A , x + x , + ... + asxs = 0 


11 


Asx = ( - 1 ) x + ( -1, ) x , + ... + ( - - ) xs 


( -1 ) x + ... + ( - s- ) xs 

- 1 


- [[-s) 4. + ... + 
A.15ஆதலால், 2 , =r ) 


எனவே ஆனது அதற்கு முன்னாலுள்ள , 82 ... - என்ற 
உறுப்புகளின் ஒருபடிச்சேர்வாகும் . 


குறிப்பு : மேலே உள்ள தேற்றத்தை மற்றொரு விதமாக 
" F என்ற களத்தின் மீதமைந்த அரூபவெக்டர் வெளி V டல் 
x ,, x ,, .... , x என்ற பூச்சியமில்லாத உறுப்புகளில் இதே வரிசை 
யில் ஏதாவது ஓர் உறுப்பு Xk ( 2 < k < r ) அதற்கு முன்னாலுள்ள 
உறுப்புகளால் உருவாக்கப்பட்ட V டன் உள்ளடங்கு வெளியில் 
இருந்தால் மட்டுமே { x , x ,, ...., 3; } ஆனது PER 
கணமாகும் . 


1 


- 


உள்ளது . 


கணமாக் 


இருக்க 


ஒருபடிச்சார்ந்த 
52 

பல்கலைக்கழக நவ இயற்கணிதம் 
4.11 . தேற்றம் : 

F என்ற களத்தின் மீதமைந்த அரூபவெக்டர் வெளி -ல் 
{ x , x ,, ... , x ; } என்ற முடிவுள்ள கணம் ஒருபடிச்சாரா நிலையில் 

V- ல் உள்ள X எனும் உறுப்பு x , x ,, ... , x , களின் ஒரு 
படிச்சேர்வு ஆவதற்குத் தேவையான , போதுமான நிபந்தனை 
{ x , x , x . ,....x ; } ஆனது ஒருபடிச் சார்ந்த 
வேண்டும் என்பதாகும் . 
நிரூபணம் : 
X என்ற உறுப்பு ,,, ... , என்ற உறுப்புகளின் ஒருபடிச் 

ஆனால் , { x , x , ... , x; } ஆனது ஒருபடிச்சார்ந்த 
கணமாகும் ( கி . தேற் . $ 4.9 ) எனவே இந் நிபந்தனை தேவை 
யென அறிகிறோம் . 

அடுத்து போதுமானதென நிறுவ , { x , x, , x ,, ... , xx } என்பது 
ஒருபடிச்சாரா நிலையிலுள்ளது . எனவே , 
Ax + A, x + .... + 1pxr = 0 ... ( 1 ) ஆகும் . இங்கு எண்ணிகள் 

1 , எல்லாம் பூச்சியமல்ல . 


சேர்வு 


7 , 


இதில் 1 + 0 ஆகும் . ஏனெனில் , அப்படியில்லாமல் 1 = 0 
என்றால் , ....... 

Ar எல்லாம் பூச்சியமல்லவாதலால் , இதில் 
ஒரு எண்ணியாவது பூச்சியமாக இருக்கவேண்டும் . A = 0 எனக் 
கொள்வதால் ஒரு எண்ணி 11 ஆவது ( 1 < i < r ) பூச்சியமல்ல . 

எனவே , ( 1 ) -லிருந்து , x + 1 , x , + ... + x = 0 ( 1 = 0 ) 
... ( 2 ) எனப்பெறுகிறோம் . ஆனால் தரவின்படி , x ,, ... , x 
என்பன ஒருபடிச்சாரா நிலையிலுள்ள தால் ( 2 ) = = 0 = 1 , = 
... = 1 / இது நமது கொள்கை 40- க்கு முரண்பாடாகும் . எனவே , 
140 என அறிகிறோம் . 
* ( 1 )-லிருந்து , 

A X = ( -1 ) x + ( -- 1 , ) x, + ... + ( -- Ar ) x 
எனவே , 
X = 

[ ( -- 1,) x; + ( - ) x , + ... + ( -1 ) x ] 


21 


( 1 + 0 , 7 = r) 


குறிப்பு : ஒரு அரூபவெக்டர் . வெளி V- ல் ஒருபடிச்சாரா 
நிலையிலுள்ள கணம் S- லிருந்து , ஒருபடிச்சார்ந்த கணம் பெற , 


53 


ஒருபடிச்சார்ந்த , சாரா நிலைகள் 


V- ன் பூச்சிய உறுப்பை அல்லது S- ல் உள்ள உறுப்புகளில் 
யாதானுமொரு , ஒருபடிச்சேர்வாக உள்ள உறுப்பை S உடன் 
சேர்க்கவேண்டும் . 


84. 12. தேற்றம் : 

F என்ற களத்தின்மீது அமைந்த அரூபவெக்டர் வெளி V டல் 
{ x , x ,, ... , x ; } என்ற முடிவுள்ள கணம் ஒருபடிச் சார்ந்திருப் 
பதற்குத் தேவையான , போதுமான நிபந்தனை , x , x ,, ... , xr 
களால் உருவாக்கப்படும் உள்ளடங்கு வெளியையே , உருவாக் 
கும் உறுப்புகளைக் கொண்ட ஒரு முற்றிலும் 

உள்ளடங்கு 
கணத்தை அக்கணம் கொண்டிருத்தல் வேண்டும் என்பதாகும் . 


நிரூபணம் : 

S = { x ,, x ,, ... , xr } என்பது ஒருபடிச்சார்ந்த முடிவுள்ள கண 
மென்போம் . அப்படியானால் , இதிலுள்ள ஏதாவது ஓர் உறுப்பு 
Xk ஆனது பிற உறுப்புகளின் ஒருபடிச்சேர்வாக இருக்கும் . 
ஃ X = A , x , + A , x , + ... + Ak_1 Xk - 1 + Ak + 1 Xk + 1 + 

+ Ayx 
... ( 1 ) ( இங்கு --க்கள் E F ) 
S- ஆல் உருவாக்கப்பட்ட உள்ளடங்கு வெளி V , எனவும் , 

T = { x , x ,, ..... xk - 1 , Xk + 1 , ... , xr } ஆல் உருவாக்கப்பட்ட 
உள்ளடங்கு வெளி V , எனவும் கொள்வோம் . அப்படியானால் , 


r 
Σ 


V. 


a ; Xj 


-- 


pj xj 


k - 1 . 

k + 1 
V , | x pr xt + 

இங்கு & , B- க்கள் F- ல் 
i = 1 j = 1 

மாறும் எண்ணிகளாகும் . 
X என்பது V.- ல் யாதானுமொரு உறுப்பாக இருக்கட்டும் . 
அப்படியானால் , 


X 


= 


1r 
Σ αι χι B & x + ek xk + Σ 

aj x ; 
i = 1 i = 1 

j = k + 1 
k - 1 k - 1 

r 
Dai x + ak 

Taxi + Σ Aj xy 
i = 1 

i = 1 j = k + 1 


+ 


- 


Σ aj xj ( 1 ) லிருந்து , 
1 


11 


கட்டும். Y 
54 

பல்கலைக்கழக நவ இயற்கணிதம் 
k - 1 

T ( a + ek ai) X + ( ak aj + aj ) x ; 
i = 1 

j = k + 1 
k -- 1 

p = ai + akai 
J Pix + 

Σ 

pj xj | pj = ak Aj + aj 
i = 1 j = k + 1 

என்று பிரதியிட , 
= pxl + p , x , + ... + pk - 1 Xk - 1 + pk + 1 Xx + 1 + ... + pr x ; (XEV .) 
. V , C V .......... ( 2 ) 
அடுத்து Y என்பது V , ல் யாதானுமொரு உறுப்பாக இருக் 


Y = 


pj xj 


k - 1 

Y BIx + 2 
i = 1 

j = k + 1 
k - 1 

YB X + 0.xk + Σ 
i = 1 

j = k + 1 


pj xj 


= 


2 8 x 


( 


இங்கு 8k = 0 , 8 = 9 ; 1 < i < k - 1 

k + 1 < i < r 


( 3 ) 


எனவே , YEV .. ஃ . V , CV 
( 2 ) , ( 3 )-லிருந்து , V , = V , ஆகும் . 


S 


மேலும் T என்பது பின் உள்ளடங்கு வெளியுமாதலால் , 
உருவாக்கும் உள்ளடங்கு வெளியையே T யும் உருவாக்குகிறது . 
எனவே , நிபந்தனை போதுமானதாகும் . 


அடுத்து தேவையானதென நிறுவ , S- ல் T என்ற ஓர் உள்ள 
டங்கு கணம் , இவையிரண்டும் உருவாக்கும் உள்ளடங்கு வெளி 
கள் ஒன்றாக இருக்குமாறுள்ளது என்று கொள்வோம் . அப்படி 
யானால் , S ஆனது ஒருபடிச்சார்ந்த கணமென நிறுவவேண்டும் . 


பொதுத்தன்மைக்குப் பங்கமேற்படாதவாறு T = { x.xy , ... , x | } 
(t < r ) எனக் கொள்வோம் . 


T உருவாக்கும் V- ன் உள்ளடங்கு வெளியும் , S உருவாக்கும் 
y- ன் உள்ளடங்கு வெளியும் ஒன்றாதலால் , S உருவாக்கும் உள் 
ளடங்கு வெளியில் உள்ள X , எனும் உறுப்பு T உருவாக்கும் உள் 


ஒருபடிச்சார்ந்த , சாரா நிலைகள் 


55 


ளடங்கு வெளியில் இருக்கும் . எனவே , X , ஆனது x ,, x ,, ... , xt- க் 
களின் ஒருபடிச்சேர்வாகும் . 


ஃ X , = 1 , x , + A , x , + ... + h ; x ; (A- க்கள் E F ) 

. A , x + 1 , x , + + x +0 . X + 1 + +0 . xr - r + ( -1 ) 
xp = 0 ......( 4 ) ஆகும் . 


இதில் X- ன் குணகம் -1 ஆதலால் ( +0 ) x ,, xg , ... , .x . என் 
பன ஒருபடிச்சார்ந்துள்ளன . 


84.13 . தேற்றம் : 

F என்ற களத்தின் மீதமைந்த அரூபவெக்டர் வெளி V- ல் 
எந்தவொரு முடிவுள்ள கணமும் , அக்கணம் உருவாக்கும் , உள்ள 
டங்கு வெளியை உருவாக்கும் ஒருபடிச்சாரா நிலையிலுள்ள 
ஒரு கணத்தை அடங்கு கணமாகக் கொண்டுள்ளது . 


நிரூபணம் : 

S என்பது V_ ல் ஒரு முடிவுள்ள கணமாக இருக்கட்டும் . S- ல் 
ஒரே ஒரு உறுப்பு மட்டுமிருந்தால் , அவ்வுறுப்பு உருவாக்கும் 
உள்ளடங்கு வெளியையே உருவாக்கும் ஒருபடிச்சாரா ஒரு 
கணத்தை அடங்கு கணமாகக் கொண்டிருக்கும் . ஏனெனில் , 


S- ல் V- ன் பூச்சிய உறுப்பு மட்டுமிருந்தால் , S- ன் உள்ளடங்கு 
கணமான வெறுமைக் கணம் ஒருபடிச்சாரா நிலையிலுள்ளது . 
மேலும் - என்ற கணம் V- ன் உள்ளடங்கு வெளியான , பூச்சிய 
உறுப்பை மட்டுங்கொண்ட , வெளிப்படை உள்ளடங்கு வெளியை 
உருவாக்கும் . இதுவே S உருவாக்கும் உள்ளடங்கு வெளியு 
மாகும் . 


S- ல் பூச்சிய உறுப்பல்லாத ஒரே ஒரு உறுப்பு X ( x + 0 ) மட்டு 
மிருந்தால் , { x } ஆனது S- ன் உள்ள டங்கு கணமாகும் . ( . S = { x } ) 
மேலும் { x } ஆனது ஒருபடிச்சாரா கணமாகும் . 


S = { x } ஆதலால் , S உருவாக்கும் உள்ளடங்கு வெளியையே 
{ x } - ம் உருவாக்குகிறது . 


எந்த முடிவுள்ள V- ன் உள்ளடங்கு கணமும் 1 < r < n - 1 எனும் 
படி அமைந்த r உறுப்புகளைக் கொண்டிருந்தால் , அதில் ஒரு 
படிச்சாரா நிலையிலுள்ள ஒரு உள்ள டங்கு கணம் உள்ளதென்பது 


. 


" உள்ளடங்கு கணத்தைக் கொண்டுள்ளது . 
56 

பல்கலைக்கழக நவ இயற்கணிதம் 
உண்மையாக இருக்கட்டும் . ( n இயற்கை எண் > 2 ) அப்படி 
யானால் , n . உறுப்புகளைக் கொண்ட எந்த ஒரு முடிவுள்ள கணமும் 
ஒருபடிச்சாரா நிலையிலுள்ள ஓர் உள்ளடங்கு கணத்தைக் 
கொண்டுள்ளது என நிறுவலாம் ( இது தொகுப்பாய்வு முறை 
induction process ) ] எனப்படும் . 
A = { x } , x ,, 

xx } என்பது n உறுப்புகளைக் கொண்ட ஒரு 
முடிவுள்ள கணமாக இருக்கட்டும் . இக்கணமே ஒருபடிச்சாரா 
நிலையிலிருந்தால் நிறுவ வேண்டியது ஒன்றுமில்லை . 

இக்கணம் ஒருபடிச்சார்ந்த நிலையிலிருந்தால் தேற்றம் 
84 12 - ன்படி A உருவாக்கும் உள்ள டங்கு வெளியையே 
வாக்கும் ஒரு முற்றிலும் உள்ளடங்கு கணம் B ஆனது மடல் 
உள்ளது . 

B- ல் அதிக பட்சம் ( n - 1 ) உறுப்புகள் இருக்குமாதலால் 
தொகுப்பாய்வுக் கொள்கையின்படி B- ல் ஒருபடிச்சாரா நிலை 
யிலுள்ள ஓர் உள்ளடங்கு கணம் T- ல் உள்ளது . அக்கணம் T 
ஆனது B உருவாக்கும் உள்ள டங்கு வெளியையே உருவாக்கு 

( BC C , TC B. ஃ TC A ) 
மேலும் , T ஒருபடிச்சாரா நிலையிலுள்ளது . 

A , B , T ஆகிய கணங்கள் தனித்தனியே ஒரே உள்ளடங்கு 
வெளியை உருவாக்குகின்றன . எனவே , தேற்றம் n என்ற மிகை 
முழு எண்ணிற்கும் உண்மையாகும் . 

ஃ . தொகுப்பாய்வின்படி ஏற்கனெவே n = 1 என்பதற்கு 
தேற்றம் உண்மையாதலால் எல்லாமிகை முழு எண்களுக்கும் 
தேற்றம் உண்மையாகும் . ஆதலால் , அரூபவெக்டர் வெளி V- ல் 
எந்த ஒரு முடிவுள்ள கணமும் ஒருபடிச்சாரா நிலையிலுள்ள 


கின்றது . 


84.14 ஒருபடிச்சார்ந்த நிலையின் அடிப்படைத்தேற்றம் : 

( fundamental theorem on linear dependence ) 
F என்ற களத்தின் மீதமைந்த அரூபவெக்டர் வெளி V யை 
n உறுப்புகள் உருவாக்குகின்றன . V- ல் ஒருபடிச்சாரா நிலை 
யில் r உறுப்புகள் உள்ளன என்றால் n > r 

( அ - து ) ஒரு அரூபவெக்டர் வெளியை உருவாக்கும் கணத் 
திலுள்ள - உறுப்புகளின் 

எண்ணிக்கை , அவ்வெளியிலுள்ள 
உறுப்புகளின் எண்ணிக்கையை விட அதிகமாக இருக்கும் . 


57 


ஒருபடிச்சார்ந்த , சாரா நிலைகள் 


நிரூபணம் : 


A = { y , y2 . yn } ஆனது V ஐ உருவாக்குகின்றது 

எனக் 
கொள்வோம் . B = { x , x ,, ... , xx } என்பது V ல் உள்ள ஒருபடிச் 
சாரா நிலையிலிருக்கும் யாதானுமொரு கணமாக இருக்கட்டும் . 


} 1 , 12 , ... yn 

என்பன V ஐ உருவாக்குவதால் , என்பது 
இவற்றின் ஒருபடிச்சேர்வாக இருக்கும் . எனவே $ 4.9 , 8 2.3.ன் 
படி B , = { x , y , y ,, ... , yn } என்பது V- யை உருவாக்குவதோடு , 
ஒருபடிச்சார்ந்த நிலையிலுமுள்ளது . ஆதலால் , 84.10 - ன்படி 
B , - ல் உள்ள உறுப்புகள் இதே வரிசையில் இரண்டாவது உறுப்பி 
லிருந்து , யாதானும் ஓர் உறுப்பு அதற்கு முன்னாலுள்ள உறுப்பு 
களின் ஒருபடிச்சேர்வாக இருக்கும் . அதனை y ; என்று குறிப் 
போம் . 


y- யை நீக்குவதால் கிடைக்கும் கணம் B , = { x } , 31 , ... , yi - 1 , 
y : +1 , ... , yn} என்பது B , உருவாக்கும் உள்ளடங்கு வெளியையே 
உருவாக்குகின்றது . ( 8 2.4 ) 


ஃ . B , என்ற கணம் V யை உருவாக்குகின்றது . 


B , என்ற கணத்தில் முதல் உறுப்பாக X , ஐச் சேர்ப்போம் ! 
அதனால் கிடைக்கும் கணம் Bs = { x2 , x1 , y1 , ... , yi- 1 , yi + 1 , ... , yn . 


ஆகும் . 


y1 , y2 , ... , yn என்பன V- யை உருவாக்குவதால் x , என்ற 
உறுப்பு இவற்றின் ஒருபடிச்சேர்வாகும் . yi ஆனது x1 , y1 , .... , 
yi - 1 என்பவற்றின் ஒருபடிச்சேர்வாகும் . 


ஃ x , என்பது X1 , y1 , ... , yi - 1 , y : +1 , ... , yn என்பவற்றின் ஒரு 
படிச்சேர்வாகும் . எனவே B , ஆனது ஒருபடிச்சார்ந்த கண 
மாகும் 84.9 மேலும் , B , ஆனது B , உருவாக்கும் உள்ளடங்கு 
வெளியையே உருவாக்குகின்றது . 


ஃ . B , - யும் V. யை உருவாக்கும் . 


B , ஆனது 

ஒருபடிச்சார்ந்த நிலையிலுள்ள தால் , 
கணத்தில் உள்ள உறுப்புகளில் இதே வரிசையில் இரண்டாவது 
உறுப்பிலிருந்து யாதானுமொரு உறுப்பு அதற்கு முன்னாலுள்ள 
உறுப்புகளின் ஒருபடிச்சேர்வாக இருக்கும் . இரண்டாவது 
உறுப்பு 31 ஆனது அதற்கு முன்னாலுள்ள x , - ன் ஒருபடிச்சேர் 
வாக இருக்கமுடியாது . [ : ( x1 , x , ) ஒருபடிச்சாரா நிலை ] ஆதலால் , 


58 


பல்கலைக்கழக நவ இயற்கணிதம் 


y1 , 12 , .. , yi - 1 , yi + 1 , 

Yn 

என்பனவற்றில் யாதானுமொரு 
உறுப்பு y ; ஆனது B.- ல் அதற்கு முன்னாலுள்ள உறுப்புகளின் 
ஒருபடிச்சேர்வாக இருக்கும் . அதனை நீக்குவதால் கிடைக்கும் 
கணம் , 


B = { x , x , y , ... , Ji- , Vi + 1 ) , Vi - 1 , Vi + 1, , yn } < b600 g B , 
உருவாக்கும் உள்ளடங்கு வெளியையே ( V- யையே ) உருவாக்கு 
கின்றது . xg- யை B.- ல் முதலாவது உறுப்பாகச் சேர்க்க . 


B , = { xg, x ,, x , y1 , ... , yi-1, yi+1, ...,yj -1 , y } +1 , ... , yn } கிடைக்கும் . 


V. யையே 


B.- ம் B.- ம் உருவாக்கும் உள்ளடங்கு வெளி 
உருவாக்கும் . 


மேலும் , ஆனது ,, , J . , ..... Ji , Ji+ , ... , -1 , +1, மகளின் 
ஒருபடிச்சேர்வாகும் . ஆதலால் , B , ஒருபடிச்சார்ந்த நிலையி 
லுள்ளது . 


இவ்வாறு மீண்டும் , மீண்டும் செயல்பட , ஒவ்வொரு கட்டத் 
திலும் A- ல் உள்ள ஓர் உறுப்பு நீக்கப்படுகிறது ; B- ல் உள்ள உறுப்பு 
சேர்க்கப்படுகிறது . A. ல் உள்ள உறுப்புகளின் எண்ணிக்கை 
n > B- ல் உள்ள உறுப்புகளின் எண்ணிக்கை r ஆகும் . 


அவ்வாறில்லாவிடில் n < r எனக்கொள்வோம் . 
n = r - k ( k > 0 ) என்க . 


மேற்கூறிய முறையில் கணம் A- யிலிருந்து ஒவ்வொரு தடவை 
யும் B- யிலுள்ள ஓர் உறுப்பைச் சேர்த்து A- ல் ஓர் உறுப்பை 
நீக்குவதால் கிடைக்கும் கணமும் ஒருபடிச்சார்ந்த நிலையிலுள்ளது 
எனக் கிடைக்கும் . A- ல் உள்ள உறுப்புகளின் எண்ணிக்கை 
குறைந்து கொண்டே சென்று B- ன் உறுப்புகளின் எண்ணிக்கை 
அதிகமாகின்றது . 


n - 1 ) ஆவது நிலையில் கிடைக்கும் கணத்தில் Yn -1, xn +2 , 
3 , என்ற B- ல் உள்ள உறுப்புகளும் A- ல் உள்ள ஓர் உறுப்பு 
மட்டும் இருக்கும் . ( r > n) அந்த A- ல் உள்ள ஓர் உறுப்பு 
அதற்கு முன்னாலுள்ள உறுப்புகளின் ஒருபடிச்சேர்வாக 
இருக்கும் . அதனை நீக்கி விட்டு 3 

Xn என்ற உறுப்பைச் சேர்க்க 
( r > 1 ஆதலால் , x . என்பதனை B- யிலிருந்து எடுக்கலாம் ) { xn, 
xn -1 , ...., x;} என்ற கணம் ஒருபடிச்சார்ந்தது எனக்கிடைக்கும் . 
ஆனால் B ஒருபடிச்சாரா நிலையிலுள்ள தால் அதன் ஒவ்வொரு 


- 


= 0 என்ற சமன்பாடுகளைப் 
ஒருபடிச்சார்ந்த , சாரா நிலைகள் 

59 
உள்ள டங்கு கணமும் ஒருபடிச்சாரா நிலையிலுள்ள தாகும் . இது 
ஒரு முரண்பாடாதலால் n < r என்பது தவறு . 

.. n > r ஆகும் . 
பிறிதொரு முறை ( Aliter ) 
A = { y1 , 32, ... , 

... , yn } என்ற 12. உறுப்புகளைக் கொண்ட கணம் 
V- யை உருவாக்குகிறது என்போம் . ( y : EV ). B = { x , x ,, ... , x ; } 
என்பது V- ல் r உறுப்புகளைக் கொண்ட யாதானுமொரு ஒரு 
படிச்சாரா நிலையிலுள்ள கணமாக இருக்கட்டும் . அப்படியானால் , 
r < n என நிறுவலாம் . 

r < n எனின் r > n எனக்கொள்வோம் . அப்படியானால் , 
r > n + 1 ஆகும் . ஆதலால் , B- யிலிருந்து ( n + 1 ) உறுப்புகளை 
எடுத்துக்கொண்டு B - யை அமைப்போம் . B = { x , x ,, ..., xn+ , } 
என்க . B C B ஆதலால் B ஒருபடிச்சாரா நிலையிலுள்ள 
கணமாகும் . 

y , ye, ..., yn என்பன V டன் உருவாக்கிகளாதலால் V டல் உள்ள 
x ,, x ,,... ,.xn4 , என்பன ஒவ்வொன்றையும் ) 1, y ,, ... , yr களின் ஒரு 
படிச்சேர்வாக எழுதலாம் . 

. x ; = 2 aij y } ( atj E F , j = 1 , 2 , ... n + 1 )..... ( 1 ) 
என்ற எண்ணிகளுக்கு ஒத்ததாக (corresponding to) 

a | i + apt + ........ + ai, n + 1 In + 1 = 0 
ayli + a221 + 

+ ag , n + 1 tn + 1 = 0 
1 
பூர்த்தி செய்யும் எல்லாம் பூச்சியமல்லாத எண்ணிகள் கொண்ட 
{ 11 , 12 , 

tn + 1 } என்ற ஒரு கணமிருக்கும் . ( அணிக் கோவை 
களின் தன்மை ) இச் சமன்பாடுகளைச் சுருக்கமாக 


H 


n 


dij 


... 


- 


+ 


1 + 1 


2 


ay ty = 0 (i = 1,2, .... )...(2 ) என எழுதலாம் . 


j = 1 


11 x ; - tp x2 + 


n + 1 
* .. + tn + 1 xn + 1 = 2 iy x } 

1 


- 


ப 


60 


பல்கலைக்கழக நவ இயற்கணிதம் 


n + 1 


_ty 


10 . 

2 dijyi 
j = 1 


( 1 ) -லிருந்து 


j = 1 


n 


( n + 1 ) 


= 1 


yj . 


Daijt 


7 . 
= 2 0. J 

i = 1 


( 2 )-லிருந்து 


0 


ஒருபடிச் 


$ 4.1 - ன்படி B = { x , x ,, xn + 1 } ஆனது 
சார்ந்த நிலையிலிருக்கும் . ஆனால் இது கொள்கைக்கு முரண் 
பாடாதலால் r < n ஆகும் . 


குறிப்பு : ஒரு அரூபவெக்டர் வெளியை அதிலுள்ள n . உறுப் 

உருவாக்குமானால் அவ்வெளியிலுள்ள எந்த ( n + 1 ) 
அல்லது அதற்கு மேலுள்ள உறுப்புகளை எடுத்துக்கொண்டா 
லும் அவை ஒருபடிச்சார்ந்த நிலையிலிருக்கும் . 


புகள் 


எடுத்துக்காட்டுகள் : 

1 , X = ( 1,0,0 ) , Y = ( 1,1,0 ) , Z = (1,0,1 ) , W = ( 1,1,1 ) 
என்ற 

வெக்டர்கள் V. ( C ) - ல் ஒருபடிச்சார்ந்தனவெனவும் , 
இவற்றில் எந்த மூன்று வெக்டர்கள் ஒருபடிச்சாராவெனவும் 
நிறுவுக . 


1.X + ( - 1 ) Y + ( - 1 ) Z + 1.W = ( 0,0,0 ) = 0 . அடுத்து , 
11 X + A , Y + AZ = 0 . எனின் , 

1 , ( 1,0,0 ) +1 , ( 1,1,0 ) + 1s ( 1,0,1 ) = ( 0,0,0 ) ஒத்தக் 
கூறுகளைச் சமனிட 

11 + 1 , + 1 = 0 ; 1 , = 0 , As = 0 
* . 1 , = 0 
எனவே X , Y , Z என்பன ஒருபடிச்சாராதவை . 


இது போல் X , Y , Z , W க்களில் இந்த மூன்று வெக்டர்களும் 
ஒருபடிச்சாராதவை என நிறுவலாம் . 


2. V.( C ) - ல் X , = (1,2 ,-1,0 ), X , = (4,8 , -4,0 ) , X = ( 0,3 ,-3,6 ) 
X = ( 2 , -5 , 7 , -18 ) , X , = ( 0 , 0 , 0 , 0 ) என்ற வெக்டர்களைக் 


ஒருபடிச்சார்ந்த , சாரா நிலைகள் 


61 


கொண்டுள்ள { x , x ,, ... , x ; } என்ற கணம் உருவாக்கும் உள்ள 
டங்கு வெளியையே உருவாக்கும் , ஒருபடிச்சாரா நிலையிலுள்ள 
ஓர் உள்ளடங்கு கணத்தைக் காண்க . 


S = { x , x ,, ... , x ; } எனின் இதிலுள்ள பூச்சிய வெக்டர் X , ஐ 
நீக்கக் கிடைப்பது S , = { x , x ,, xg , x } ஆகும் . அடுத்து , இரண்டா 
வது உறுப்பிலிருந்து எந்த ஓர் உறுப்பும் அதற்கு முன்னால் உள்ள 
உறுப்புகளின் ஒருபடிச்சேர்வாக அமையுமானால் அதனையும் 
நீக்கிவிடுவோம் . 


இங்கு X , = 4 X , ஆதலால் , அதனை நீக்க 


S. = { x , xg , x , } ஆகும் . இதில் X = 2X1-3X , ஆதலால் , 
அதனையும் நீக்க S = { x , x , } கிடைக்கும் . 

ஒருபடிச் 
சாராதது . 

S , S. , S. , S , என்பன V. ( C ) - ல் ஒரே உள்ளடங்கு 
வெளியை உருவாக்குவதால் நமக்குத் தேவையான உள்ளடங்கு 
கணம் S. = { x , x ; } ஆகும் . 


3. V , ( F ) - ல் ( a , b ) , ( c , d ) என்ற பூச்சியமல்லா இரு வெக்டர் 
ab #bc என்றிருந்தால் மட்டுமே , 

ஒருபடிச்சாரா 
நிலையிலிருக்கும் . 


கள் , 


( a , b ) , ( c , d ) ஒரு படிச்சாராதிருக்குமானால் , 

1 , ( a , d ) + A , ( c , d) = 0 = } = 0 , 4 , = 0 இருபுறமும் ஒத்தக் 
கூறுகளைச் சமனிட , 

ay a + a , c = 0 
a , b + Id = 0 
2 ,, , -விற்கு வெளிப் படைத் தீர்வு இருக்குமானால் , 

+0 ஆகும் . ie ad - bc # o te ad + be 
அடுத்து , ad + b c எனின் , 

11 (a , b) +1, (c, d ) = 0 எனும் சமன்பாட்டை எடுத்துக்கொள் 
வோம் . ( A1 , A , E F ) அப்படியானால் , 

Ay a + A , c = 0 
11 b + 1 , d = 0 

A , ( a d - b c) = 0 , , (bc - ad ) -- 0 


a c 
bd 


011 


a 


12 


a 

22 


21 


... 


. 


ani 


வெக்டர்கள் 

மேலுள்ள 
82 

பல்கலைக்கழக நவ 

க நவ இயற்கணிதம் 
ad - b c + 0 ஆதலாலும் , F- ல் பூச்சியக்காரணிகள் இல்லாத 
தாலும் 1 , = 0 , 1 , = 0 ஆகும் . 

எனவே ( a, b ) , ( c , d ) என்பன ஒருபடிச்சாராதவை . 
குறிப்பு : இதை V.( F ) - ற்கு விரிவுபடுத்தினால் , ( ali , az, .... an,) 
( any, an , ... amm ) என்பன 

ஒருபடிச்சாரா 

நிலையிலிருக்க 
தேவையான நிபந்தனை 

.. , an 

+ 0 ஆகும் . 
ang ... , a nu 

பயிற்சி 5 
பின் வரும் பகுதிகளில் கருதப்படும் அரூபவெக்டர் வெளிகள் 
முடிவுள்ள கணங்களால் உருவாக்கப்படுவனவாகும் . 

1 . களம் F- ன் மீது அமைந்த அரூபவெக்டர் வெளி V டல் 
X , Y , Z என்பன உறுப்புகள் . 

( a ) X + Y , Y + Z , Z + X ( b ) ax , by , cz ( a , b , c E F ) 
என்பன் ஒருபடிச்சார்ந்தனவா அல்லது சாராதனவா 
ஆராய்க . 

2. V. ( R ) - ல் பின்வருபன ஒருபடிச்சாரா நிலையிலுள்ளன 
என நிறுவுக . 

(1,0 , 0 ) , ( 0 , 0 , 1 ) ( 1,1,1 ) 
( 6 ) ( / 5 , 2 , 0 ) , ( 0 , 3,0 ) , ( 0 , 0 , 1 ) 

( , ) , 0 ) , ( 0 , ? , 0 ) , ( 0 , 0 , 12 ) 
3. விகிதமுறு மெய்யெண் களத்தின் மீது அரூபவெக்டர் 
வெளியை அமைக்கும் மெய்யெண் களத்தில் 1 , 2 , 3 என்பன 
ஒருபடிச்சாராதவை என நிறுவுக . 

4. ( a ) V , (C )- ல் ( 1 + 1 , 1- ), (1- , 1 + 1 ) என்ற இரு 
கட்டுப்பாடு என்ன ? 

V ( R ) - ல் ( 0,1 , 1 ) , (1,0 , 1 ) , ( 1 , 1 , 0 ) என்பன 
ஒருபடிச்சார்ந்தவையெனின் -வின் மதிப்மென்ன 


என 


( 


(c ) | 


( b ) | 


யாதானுமொரு வெறுமையற்ற 
ஒருபடிச்சார்ந்த , சாரா நிலைகள் 

& છે 
5. C ( x ) என்ற அரூபவெக்டர் வெளியில் (81.2 , எ.கா. 5 ) 
f , ( x ) = 1 , f , ( x ) = x , f (x ) = x2 , f ( x ) = 1 - x + x: 2 என்ற நான்கு 
பல்லுறுப்புக் கோவைகளும் ஒருபடிச்சார்ந்த நிலையிலுள்ள ன 
என்று நிறுவுக . இவைகளில் எந்த மூன்று கோவைகள் ஒரு 
படிச்சாராதவை ? 

6. விகிதமுறுஎண்களத்தில் அரூபவெக்டர் வெளியை 
அமைக்கும் மெய்யெண் களத்தில் 1 , X என்பன ஒருபடிச்சாரா 
திருப்பதற்குத் தேவையான நிபந்தனை , X என்பது விகிதமுறு 
எண்ணாக இருக்க வேண்டுமென்பதாகும் என நிறுவுக . 

7. X ,, X ,, ... , Xn என்பன ஓர் அரூபவெக்டர் வெளியின் 
உறுப்புகள் . கணம் ( x , x , ..... on 

xn } உருவாக்கும் உள்ளடங்கு 
வெளியை அக்கணத்தின் எந்தவொரு முழு உள்ளடங்கு கணமும் 
உருவாக்க முடியாதெனின் X , X ,, 

. 

X , என்பன ஒருபடிச் 
சாராதவை எனக் காண்பி . 

8. Q ( 2) = { a + 25 | a , bEQ } என்பது விகிதமுறு எண் 
களம் உன் மீது ஒரு அரூபவெக்டர் வெளியை அமைக்குமென 
நிறுவுக . மேலும் , 3 , 2 என்பன Q ( 2 ) - வில் 

ஒருபடிச்சாரா 
தவை எனவும் நிறுவுக . 

9. V. ( C )- ல் (1 , & , & ) , ( 1 , 6 , 9 ) , (1,7,7 ) என்பன ஒரு 
படிச்சார்ந்த நிலையிலிருப்பதற்கு e , , என்ற எண்ணிகளின் 
மேலுள்ள கட்டுப்பாடுகள் யாவை ? 
10. V , ( Z , ) - ல் ( a ) இரு உறுப்புகளைக் கொண்ட 

(6 ) மூன்று உறுப்புகளைக் கொண்ட 

( c ) நான்கு உறுப்புகளைக் கொண்ட , 
ஒருபடிச்சாராக் கணங்கள் எத்தனை உள்ளது ? 

11. களம் F டன் மீதமைந்த அரூபவெக்டர் வெளி பல் 
s 

xx } என்பது பூச்சியமல்லாத உறுப்புகளைக் 
கொண்ட V டன் உள்ளடங்கு கணமாகுமெனின் பின் வருபன சரி 
நிகர் ( Equivalent ) என நிறுவுக . 

(( a ) x , x ,, ... , xx என்பன ஒருபடிச்சாராதவை . 

( b ) T என்பது S- ன் 
உள்ளடங்கு கணமாகவும் , Vi, V , என்பன 

முறையே T. 
( S - T ) - க்களால் உருவாக்கப்பட்ட படன் உள்ளடங்கு வெளி 
களாகவுமிருந்தால் VLOV, = 0 ஆகும் . 


{ x} , x2 , . , 


கணம் 


கணம் 


களம் 


1 


ஒருபடிச்சாரா நிலையி 
அணிகளையும் கொண்ட வெளியில் ( 31 ) 3 ( 16 ) , ( 81 ) , (18) 
64 

பல்கலைக்கழக நவ இயற்கணிதம் 
12 . F- ன் மீதமைந்த அரூபவெக்டர் வெளி V- ல் X. , x ,, ... , xy 
என்பன ஒருபடிச்சாராதவை . 

{ x , x ,, ... , xn } - ல் 
ஆதாரச் செயல்களைச் செய்வதால் கிடைக்கும் கணமும் ஒரு படிச் 
சாராதது என நிறுவுக . 
13. x ,,, x ,, ... , Xy 

என்பன ஒருபடிச்சாராதவை . 
{ y , y2 , 

yn } - ல் உள்ள ஒவ்வொரு உறுப்பும் x ,, x ,, ..., X ; களின் 
வெளிப்படையல்லாத ஒருபடிச்சேர்வாக இருந்தால் 11 , yz , 
.., yn என்பன ஒருபடிச்சாராதவை என நிறுவுக . 
14 . 

F- ன் மீதமைந்த அரூபவெக்டர் வெளி V- ல் 
S = { x , x2 , ... , 

> xn } ஆனது ஒருபடிச்சாராதது . BOC ஆனது 
வெறுமையற்றதாக இருக்குமாறு B , C என்பன S- ன் உள்ளடங்கு 
கணங்களாகும் . BOC , B , C என்பவற்றால் தனித்தனியே உரு 
வாக்கப்படும் உள்ளடங்கு வெளிகள் V , V , V. எனின் V 

ᏤᏤ; 
எனக் காண்பி . 

15. ( a ) V : ( Q ) - ல் ( 7,2,5 ) , ( 3,1,0 ) , ( 0,0,1 ) என்பன 
( b ) V. ( C )- ல் ( 1 + i ,i ,2i ), ( 1-1 , 2 , i), (1,0,1 ) என்பனவும் ஒரு 
படிச்சார்ந்தன என நிறுவுக . இவ்வெக்டர்கள் உருவாக்கும் 
உள்ளடங்கு வெளியையே ஒருபடிச்சாரா ஓர் உள்ளடங்கு 
கணம் என காண்க . 
16. களம் F- ன் மீதமைந்த 

அரூபவெக்டர் வெளி V டல் 
{ x , x ,, ... , xm , y1 , y , ... , yn } என்பது ஓர் உள்ளடங்கு கணமாகும் . 

, xm } , { y , y ,, ... , yn } களில் முறையே ஒருபடிச்சாரா 
நிலையிலுள்ள உறுப்புகளின் எண்ணிக்கை k + l ஆகும் . எனின் , 
{ x , x ,, ... , xm , y !, ye , ... , yn } - ல் ஒருபடிச்சாரா உறுப்புகளின் 
எண்ணிக்கை < k + 1 என நிறுவுக . 
17. , 

16 - ல் , y1 , ),, ... , yx ல் ஒவ்வொரு உறுப்பும் x , x ,, ... , xm 
களின் ஒருபடிச்சேர்வானால் 1 < k என நிறுவுக . 

18. V. ( Q ) - ல் மூன்று வெக்டர்கள் 
லிருப்பதற்குத் தேவையான நிபந்தனை , இவை V. ( R ) - ல் ஒரு 
படிச்சாரா நிலையிலிருக்க வேண்டுமென நிறுவுக . 
19 . 

சிக்கலெண் களம் Cடன் மீது அரூபவெக்டர் வெளியை 
அமைக்கும் சிக்கலெண் உறுப்புகளைக் கொண்ட எல்லா 2x 2 
என்பன ஒருபடிச்சாராதவை என நிறுவுக . 


( 3 , 3 , 


5. அரூபவெக்டர் வெளியின் 
தளங்களும் , அதன் பரிமாணமும் 
( Basis of an abstract Vector Space and its 

Dimensions ) 


85.1 . வரையறை : 

F என்ற களத்தின் மீதமைந்த அரூபவெக்டர் வெளி V- ல் , 
B என்ற ஒரு உள்ளடங்கு கணம் ஒருபடிச்சாராதிருந்து V. யை உரு 
வாக்கினால் , B ஆனது V- ன் தளம் ( Basis ) அல்லது ஒருபடித் தளம் 
(linear basis ) அல்லது கூற்றுத் தொகுதி ( linear system ) எனப் 
படும் . 


B ஆனது முடிவுள்ள கணமானால் , V- ல் ஒரு முடிவுள்ள தளத் 
தைக் கொண்டுள்ளது என்போம் . பின்வரும் பகுதிகளின் குறிப் 
பிட்டுச் சொன்னாலன்றி முடிவுள்ள கணங்களால் உருவாக்கப் 
படும் வெக்டர் வெளிகளையே எடுத்துக் கொள்கிறோம் என்று 
கொள்ளுவோம் . 


குறிப்பு : முடிவுள்ள தளத்தை வரையறுக்கும் போது சிலர் , 
கணத்திலுள்ள உறுப்புகளின் வரிசைக்கும் முக்கியத்துவம் 
அளிப்பர் . இதன் காரணம் நாம் பின்னால் , அரூபவெக்டர் 
வெளிக்கும் , வெக்டர் வெளிக்கும் ஓரினச்சார்பு ( Isomorphism ) 
வரையறுக்கும் போது விளங்கும் . 


8 5.2 . சில எடுத்துக்காட்டுகள் : 

1. V. ( F ) ல் , E , = ( 1,0 ,... 0) , E , = ( 0,1 ,.... 0) , ... 
En ( 0,0 , ... , 1 ) என்பன ஒரு தளத்தை அமைக்கும் . 

2. Rடன் மீது C அமைக்கும் அரூபவெக்டர் வெளிக்கு { 1 , i } 
ஒரு தளமாகும் . 

C அதன் மீதமைக்கும் அரூபவெக்டர் வெளிக்கு { 1 } ஒரு 
தளமாகும் . 

5 


3 . 


- 


dex 


* 


e 


e 


an களின் 
66 

பல்கலைக்கழக நவ இயற்கணிதம் 
4. P. ( C ) என்ற கணம் ( 81-2,6 ) C- ன் மீது அமைக்கும் 
அரூபவெக்டர் வெளிக்கு { 1 , x , ... , xn - 1 } ஒரு தளமாகும் . 

dx 
5 . 2 

3 
dia 

+ x 0 ன் எல்லா தீர்வுகளும் R- ன் மீத 
dt 

| tt 2t 
மைக்கும் அரூபவெக்டர் வெளிக்கு { } ஒரு தளமாகும் . 

6. F ( x ) ( F- என்பது யாதானுமொருகளம் ) என்ற F- லிருந்து 
குணகங்களைக் கொண்ட X எனும் மாறியில் , எல்லா பல்லுறுப்புக் 
கோவைகளையும் கொண்ட கணம் F- ன் மீது அமைக்கும் அரூப 
வெக்டர் வெளிக்கு { 1 , x , ... , x " , ... , } என்ற முடிவிலிக்கணம் ஒரு 
முடிவிலித்தள மாகும் ( intinite basis ) . 
85.3 . தேற்றம் : 
களம் F-ன் 
F- ன் மீதமைந்த 

அரூபவெக்டர் வெளி V டல் 
{ x,, x ,, ... , xx } ஆனது ஒரு தளமாவதற்குத் தேவையான 
கட்டுப்பாடு , V- ல் உள்ள ஒவ்வொரு உறுப்பையும் , இக் 
கணத்திலுள்ள உறுப்புகளின் ஒருபடிச்சேர்வாக 

ஒரே ஒரு 
முறையில் தான் எழுத முடியும் ( unique linear combination ) என்ப 
தாகும் . 
நிரூபணம் : 
V டல் { x , x2 , ... , 

xn } என்பது தளமாக இருக்கட்டும் . V- ல் 
யாதானுமொரு உறுப்பு X எனின் , X - A , x + 1 , x , + ... + Am xnx 
.....( 1 ) ஆகும் . முடிந்தால் , X = x + , x2 + ... + xxn ...... ( 2 ) 
ஆக இருக்கட்டும் இங்கு -க்கள் , ப - க்கள் E F. அப்படியானால் , 

X- X = ( - ) x + ( A - I ) + ... + (an - In) am 
( அ - து ) (1-4 ) x + (l - u , ] x , + ... + ( An- un) x » = 0... ( 3 ) 

{ x , x ,, ..., xn } ஆனது V ல் ஒரு தளமாதலால் , இது ஒருபடிச் , 
சாராதது . 

ஃ . ( 3 ) = -1 = 0, 1 , - , = 0 , ...... an_r = 0 
ie . A = " , , = , .... An = um 
அடுத்து , நிபந்தனை போதுமானது என நிறுவ , V- ல் உள்ள 

ஒரு படிச்சேர்வாக 
ஒரே ஒரு முறையில் தான் எழுத முடியுமெனக் கொள்வோம் , 


67 


Ro 


அப்........ அதன் பரிமாணமும் 


அப்படியானால் , X , Xp , ... , xn 

என்பன V. யை உருவாக்கு 
கின்றன..... ( 1 ) மேலும் A1 , 19 , 

என்பன 

எண்ணி 
களெனின் 

A , x + 1 , x , + ... + in xn = 0 ஐ எடுத்துக்கொள்வோம் . 
0. x +0. x , + ... + 0 . x n = 0 என நாமறிவோம் . 


ஆனால் 


எனவே V- ல் உள்ள 0 ஐ x ,, x ,, ... , x ) களின் ஒருபடிச்சேர் 
வாக இருவழிகளில் எழுதியுள்ளோம் . 

தரவின்படி , 
இவ்வாறு ஒருவழியில்தான் எழுதமுடியுமா தலால் A = 0 , 1 , = 0 , 
... in 

an = 0 ஆகும் . எனவே { x , x,, ... , xm } என்பது ஒருபடிச் 
சாராததாகும் ...... ( 2 ) 

... ( 1 ) , ( 2 ) லிருந்து { x , xg , ... , xn } ஆனது V ன் தள 
மாகும் . 


85.4 . ஒரு அரூபவெக்டர் வெளியில் தளம் இருக்கும் தேற்றம் : 
(Existence theorem for 

basis of a finitely generated 
abstract vector space ) 
முடிவுள்ள கணத்தால் உருவாக்கப்படும் வெளிப்படை 
யல்லா , ஒவ்வொரு அரூபவெக்டர் வெளியிலும் ஒரு தளம் 
உண்டு . 


நிரூபணம் ; 

களம் F- ன் மீதமைந்த அரூபவெக்டர் வெளி V- யை { x , x ,, 
... , xn } உருவாக்கும் எனக்கொள்வோம் . 


84.13 - ன்படி இக்கணம் உருவாக்கும் V- யே ஒருபடிச்சாரா 
உள்ளடங்கிலுள்ளது . அதனை என்போம் . 


ஆனது முடிவுள்ளதாகும் . ஒரு படிச்சாராத்தாலும் 
இது ப - யை உருவாக்குவதாலும் ஒரு முடிவுள்ள தளமாகும் . 


ட 


ஆதலால் , முடிவுள்ள கணத்தால் உருவாக்கப்படும் . அரூப 
வெக்டர் வெளி V- ல் அக்கணத்திலிருந்தே ஒரு முடிவுள்ள 
தளத்தை அமைக்கலாம் . 


எனவே V டல் ஒரு முடிவுள்ள தளம் உண்டு . 


குறிப்பு : ஒரு களத்தின் மீதமைந்த வெளிப்படை அரூப 
வெக்டர் வெளி V- ல் பூச்சிய உறுப்பு மட்டுமிருக்கும் . இவ்வெளி 


இவ் 


ரூபவெக்டர் வெளி V , 
* 5-0.. 
68 

பல்கலைக்கழக நவ இயற்கணிதம் 
யிலுள்ள உள்ள டங்கு கணமான வெறுமைக்கணத்தை 
வெளியின் தளமெனலாம் . ( ஏனெனில் வெறுமைக்கணம் ஒருபடிச் 
சாராதது - அது பூச்சிய உறுப்பை உருவாக்கும் ) . 
85.5 . ஒரு அரூபவெக்டர் வெளியின் பரிமாணம் (Dimension of 

an abstract vector space ) 
F என்ற களத்தின் மீதமைந்த அரூபவெக்டர் வெளி . V- ல் 
உள்ள ஒரு படிச்சாரா உறுப்புகளின் அதிகப்பட்ட எண்ணிக்கை 
யானது V டன் பரிமாணம் எனப்படும் . இதை d ( V ) என்று குறிப்பது 
வழக்கம் . 

V- ல் ஒருபடிச்சாரா உறுப்புகளின் எண்ணிக்கைக்கு முடி 
வுள்ள அதிகபட்சம் கிடையாதெனின் V- ன் பரிமாணம் 0 
எனவும் , பூச்சிய உறுப்பை மட்டுங்கொண்டுள்ள அரூபவெக்டர் 
வெளியின் பரிமாணம் 0 எனவும் வரையறுக்கப்படுகிறது . 

குறிப்பு 1 : V டன் பரிமாணம் | எனின் , V- ல் 7 உறுப்புகளைக் 
கொண்ட ஒருபடிச்சாராக் கணம் ஒன்றாவது உள்ளது . மேலும் 
V டல் உள்ள எந்த ( r + 1 ) ( அல்லது அதற்குமேல் ) உறுப்புகளை 
எடுத்துக்கொண்டாலும் அவை ஒருபடிச்சார்ந்திருக்கும் . 
அதிலுள்ள முடிவுள்ள கணத்தால் உருவாக்கப்பட்டால் , அவ் 
வெளி முடிவுள்ள பரிமாணத்தையே கொண்டிருக்கும் . ஏனெனில் , 
அதிலுள்ள ஒருபடிச்சாரா உறுப்புகளின் எண்ணிக்கை உருவாக் 
கும் கணத்திலுள்ள உறுப்புகளின் எண்ணிக்கையைவிட அதிக 
மிருக்காது . 

குறிப்பு 3 : d ( V ) முடிவுள்ள எண்ணாயிருந்தால் V. யை 
முடிவுள்ள பரிமாண அரூப வெக்டர் 

வெளி ( finite dimensional 
abstract vector space ) என்றும் , d ( V ) முடிவிலி எண்ணாக இருந் 
தால் , V- யை முடிவிலி பரிமாண அரூபவெக்டர் வெளி (infinite 
dimensional vector space ) என்றும் அழைப்போம் . 

pendent set ) 
களம் F- ன் மீதமைந்த அரூபவெக்டர் வெளி V , அதிலுள்ள 
முடிவுள்ள கணத்தால் உருவாக்கப்படுகிறது எனக்கொள் வோம் .. 
V- ன் உள்ள டங்கு கணம் (x , x,, ...., xn} ஆனது ஒருபடிச்சாரா 
திருந்து , இதிலில்லாத , ஆனால் 

. 

V டல் உள்ள எந்தவொரு 


- 


குறிப்பு 2 : 


69 


அரூப ............ அதன் பரிமாணமும் 


உறுப்பை இக்கணத்தோடு சேர்த்தாலும் அதனால் கிடைக்கும் 
கணம் ஒருபடிச்சார்ந்திருந்தால் { x , x ,, ... , xn } ஆனது V டல் 
ஒரு மீப்பெரு ஒருபடிச்சாராக் கணம் எனப்படும் . 


$ 5-7 . தேற்றம் : 

F என்ற களத்தின் மீதமைந்த முடிவுள்ள கணத்தால் உரு 
வாக்கப்பட்ட எந்தவொரு அரூபவெக்டர் வெளி V-யிலும் , 

( i ) மீப்பெரு ஒருபடிச்சாராக் கணமொன்று உண்டு . 

( ii ) மீப்பெரு ஒருபடிச்சாராக் கணங்களின் உறுப்புகளின் 
எண்ணிக்கை சமமாயிருக்கும் . 

( iii ) இவ்வெண்ணிக்கையே V- ன் பரிமாணம் ஆகும் . 


நிரூபணம் : 

( i ) ஒரு முடிவுள்ள கணத்தால் V உருவாக்கப்படுவதால் 
அதில் ஒரு தளம் உண்டு ( 8 5.4 ) . இத்தளம் V- யை உருவாக்கு 
வதால் , இத்தளத்தோடு இதிலில்லாத V டல் உள்ள உறுப்பைச் 
சேர்ப்பதால் , ஒருபடிச்சார்ந்த கணமே கிடைக்கும் ( 8 4.14 
குறிப்பு 2 ) . ஆதலால் இத்தளம் ஒரு மீப்பெரு ஒருபடிச்சாராக் 
கணமாகும் . எனவே ஒவ்வொரு அரூபவெக்டர் வெளியிலும் 
மீப்பெரு ஒருபடிச்சாராக் கணம் ஒன்று உண்டு . 
( ii ) V- ல் S = { x1 , x2, ... , 

xn } என்பது ஒரு மீப்பெரு ஒருபடிச் 
சாராக் கணமாயும் V , என்பது S- ஆல் உருவாக்கப்பட்ட 
கணமாயுமிருக்கட்டும் . V , C V என்பது வெளிப்படை..... ( 1 ) 


X என்பது V- ல் யாதானுமொரு உறுப்பாக இருக்கட்டும் . 
XES எனின் , X EV.........( 2 ) 


XES எனின் , { x ,, x ,, ... , xn , x } என்பது ஒருபடிச்சார்ந்த 
கணமாகும் . 

[ { x , x ,, ... , xn } என்பது மீப்பெரு ஒருபடிச்சாரா நிலைக் 
கணம் ) . 


எனவே , { x , x ,, .. , xn } ஒருபடிச்சாராததால் $ 4.11 ன்படி 
X ஆனது x , x ,, ... , xn களின் ஒருபடிச்சேர்வாகும் . 

Xe V ........ ( 3 ) 


( 2 ) , ( 3 )-லிருந்து V- ல் உள்ள எந்த உறுப்பு X- ம் V.- ல் 
உள்ளதென அறிகிறோம் . 


70 


பல்கலைக்கழக நவ இயற்கணிதம் 


ஃ VCV .......... ( 4 ) 


( 1 ) , ( 4 ) -லிருந்து , - V = V , 
{ x , x,, .. , 

xn } ஆனது V- யை உருவாக்குகிறது . மேலும் . 
இது ஒருபடிச்சாராதது . எனவே , இக்கணம் V- ன் தளமாகும் . 
மீப்பெரு ஒருபடிச்சாராக் கணம் 

ஒரு தளம் 
நிரூபித்துள்ளோம் . 


என 


அடுத்து , S = { x } , x ,, ..., xm } , T = { y , y ,,... ,yn } என்பன V- ல் 
யாதானுமிரு மீப்பெரு ஒருபடிச்சாராக் கணங்களெனின் , 

S , T என்பன V- யில் தளங்களாகும் . 

S ஐ V- ன் உருவாக்கும் கணமாகவும் , T ஐ V- ல் உள்ள ஒரு 
படிச்சாராக் கணமாகவும் கருதினால் 84.14 - ன்படி n < m ஆகும் . 

S ஐ y- ல் உள்ள ஒருபடிச்சாராக் கணமாகவும் , T ஐ V- ன் 
உருவாக்கும் கணமாகவும் கருதினால் m < n ஆகும் . 


. 


m = 1 


(iii ) V- யில் ஒரு மீப்பெரு ஒருபடிச்சாராக் கணம் ஒன்று 
உண்டென (i ) - ல் நிரூபித்துள்ளோம் . அக்கணத்தில் n . உறுப்பு 
கள் உள்ளனவெனின் V- ல் n உறுப்புகளைக் கொண்ட ஒருபடிச் 
சாராக்கணம் ஒன்றுள்ளது என்பது தெளிவு . மேலும் மீப்பெரு 
ஒருபடிச்சாராக் கணம் V ஐ உருவாக்குவதால் 

V டல் ( n + 1 ) 
உறுப்புகளைக் கொண்ட எந்த ஒரு கணமும் ஒருபடிச்சார்ந் 
துள்ளது ( 84.14 குறிப்பு 2 ) . எனவே d ( V) = n ஆகும் . 


குறிப்பு : மேற்கூறிய தேற்றத்திலிருந்து , முடிவுள்ள கணத் 
தால் உருவாக்கப்படும் அரூபவெக்டர் வெளியில் எந்தவொரு 
மீப்பெரு ஒருபடிச்சாராக் கணமும் ஒரு தளமாகும் . எனவும் , எந்த 
ஒரு தளமும் ஒரு மீப்பெரு ஒருபடிச்சாராக் கணமாகும் எனவும் 
அறிகிறோம் . 


மேலும் அதிலுள்ள எந்தவொரு மீப்பெரு ஒருபடிச்சாராக் 
கணத்திலுமுள்ள உறுப்புகளின் எண்ணிக்கையே அதன் பரி 
மாணம் ஆகும் எனவும் வரையறுக்கலாம் . 


V ஆனது பூச்சிய உறுப்பை மட்டுங்கொண்டிருந்தால் , இவ் 
வெளியில் வெறுமைக்கணமே , மீப்பெரு ஒருபடிச்சாராக் கண 
மாகும் . 


71 


அரூப ........ அதன் பரிமாணமும் 


8 5.8 . அரூபவெக்டர் வெளியின் தளத்தேற்றம் : ( Basis theorem 

for abstract vector space ) 
களம் F- ன் மீதமைந்த வெளிப்படையல்லா அரூபவெக்டர் 
வெளி V என்போம் . 


( i ) V ஆனது r உறுப்புகளைக் கொண்ட முடிவுள்ள தளத் 
தைக் கொண்டிருந்தால் d ( V ) = r ஆகும் . மேலும் V- ன் ஒவ் 
வொரு தளமும் r உறுப்புகளைக் கொண்டிருக்கும் . 

( ii ) d ( V ) = r எனின் , V- ல் / உறுப்புகளைக் கொண்ட தளம் 
ஒன்று உண்டு . மேலும் V- ல் r உறுப்புகள் ஒரு படிச்சாரா திருந் 
தால் , இந்த உறுப்புகளைக் கொண்ட கணம் V- ல் ஒரு தளமாகும் . 


நிரூபணம் : 

(i ) V- ல் r உறுப்புகளைக் கொண்ட முடிவுள்ள தளத்தை 
B என்போம் . 


இத்தளம் V. யை உருவாக்குகின்றது , ஒருபடிச்சாராதது . 
ஆதலால் , V- ல் r உறுப்புகளைக் கொண்ட ஒருபடிச்சாராத கணம் 
ன்றுள்ளது ...... ( 1 ) 


மேலும் இத்தளம் V- யை உருவாக்குவதால் எந்த ( r + 1 ) 
உறுப்புகளைக் கொண்ட 

கணமும் ஒருபடிச் சார்ந் 
துள்ளது ........ ( 2 ) 


ஃ ( 1 ) , ( 2 )-லிருந்து d ( V ) = r என அறிகிறோம் . 


V டல் மற்றொரு தளம் B ஆனது உறுப்புகளைக் கொண்டிருக் 
கட்டும் . 


r < r எனின் , B ஆனது V- யை உருவாக்குவதாலும் , r 
உறுப்புகளைக் கொண்டிருப்பதாலும் , உறுப்புகளைக் கொண்ட 
B ஆனது ஒரு படிச்சார்ந்திருக்கும் . இது முரண்பாடாதலால் 
r Kr ஆகும் . 


இது போல் Kr என நிறுவலாம் . 


: . r = r ஆகும் . 


(ii ) d ( V ) = r ஆதலால் V- ல் r உறுப்புகளைக் கொண்ட ஒரு 
படிச்சாராத கணம் ஒன்றுள்ளது . மேலும் , V டல் ( r + 1 ) உறுப்பு 
களைக் கொண்ட எந்தவொரு கணமும் ஒரு படிச்சார்ந்திருக்கும் . 


72 


பல்கலைக்கழக நவ இயற்கணிதம் 


T = { x , x,, ... , x ; } ஆனது V- ல் ஒருபடிச்சாராக் கணமென 
வும் T- ஆல் உருவாக்கப்பட்ட V- ன் உள்ளடங்கு வெளி எனவும் 
கொள்வோம் . X என்பது V- ல் யாதானுமொரு உறுப்பாக 
இருக்கட்டும் . 


X E T எனின் XEV , ஆகும் ...... ( 3 ) 

X4 T எனின் , { x , x , x } ஆனது (r + 1 ) உறுப்புகளைக் 
கொண்டுள்ள தால் , ஒருபடிச்சார்ந்திருக்கும் . எனவே X ஆனது . 
X , ... , களின் ஒருபடிச்சேர்வாகும் 


ஃ . X E Y ............ ( 4 ) 


( 3 ) , ( 4 )-லிருந்து V- ல் உள்ள எந்த உறுப்பும் V , - ல் இருப்ப 
தால் VCV , ஆகும் . ஆனால் VCV , என்பது வெளிப்படை . 


ஃ . V = V . 


எனவே { x , x ,... , x;} ஆனது V- யை உருவாக்குகின்றது . 
மேலும் இது ஒருபடிச்சாராததால் , இக்கணம் V- ல் ஒரு தளமாகும் . 
.. d ( V ) == / எனின் 

V_ ல் r உறுப்புகளைக் கொண்ட ஒரு 
தளம் உண்டு .. V- ல் எந்தவொரு கணமும் | உறுப்புகளைக் 
கொண்டு ஒரு படிச்சாரா திருந்தால் மேற்கூறிய வழியில் அக் 
கணம் V டன் ஒரு தளமென நிறுவலாம் . 


குறிப்பு : முடிவுள்ள பரிமாணங் கொண்ட வெளி , முடிவுள்ள 
கணத்தால் உருவாக்கப்படுமென அறிகிறோம் . 


85.9 . மேற்கூறிய தேற்றத்திலிருந்து F என்ற களத்தின் மீத 
மைந்த முடிவுள்ள கணத்தால் உருவாக்கப்படும் , வெளிப்படை 
யல்லா , அரூபவெக்டர் வெளி V- ல் உள்ள யாதானுமொரு தளத் 
திலிருக்கும் உறுப்புகளின் எண்ணிக்கையே , V- ன் பரிமாணம் ) 
என வரையறுக்கலாம் . 


* 5-10 . கிளைத்தேற்றம் 1 . 

d ( V ) = r எனின் V. ல் உள்ள ( r - 1 ) உறுப்புகளைக் கொண்ட 
எந்தவொரு கணமும் V- யை உருவாக்க முடியாது . 


நிரூபணம் : 
d ( V ) = r 

= r ஆதலால் , V- ல் r உறுப்புகளைக் கொண்ட ஒரு 
படிச்சாராக் கணமொன்று இருக்கும் ( $ 5.5 ) 


73 


அரூப .......அதன் பரிமாணமும் 


V டல் ( r - 1 ) உறுப்புகளைக் கொண்ட ஒரு கணம் V- யை 
உருவாக்குமானால் , $ 4.14 - ன்படி 7-1 > r ஆகும் . 

இது ஒரு முரண்பாடாதலால் ( r - 1 ) உறுப்புகளைக் கொண்ட 
எந்தவொரு கணமும் V- யை உருவாக்கமுடியாது . 


85.11 . கிளைத்தேற்றம் 2 . 

களம் F டன் மீதமைந்த வெளிப்படையல்லா அரூபவெக்டர் 
வெளியின் பரிமாணம் n ஆகும் . V- ல் உள்ள { x , x ,, .... , xn } என்ற 
கணம் தளம் ஆவதற்குப் போதுமான நிபந்தனை , இக்கணம் 
V. யை உருவாக்கவேண்டும் அல்லது ஒருபடிச்சாராதிருக்க 
வேண்டும் என்பதாகும் . 


நிரூபணம் : 

( i ) { x , x , ... , xn } V- யை உருவாக்கட்டும் . 8 4.13 - ன்படி 
{ x ,, xy , ... , xn } - ல் V- யை உருவாக்கும் ஒருபடிச்சாரா ஓர் உள்ள 
டங்கு கணம் ஒன்று உண்டு . அதனை A என்றால் , A ஆனது 
V- ன் ஒரு தளமாகும் ...... ( 1 ) 


d ( V ) == n ஆதலால் , A ல் உள்ள உறுப்புகளின் எண்ணிக்கை 
n ஆகும் ( 85.8 ) . எனவே , A C A 

எனவே , ( 1 ) -லிருந்து A என்பது V டன் ஒரு தளமாகும் . 


( ii ) { x , xg , ..., xn} என்பது ஒருபடிச்சாராதிருக்கட்டும் . 

d ( V ) = n ஆதலால் 5.8 , ( ii) - ன்படி இக்கணம் V- ல் ஒரு தள 
மாகும் . 


85.12 . முடிவுள்ள பரிமாண அரூபவெக்டர் வெளிக்குச் சில 

எடுத்துக்காட்டுகள் : 
1. VA (F )- ல் n உறுப்புகளைக் கொண்ட { E ,, E ,, ..., Ex} என்ற 
தளமிருப்பதால் , V. (F ) ன் பரிமாணம் ) ஆகும் . ஆதலால் VR( F ) ஐ 
n பரிமாண கூற்றுத்தொகுதி வெளி ( n dimensional coordinate 
space ) என்றழைப்பது பொருத்தமாக உள்ளது . இது போல் 
Vn ( C ) , Vn ( R ) களை முறையே n பரிமாண சிக்கலெண் கூற்றுத் 
தொகுதி வெளி, மெய்யெண் கூற்றுத்தொகுதி வெளி 
அழைப்போம் . 


என 


2. சிக்கலெண் களம் C மெய்யெண் களத்தின் மீதமைக்கும் 
அரூபவெக்டர் வெளியில் {1 ,1} ஒருதளமாதலால் , இவ்வெளியின் 
பரிமாணம் 2 ஆகும் . 


74 


பல்கலைக்கழக நவ இயற்கணிதம் 


வெளியில் 


3. C அதன் மீதமைக்கும் அரூபவெக்டர் 
பரிமாணம் ஒன்று ஆகும் . 


4. P. ( C ) ன் ( 81.3,6 ) பரிமாணம் 11 ஆகும் . 


5 . 

களம் மீதமைந்த எல்லா mXI அணிகளையும் கொண்ட 
F மீதமையும் அரூபவெக்டர் வெளியின் பரிமாணம் mn ஆகும் . 


6. F என்பது யாதானுமொரு களமானால் F ( x ) என்ற 
F லிருந்து குணகங்களைக் கொண்ட 3 எனும் மாறியில் எல்லா 
பல்லலுறுப்புக் கோவைகளையும் கொண்ட கணம் F- ன் மீது ஒரு 
அரூபவெக்டர் வெளியை அமைக்கும் . இது முடிவிலி ( infinite ) 
பரிமாணங் கொண்டது . 


.. 


85.13 . தளத்தைப் பூர்த்தி செய்தல் ( Completion of basis ) 

தேற்றம்: 
F என்ற களத்தின் மீதமைந்த வெளிப்படையல்லாத அரூப 
வெக்டர் வெளி V- ல் உள்ள எந்தவொரு ஒருபடிச்சாராக் கண 
மும் V- ன் ஒரு தளத்தின் உள்ளடங்கு கணமாகும் . 


நிரூபணம் : 

d ( V ) = n எனக்கொள்வோம் . அப்படியானால் , ( n + 1 ) 
அல்லது அதற்கு மேற்பட்ட எண்ணிக்கையுள்ள உறுப்புகளைக் 
கொண்ட எந்தவொரு கணமும் ஒரு படிச்சார்ந்திருக்கும் ...( 1 ) 


B = {x , x,, ....., x } என்பது V- ல் யாதானுமொரு , ஒருபடிச் 
சாரா கணமாக இருக்கட்டும் . 


அப்படியானால் , ( 1 )-ன்படி r < n 


r = n எனில் , B ஆனது V- ல் ஒரு தளமாகுமாதலால் பூர்த்தி 
செய்யத்தேவையில்லை Tn என்போம் . B உருவாக்கும் 
உள்ளடங்கு வெளியை , என்போம் . 


முற்றிலும் 


உள்ளடங்கு 


V. என்பது 

பன் 
(85-10 கி . தே ) 


கணமாகும் 


V.- ல் இல்லாத V- ல் உள்ள உறுப்பு ஒன்றாவது இருக்கும் . 
அவ்வுறுப்பை X + 1 எனக் குறிப்போம் . 


Xr+ E V , X;+1 + V ...... ( 2 ) 


அரூப ......... அதன் பரிமாணமும் 


75 


Xr + 1 ஐ B- யுடன் சேர்ப்பதால் 

கிடைக்கும் 

கணம் 
B , = { x ,, x ,, ... , xx , xx + 1 } என்க . 

B , ஆனது ஒருபடிச்சாராதிருக்கும் . ஏனெனில் , 1 , x + 
A , x , + ...-- Ar + 1 xr + 1 = 0 ... ( 3 ) என்றால் ( A- க்கள் E F ) Ar + 1 == 0 
ஆகும் . இல்லாவிடில் , ie . Ar + 1 + 0 என்றால் ( 3) -லிருந்து , 


Ar + 


Xr +1 

[ ( - ) ,) x + ( - ), ) x , + ... + ( - 1 ,) x; ] 
எனக்கிடைக் 
கும் . ( அ - து ) xr + 1 ஆனது x , x , ... , x , களின் ஒருபடிச்சேர் 
வாகும் . 


கொள்கைக்கு முரண் 


xr+1 EV, ஆனால் இது நமது 
பாடானது . 


Ar +1 + 0 என்பது தவறு . 


ஃ . Ar + 1 


= 0 ஆகும் . 


எனவே ( 3 )-லிருந்து , 1 , + 2 x2 + ... + A ; x ; எனக் 
கிடைக்கும் . ஆனால் x , x ,, .... , x , என்பன ஒருபடிச்சாராத 
தால் , 1 = 0 ( j = 1 , 2 , ....... r ) ஆகும் . 


.. ( 3 ) -லிருந்து B , == { x , x ,,....., xr + 1 } - ம் ஒருபடிச்சாராதது 
என அறிகிறோம் . இவ்வாறாக , 


r < n என்றால் , கொடுத்துள்ள r ஒருபடிச்சாரா உறுப்பு 
களோடு மேலும் V- ல் உள்ள ஓர் உறுப்பைச் சேர்த்து ( r + 1 ) 
உறுப்புகளைக் கொண்ட ஒருபடிச்சாராக் கணத்தை அமைக்க 
முடியும் . 


r + 1 = n என்றால் , B ஆனது V- ல் ஒரு தளமாகும் . ஆதலால் , 
B ஆனது V- ல் ஒரு தளமாகப் பூர்த்தி செய்யப்பட்டுள்ளது . 

r + 1 < n என்றால் , B.- லிருந்து மேற்கூறிய வழியில் ( r + 2 ) 
உறுப்புகளைக் கொண்ட ஒரு படிச்சாரா B , என்ற கணத்தை 
அமைக்கலாம் . 


r + 2 = n என்றால் B , V- ல் ஒரு தளமாகும் . +2 < n என்றால் , 
மேற்கூறிய வழியில் தொடர்ந்து செயல்பட , ( n - 1 தடவை ) 
இறுதியாக தளம் பூர்த்தியாகும் . 

குறிப்பு 1 : மேற்கூறிய தேற்றம் ஒரேதர வெக்டர்களைக் 
கொண்டமைந்த 

வெளிப்படையல்லா வெக்டர் வெளியிலும் 
உண்மையாகும் . 


முடிவுள்ள எண்ணிக்கையில் செய்வதால் 
76 

பல்கலைக்கழக நவ இயற்கணிதம் 
குறிப்பு 2 : ஒரு 

ஒரு அரூபவெக்டர் வெளியிலுள்ள ஒருபடிச் 
சாரா கணத்தைப் பல வழிகளில் V- ல் ஒரு தளமாகப் பூர்த்தி 
செய்யலாம் . ஏனெனில் , தேற்றத்தில் r < n எனின் V டல் உள்ள 
V.- ல் இல்லாத எந்தவொரு உறுப்பை எடுத்துக்கொண்டும் 
( r + 1 ) உறுப்புகளைக் கொண்ட ஒருபடிச்சாராக் கணத்தை 
அமைக்கலாம் . V- ல் உள்ள V1- ல் இல்லாத வெவ்வேறு உறுப்பு 
களைப் B யோடு சேர்ப்பதால் B- யை V- ல் வெவ்வேறு தளங் 
களாகப் பூர்த்தி செய்யலாம் . 

இதிலிருந்து வெளிப்படை 
இல்லாத அரூபவெக்டர் வெளிக்குப் பல தளங்கள் உண்டென 
அறிகிறோம் . 

அடுத்து வரும் தேற்றம் இதனை நன்கு விளக்கும் . 
$ 5.14 . தேற்றம் : 

F என்ற களத்தின் மீதமைந்த அரூபவெக்டர் வெளி V டல் 
உள்ள ஒரு தளத்தில் முடிவுள்ள எண்ணிக்கையில் 

ஆதார 
மாற்றங்களைச் செய்வதால் கிடைக்கும் கணமும் ஒரு தளமாகும் . 

( குறிப்பு : ஒன்றும் கூறாத இடங்களில் V- யை வெளிப்படை 
யல்லாத வெளியாகவே கொள்வோம் . ) 
நிரூபணம் : 

B = { ry , x , ... , xx } என்பது V- ல் ஒரு தளமாக இருக்கட்டும் . 
B ஆனது 

V. யை உருவாக்குவதால் , 82.5 - ன்படி , B. ல் 
கிடைக்கும் கணமும் V- யை உருவாக்கும் ..... ( 1 ) 

B ஆனது V- ன் தள மாதலால் , இக்கணம் V- ல் ஒருபடிச் 
சாராதது . இக்கணத்தில் ஆதாரமாற்றங்களை 

முடிவுள்ள 
எண்ணிக்கையில் செய்வதால் கிடைக்கும் கணமும் ஒருபடிச் 
சாராதது என நிறுவவேண்டும் ..... ( 2 ) 

( 2 ) ஐ நிறுவுவதற்கு , ஒவ்வொரு ஆதாரமாற்றத்திலும் 
ன்றை எடுத்துக்கொண்டு B- ல் அதன் விளைவைப் பார்த்தால் 
போதும் . 


முதல் வகை ஆதாரமாற்றமான , B- ல் உள்ள உறுப்புகளை 
இடம் மாற்றுவதால் அதன் ஒருபடிச்சாராத் தன்மை மாறாது 
என்பது வெளிப்படை . 


அடுத்து இரண்டாவது வகை ஆதாரமாற்றமான , B- ல் 
உள்ள ஓர் உறுப்பு X ; க்குப் பதிலாக 2 X ( A + 0 , E F ) ஐ 


அரூப் ......... அதன் பரிமாணமும் 


17 


எடுத்துக்கொள்வோம் . இதன் விளைவாக B ஆனது B , = { x }, xy , 
... xi, 

an } என மாறுமானால் +1, + ... - (Axi ) + 
+ am xx = 0 ஐ எடுத்துக்கொள்வோம் . ( டெக்கள் E F ) 


. A , x + , x , + ... + (A 1 ) xi + ... + am xn = 0 ஆகும் . 


19 


X1 , x2 , ... , X- ஒருபடிச்சாராததால் , இதிலிருந்து 1 , = 0 
= ... = = ... = In ( . At 1 = 0 , 1 + 0 = Alt = 0 ) என்று 
கிடைக்கும் . எனவே , B , - ம் ஒருபடிச்சாராதது என அறிகிறோம் . 


ie 

te . இரண்டாவது வகை ஆதாரமாற்றத்தாலும் B- ன் ஒரு 
படிச்சாராத்தன்மை மாறாது . 


அடுத்து , மூன்றாவது வகை ஆதாரமாற்றமாக , B- ல் உள்ள 
ஓர் உறுப்பு X- க்குப் பதிலாக x ; -- u x ; என்று ( xj E B ) எடுத்துக் 
கொள்வோம் ( i + j ) இதன் விளைவாக B , = { x , x ,, " .. , Xi + Lxj, 
... , xn } கிடைக்கட்டும் . 


A , x +1, x , ---... + 11 ( x + Lxj ) + ... + \ j xj + ... + Am xn = 0 ஐ 
எடுத்துக்கொள்வோம் . அதாவது , 
A + A2 x , + 

+ At X + ... + ( l + uli ) xj + ... + xx = 0 


ஆகும் . 


ஃ . 1A = 0 , 1 , = 0 , ... , i = 0 ... , + v = 0 ... , An = 0 ஆகும் . 

1j + uni = 0 , i = 0 = } } = 0 


ஃ . { x , x ,, ... , x ; + / xj , ... , xn } - ம் ஒருபடிச்சாராதது . 


எனவே 

ஒருபடிச்சாராக் கணங்களில் , முடிவுள்ள 
எண்ணிக்கையுள்ள ஆதாரமாற்றங்களைச் செய்யும்போது , ஒவ் 
வொரு மாற்றத்தின் போதும் , இத்தன்மை மாறுவதில்லை .... ( 3 ) 

( 1 ) , ( 3 )-லிருந்து , B- ல் ஆதாரமாற்றங்களை முடிவுள்ள 
எண்ணிக்கையில் செய்வதால் கிடைக்கும் கணம் V- யை உரு 
வாக்குவதோடு , ஒருபடிச்சாராதுமிருப்பதால் அக்கணம் V டன் 
ஒரு தளமாகும் . 


85.15 . எடுத்துக்காட்டு : 

V. ( R ) - ல் ( 1 , 0 , 0 ) , ( 0 , 1 , 0 ) , ( 0 , 0 , 1 ) என்ற மூன்று 
வெக்டர்களும் ஒரு தளத்தை அமைக்கும் . இதில் ஆதார 


வெக்டர்களைக் கொண்ட 
18 

பல்கலைக்கழக நவ இயற்கணிதம் 
மாற்றங்கள் செய்து { ( 1 , 1 , 0 ) , ( 0,1,1 ) , ( 1,0 , 1 ) } என்ற 
தளத்தை அமைக்கலாம் . 
85.16 . ஒரேதர வெக்டர்களால் அமைக்கப்பட்ட வெளிப்படை 

யல்லா வெக்டர் வெளியில் தளத்தேற்றம் ( Basis theorem 
for non trivial vector spaces formed by vectors of the 

same order ) 
F என்ற களத்தின் மீதமைந்த வெளிப்படையல்லாத தர 
வெக்டர் வெளி V என்பது , 

(( i) முடிவுள்ள பரிமாணம் கொண்டது . மேலும் 0 < d ( V ) < n 

(ii) d ( V ) = r என்றால் , V- ல் ஒருபடிச்சாரா எந்த r வெக்டர் 
களும் ஒரு தளத்தை அமைக்கும் . மேலும் , V- ன் ஒவ்வொரு 
தளமும் " ஒருபடிச்சாரா வெக்டர்களைக் கொண்டது . 
நிரூபணம் : 
( 

கணத்தை 
எடுத்துக்கொண்டாலும் , அக்கணம் ஒருபடிச்சார்ந்திருக்கும் . 
ஏனெனில் , 
X , ( x , x21 , , 

xn ) 
X ,X = … xn ) 


. 


-- 
-- 


Xn+1 = ( xy , n + 1 , x ,, +1, .... ,xn , n +1 ) என்பன V- ல் யாதானும் 
( n + 1 ) வெக்டர்களாகட்டும் . 


Xij 


( 


i = 1 , 2 , ... , n 
( j = 1 , 2 , 


2 ) 


என்ற F. ல் 


உள்ள எண்ணி 


.. , 1 +1 


களுக்கு , 


- 


x1| t, + x12t , + ...... + xy x + 1 ta + 1 
Xar t + xpa t, + .......- xg, n + 1 In + 1 


0 
0 


- 


(1) 


Xa t + Ấng t + ..... + xn, n + tn +I1 


0 


- 


என்ற சமன்பாடுகளை நிறைவு செய்யும் , எல்லாம் பூச்சிய 
மல்லாத ti , t ,, ... , +1 என்ற எண்ணிகள் F- ல் இருக்கும் . 
( அணிக்கோவைகள் தேற்றம் ) இப்பொழுது , 


79 


அரூப் ......... அதன் பரிமாணமும் 


1 + t , x , + ...-- In + 1 an + 1 
+- = ( 31 1+1, + ... + 3 + 1 In + I 

1 + 32 1, + ... + 2 + 1 +1 


... 


an i + xmat, + ... + x + tn+ ) 
( 0,0 , ... , 0 ) ( 1 )-லிருந்து 


-- 


ஃ . { x , x2 , ... , 


an + 1 } என்பது ஒருபடிச்சார்ந்ததாகும் . ( 2 ) 


V என்பது வெளிப்படையல்லாத வெக்டர் வெளிப்படை 
யல்லாத 

வெக்டர் வெளியாதலால் அதில் பூச்சியமல்லாத 
வெக்டர் ஒன்றாவது இருக்கும் . அதனை x , என்றும் , இது உரு 
வாக்கும் உள்ளடங்கு வெளியை V , என்றும் குறிப்போம் . 


V- ல் ஒருபடிச்சாராததால் V- ன் பரிமாணம் 


{ x ; } ஆனது 
> 1 .......... ( 3 ) 


{ x ; } ஆனது V.- ன் தளமாதலால் d ( V , ) = 1 ஆகும் . 


I = V , என்றால் d ( V ) = 1 . 


. 


V , என்பது V- ல் முற்றிலும் உள்ளடங்கு வெளியாக V.- ல் 
இல்லாத V டல் உள்ள வெக்டர் ஒன்றாவது இருக்கும் . அதனை x , 
என்போம் . x , + 0 என்பது தெளிவு . { x , x , } என்பது ஒருபடிச் 
சாரா ததாகும் . ஏனெனில் , , E F , A4 x + 2 x = 0 என்றால் 
7 , = 0 ஆகும் . 1 , + 0 என்றால் x , = 1 , ( - ; ) x 

x , EV , 
ஆனால் x , 4V , ஆதலால் , இது ஒரு முரண்பாடாகும் . எனவே , 
a , = 0 . 


-1 


ஃ 1, x; + 1 , x, = 0 = , x, = 0 = 1 = 0 ( x + 0 ) 


ஒருபடிச்சாராதது . 


இதனால் உரு 


{ x , x , } என்பது 
வாக்கப்படும் . 


V டன் உள்ளடங்கு வெளியை V , என்போம் . d (Vs) = 2 
ஆகும் . 


V = V , என்றால் d (Vs) = d ( V ) = 2 ஆகும் . 


V , என்பது V- ல் முற்றிலும் உள்ளடங்கு கணமாயிருந்தால் , 
மேற்கூறிய முறையை மீண்டும் கடைப்பிடிப்போம் . ஆனால் , 


80 


பல்கலைக்கழக நவ இயற்கணிதம் 


1 தடவைகளுக்குமேல் கடைபிடிக்க முடியாது . 

ஏனெனில் , n 
ஆவது நிலையில் ( nth stage ) V- ல் 10 வெக்டர்களைக் கொண்ட ஒரு 
படிச்சாராக் கணமிருக்கும் . அந்நிலையில் இக்கணமே 
உருவாக்கும் என நிறுவலாம் . 


Vஐ 


சாராக் 


காண 


( 2 ) லிருந்து அந் நிலையில் d ( V ) = n ஆகும் . 
இந் நிலைக்குப்பின் V- ல் ( n + 1 ) வெக்டர்களைக் கொண்ட ஒருபடிச் 
கணத்தைக் 

முடியாததாலும் , இந் நிலைக்கு 
முன்னால் d (V ) ஆனது 7 - ஐ விடக் குறைவாக இருக்குமாதலாலும் 
d ( V ) < n என்று கூறலாம் ...... ( 4 ) 
( 3 ) , ( 4 ) இவற்றிலிருந்து , 1 < d (V ) < n என்று கூறலாம் . 

என்பது முடிவுள்ள இயற்கையெண்ணாதலால் , 
ஆனது முடிவுள்ள இயற்கையெண்ணாகும் . 

(ii ) ஒரேதர வெக்டர்களால் அமைக்கப்பட்ட ஒவ்வொரு 
வெக்டர் வெளியும் அரூபவெக்டர் வெளியாதலால் 858 - லிருந்து 
இப்பகுதி உண்மையெனத் தெரியும் . 


d ( V ) 


குறிப்பு : V. ( F ) என்ற வெக்டர் வெளியின் பரிமாணம் n 
ஆதலால் , Vn ( F ) - ல் எந்த ( n + 1 ) வெக்டர்களை எடுத்துக்கொண் 
டாலும் அவை ஒருபடிச்சார்ந்திருக்கும் . ஒருபடிச்சாரா எந்த 
n . வெக்டர்களை எடுத்துக்கொண்டாலும் அவை ஒரு தளத்தை 
Vn ( F ) ல் அமைக்கும் . 


உள்ளடங்கு வெளிகளின் பரிமாணங்கள் 

பரிமாணங்கள் (Dimensions of sub 
spaces ) 
$ 5.17 . தேற்றம் : 

F என்ற களத்தின் மீதமைந்த வெளிப்படையல்லா அரூப 
வெக்டர் வெளி V டல் M என்பது ஓர் உள்ளடங்கு வெளியெனின் 


( i ) d ( M ) < d ( V ) 
( ii ) d ( M ) = d ( V ) என்றால் , M = V என நிறுவுக . 


நிரூபணம் : 
d ( V ) -= n என்போம் . 

அப்படியானால் , எந்த ( n + 1 ) 
உறுப்புகளை எடுத்துக்கொண்டாலும் அவை ஒருபடிச்சார்ந்திருக் 
கும்....... ( 1 ) 


உறுப்புகள் 


81 . 


M 

றுப்பை எடுத்துக்கொண்டு மேற்கூறிய 
ஏனெனில் , ( n + 1 ) ஆவது நிலையில் , M- ல் ( n + 1 ) ஒருபடி 
அரூப .........அதன் பரிமாணமும் 

M என்பது V டன் வெளிப்படை உள்ளடங்கு வெளியானால் 
d ( M ) = 0 < n . M ஆனது V- ன் வெளிப்படையல்லாத உள்ள 
டங்கு வெளியாகட்டும் . அப்படியானால் , அதில் பூச்சியமல்லாத 
ஓர் உறுப்பாவது உண்டு . அதனை என்போம் . ஆல் 
உருவாக்கப்படும் M. ன் 

உள்ளடங்கு வெளியை M , என்று 
M1 CM ஆகும் , 

M = M , என்றால் M- ல் ஓர் உறுப்பைக் கொண்ட ஒரு தளம் 
உண்டு . 
[ : M4- ல் { x } } ஒருதளமாகும் ) 

ஆனது M- ல் முற்றிலும் உள்ளடங்கு வெளியானால் M ,டல் 
இல்லாத M- ல் உள்ள உறுப்பு ஒன்றாவது உண்டு . அதனை x , 
என்று குறிப்போம் . { x , x ; } ஆல் உருவாக்கப்படும் M. ன் 
உள்ளடங்கு வெளியை M , என்று குறிப்போம் . 

M , CM 
M = M என்றால் கடல் ஈருறுப்புத்தளம் ஒன்றுண்டு . 
[ : , x } - 

M , ல் { x , xy} ஒருதளமாகும் ) 
M , ஆனது M- ல் முற்றிலும் உள்ளடங்கு வெளியானால் M , - ல் 

உ 
முறையைப் பின்பற்றுவோம் . ஒவ்வொரு நிலையிலும் M- ல் 
ஒருபடிச்சாராத உறுப்புகளின் எண்ணிக்கை அதிகமாகிறது . 
ஆனால் , 7 தடவைகளுக்குமேல் இவ்வழியைப் பின்பற்ற முடியாது . 





I 


ஆதலாலும் MCV ஆதலாலும் V- ல் எந்த ( n + 1 ) உறுப்புகளும் 
ஒருபடிச்சார்ந்திருக்குமாதலாலும் , இது ஒரு முரண்பாடாகும் . 

ஆதலால் 7 ஆவது , அல்லது அதற்கு முன்னால் மேற்கூறிய 
முறையைப் பின்பற்றுவது முடிந்திருக்க வேண்டும் . 


M_ ல் n அல்லது அதற்குக் குறைவான உறுப்புகளைக் 
கொண்ட ஒரு தளம் உண்டு. M- ல் உள்ள எந்தவொரு தளத் 
திலும் இருக்கும் உறுப்புகளின் எண்ணிக்கையே - அதன் பரி 
மாணமாதலால் d ( M ) < n 


( ii ) d ( M ) = n என்பது தரவு . 


6 


ஒரு 
82 

பல்கலைக்கழக நவ இயற்கணிதம் 
8 5.8 - ன்படி , M_ ல் n உறுப்புகளைக் கொண்ட தளம் 
ஒன்றுண்டு . இதனை B என்போம் . 

MCV , V யிலும் B- ல் உள்ள n உறுப்புகள் ஒருபடிச் 
சாராதிருக்கும் . 

... d ( M ) = n , V- ல் B என்ற கணம் ஒரு தளமாகும் . 
. B ஆனது M ஐயும் , V- யையும் உருவாக்குகிறது . 

MM = V 
குறிப்பு : (i) - ல் கூறப்பட்ட 

பின்பற்றி , 
முறையில் இத்தளத்தினை V- ல் ஒரு தளமாகப் பூர்த்திசெய்யலாம் . 
இதுவே பின்வரும் கிளைத்தேற்றத்தில் கூறப்படுகிறது . 


முறையைப் 


85.18 . கிளைத்தேற்றம் : 

F என்ற களத்தின் மீதமைந்த வெளிப்படையல்லாத , அரூப 
வெக்டர் வெளி V- ல் , M என்பது வெளிப்படையல்லாத ஓர் 
உள்ளடங்கு வெளியாகும் . d ( V ) = n , d ( M ) = m 
31 , ,, ...... m என்ற M ல் உள்ள 

உள்ள உறுப்புகளைக் கொண்டுள்ள 
{ x , x , ... xm , xm + 1, ...xn } என்ற தளத்தை V- ல் அமைக்கலாம் . 


என்றால் , 


8.5.19 . கிளைத்தேற்றம் : 

F என்ற களத்தின்மீது -தர வெக்டர்களால் அமைக்கப் 
பட்ட வெளிப்படையல்லாத வெக்டர் வெளி V ஆகும் . d ( V ) = n 
என்றால் V = Vx (F ) . 


8 5.17 , (ii) - லிருந்து , மேற்கூறிய முடிவு வெளிப்படை 
யாகும் . 


85.20 . கிளைத்தேற்றம் : 

F என்ற களத்தின் மீதமைந்த அரூபவெக்டர் வெளி V- ல் 
M , N என்பன உள்ளடங்கு வெளிகளாகும் . 


MCN, d ( M ) = d ( N ) என்றால் , M = N ஆகும் . 
5.21 . எடுத்துக்காட்டுகள் : 

1 . F என்ற முடிவுள்ள களம் ( finite field ) p உறுப்பு 
களைக் கொண்டுள்ளது . F டன் மீதமைந்த ஓர் அரூபவெக்டர் 


தனை வெவ் 
அரூப் ....... அதன் பரிமாணமும் 
வெளியின் பரிமாணம் ) என்றால் , பல் நா உறுப்புகளே உள்ளன 
என நிறுவுக . 

d ( V ) = n ஆதலால் , V- ல் n உறுப்புகளைக் கொண்ட தளம் 
ன்றுண்டு . அதனை B = {x , x...,.in } என்போம் . 

F- ல் p உறுப்புகள் உள்ளதால் அவற்றை ,, .... - எனக் 
கொள்வோம் . B ஆனது V. யை உருவாக்குவதால் , V- ல் 
உள்ள எந்த உறுப்பும் , B. யிலுள்ள உறுப்புகளின் ஒருபடிச் 
சேர்வாகும் . 

ஆதலால் , V- ல் உள்ள உறுப்புகளின் எண்ணிக்கையைக் 
காண்பதற்கு 

21 , 32 , Xn என்பனவற்றைக் கொண்டும் , 
, 
வேறான ஒருபடிச்சேர்வுகளைக் காணலாமெனக் கண்டறிந்தால் 
போதும் . அதாவது , X1 , 2 , 

என்ற , உறுப்புகளுக்கு 
முன்னால் எண்ணிகளுக்குரிய 7 வெறுமை இடங்களை ,,, Ap 
என்ற எண்ணிகளைக் 
எண்ணிகளைக் கொண்டு , எந்த 

எண்ணியையும் 
எவ்வளவு தடவையும் உபயோகப்படுத்தலாம் என்ற கட்டுப் 
ரட்டில் எத்தனை வழிகளில் நிரப்ப முடியும் எனக் காண் 
வேண்டும் . 


Xm 


முதல் வெறுமையிடத்தைப் p வழிகளில் ஏதாவ்தொரு வழி 
யில் நிரப்பினால் , இரண்டாவது வெறுமையிடத்தையும் p வழி 
களில் நிரப்பலாம் . -ஆதலால் , முதல் இரண்டு வெறுமை இடங் 
களை prp = p வழிகளில் நிரப்பலாம் . இம்முறையில் n வெறுமை 
இடங்களையும் pr வழிகளில் நிரப்பலாம் . 

ஃ . V- ல் pr உறுப்புகளே உளது . 


குறிப்பு : இதிலிருந்து Va ( Z2) - ல் ( p பகா எண் ) p " . உறுப்பு 
கள் உள்ளன என்பது தெளிவு . 


தளம் 


2. V. ( R ) - ல் பின் வரும் உள்ள டங்கு வெளிகளின் 
ஒன்றைக்கண்டு , அதன் வழி , அவ்வெளிகளின் பரிமாணம் 
காண்க. 

( i ) S எனும் உள்ளடங்கு வெளி ( 1 , -1 , 2 , -3), ( 1 , 112 , 0 ) , 
( 3 , -1 , 6 , -6 ) என்ற 3 வெக்டர்களால் உருவாக்கப்படுகிறது . 

( ii ) T என்ற உள்ளடங்கு வெளி (1, 1, 0 , 0 ), (0 , 0, 1, 1), 
( 2 , 2 , 3 , 3 ), ( 7 , 7 , 11 , 11 ) என்ற 4 வெக்டர்களால் உருவாக்கப் 
படுகிறது : 


* 


84 


பல்கலைக்கழக நவ இயற்கணிதம் 


(i) x = { 1 , -1,2 , -3) ; x , = ( 1 , 1 , 2, 0) ; xg = ( 3 , -1,6 ; -6 ) 
என்போம் . { x , x ,, x } -யிலிருந்து S- ல் ஒரு தளத்தையமைக்க 
வேண்டும் . 


X1, x2 , x , என்பன . ஒருபடிச்சார்ந்துள்ளனவா , இல்லையா 
என முதலில் சோதித்தறிய வேண்டும் . 


3 


A / x +1, x , + A , xy 0 = 7 , = 0 , A , = 0 , 1 , = 0 என 
எளிதில் நிறுவலாம் . எனவே , { x ,, x ,, x ; } ஆனது ஒருபடிச் 
சாராதது ; மேலும் , இது S ஐ உருவாக்குவதால் , இக்கணம் S- ல் 
ஒரு தளமாகும் ., 


- 


3 ஆகும் . 


* . d (S ) 
எண்ணிக்கை ) 


( தளத்திலுள்ள 


உறுப்புகளின் 


(ii) y = (1,1,0,0 ) , y , = ( 0,0,1,1 ) , y : = ( 2,2,3,3 ) 
Y , = ( 7,7,11,11 ) என்போம் . இவற்றிலிருந்து T- ல் ஒருதளத்தை 
அமைக்க 

வேண்டும் . y : + 2y , + 3y : -ys = 0 ஆதலால் , 
{ y , y , yx , y , } ஆனது ஒருபடிச்சார்ந்ததாகும் . இக்கணத் 
திலிருந்து T- யை உருவாக்கும் , ஒருபடிச்சாரா உள்ளடங்கு 
கணத்தைக் காணவேண்டும் . இவற்றில் எந்த உறுப்பும் பூச்சிய 
வெக்டரல்ல . 


y , என்பது y1- ன் ஒருபடிச்சேர்வல்லவெனவும் , y : ஆனது 
} , y,- க்களின் ஒருபடிச்சேர்வெனவும் எளிதில் சோதித்தறிய 
லாம் . { y : = y , + 2y , } ஆதலால் , { y , y ,, y ;} உருவாக்கும் T- ன் 
உள்ள டங்கு வெளியையே { y , yz } - ம் உருவாக்குகிறது ...... ( 1 ) 


அடுத்து , ) = } ; + .2y , + 3y : ஆதலால் , y ,- ம் y1 , y ,, ys- க்களின் 
ஒருபடிச்சேர்வாகும் . எனவே , { y , ys , ys , y , } உருவாக்கும் T டன் 
உள்ளடங்கு வெளியையே { ) , y ,, yx } - ம் உருவாக்கும் .... ( 2 ) 


( 1 ), ( 2 ) லிருந்து , { y , y ,, } என்ற ஒருபடிச்சாராக் கணம் 
T- யை உருவாக்குகிறது என்பது தெளிவு . 


( : T- ல் ஒரு தளம் { y4, yz } ஆகும் . ஃ d ( T ) = 2 


3. K. ( R ) - ல் x = ( 0,0,1,1 ) , x, = ( 1,1,0,0 ). என்ற இரு 
வெக்டர்களை மட்டுமே பொதுவாகக் கொண்ட இரு வேறு 
தளங்களைக் காண்க , 


85 


அரூப ... அதன் பரிமாணமும் 


{ x ,, x ;} என்ற 

கணம் 

ஒருபடிச்சாராதது . V. ( R ) - ன் 
பரிமாணம் 4 ஆதலால் , இக்கணம் V. ( R ) ஐ உருவாக்காது . 
ஆதலால் , இது V. ( R ) - ல் ஒரு தளமல்ல . 


{ x , x , } என்ற கணத்தால் உருவாக்கப்பட்ட V , ( R ) - ன் 
உள்ளடங்கு வெளியை S என்று குறிப்போம் . 

S = { 1 , x +1 , x , | ,, , E R } 
= { ( A ,, 10 , 11 , 1 , ) | 11 , 1 , E R } 


S- ல் இல்லாத , ஆனால் V. ( R ) ல் உள்ள இருவேறு வெக்டர் 
களை எடுத்துக் கொள்ளுவோம் . x = ( 1,0,1,0 ) , x = (0,1,0,1 ) 
இங்கு xg, x , FS ; xe , x , EV . ( R ) . ஃ 85.13 - ன்படி { x , x , x; } , 
{ x , x ,, x ; } என்ற இரு கணங்களும் V. ( R ) - ல் ஒருபடிச்சாரா 
தவை . . ஆனால் , V. ( R ) - ன் பரிமாணம் 4 ஆதலால் , இவ்விரு 
கணங்களும் தனித்தனியே V ( R ) - ன் தளமாக இருக்க முடியாது . 
ஆதலால் , 85.13 - ல் கூறியபடி , T , U என்பன முறையே 
{ x }, x ,, xg }, { x ,, x ,, x } என்ற கணங்களால் 

உருவாக்கப்பட்ட 
V. ( R ) - ன் உள்ளடங்கு வெளிகளாக இருக்கட்டும் . 


ஃ T = { A , x , + 1 , x , +1, xs | A1 , 12 , 18E R } 

= { ( A , + ag , 1 ,, 11 + 13 , 1 , ) } 
U = { 4 x + u , x , + usx | 4 , 4 , us E R } 

== { ( us, u , + 9, 4 , 4 + us) } 


முன்னர் கூறியதுபோல் , T டல் இல்லாத ஆனால் V. ( R ) - ல் 
உள்ள ஒரு வெக்டரை எடுத்துக்கொள்வோம் . ( அ - து ) - x = 
( 0 , 1 , 1 , 1 ) [ x ; #i, x ; € V , ( R ) ] U- ல் இல்லாத , V.( R ) - ல் உள்ள 
x ; - க்குச் சமமல்லாத x ; == ( 1 , 0 , 1 , 1 ) [ x 4 U , x , E V. ( R ) ] ஐ 
எடுத்துக்கொள்வோம் . 85.13 - ன்படி { x ,, x , xg , x ; } , { x1 , x ,, 

என்பன ஒருபடிச்சாராதவை . மேலும் , இவை 
ஒவ்வொன்றும் 4 வெக்டர்களைக் கொண்டுள்ளன . எனவே { x , x ,, 
xg , x ; } , { x , x ,, x ,, x ; } என்பன V. ( R ) - ல் x , x , - க்களை மட்டுமே 
பொதுவாகக் கொண்டுள்ள இரு தளங்களாகும் . 


x , x ; } 


4. V. ( R ) - ல் K = { ( 1 , 1 , 0 , 0 ) , ( 1,0 , 1 , 0 ) , ( 1, 0 , 0 , 1 ) , 
( 0 , 1 , 1 , 0 ) , ( 0 , 1 , 0 , 1 ) , (0 , 0 , 1 , 1 ) } என்ற உள்ளடங்கு கணம் 
ஆறு வெக்டர்களைக் கொண்டது . இக்கணத்திலிருந்து V. ( R ) - ல் 
இருவேறு மீப்பெரு ஒருபடிச்சாராக் கணங்களை அமைக்கவும் . 


அடுத்து -ல் இல்லாத K- ல் உள்ள யாதானுமொரு 

மற்கெ மீப்பெரு 
ஒருபடிச்சாராக் 
86 

பல்கலைக்கழக நவ இயற்கணிதம் 
இங்கு , எந்தவொரு மீப்பெரு ஒருபடிச்சாராக் கணமும் ஒரு 
தளமாகும் என்பதையும் ( 8 5.7 ) , V. ( R) - ன் பரிமாணம் - 4 
ஆதலால் , V , ( R ) - ல் ஒருபடிச்சாரா எந்த 4 வெக்டர்களும் ஒரு 
தளத்தை அமைக்குமென்பதையும் ( 5.16 ) 

நினைவு 
கூறுவோம் . 

முதலில் K.யிலிருந்து யாதானுமொரு வெக்டரை எடுத்துக் 
கொண்டு ஒரு கணத்தை அமைப்போம் . 

உதாரணமாக 
{ ( 1 , 1 , 0 , 0 ) } என்ற இக்கணத்தால் உருவாக்கப்பட்ட V. ( R ) - ன் 
உள்ளடங்கு வெளியை பி என்போம் . 

S = { aj ( x ) | A, E R } = {(1,11 , 0 , 0 ) } 

S- ல் இல்லாத K- ல் உள்ள யாதானுமொரு வெக்டர் X , = 
( 1 , 0 , 1 , 0 ) ஐ எடுத்துக்கொள்வோம் . [ x , 4 S , x , E K ] அப்படி 
யானால் , { x, , x ; } என்ற கணம் V. ( R ) - ல் ஒருபடிச்சாராதிருக்கும் . 
இக்கணத்தால் உருவாக்கப்பட்ட V. ( R ) - ன் 

உள்ளடங்கு 
வெளியை T என்போம் . 
T = { A , x + A , x , 1A , AER} { ( A + 12, 14 , 1 ,, 0 ) } 

ரு 

வெக்டர் 
x = ( 1 , 0 , 0 , 1 ) ஐ எடுத்துக்கொள்வோம் . 

{ x , x,, x } ஆனது V , ( R ) - ல் ஒருபடிச்சாராதிருக்கும் . 
இக்கணத்தால் உருவாக்கப்பட்ட , V. ( R) - ன் உள்ளடங்கு வெளி 
யை U என்று குறிப்போம் . 

U = { x , + , 1 , E R } { Al + a + ass 
11, 12, 13) } . U- ல் இல்லாத K- ல் உள்ள யாதானுமொரு வெக்டர் 
x , = ( 0,1,1,0 ) ஐ எடுத்துக்கொள்வோம் . 

{ x , x ,, xg , x } ஆனது V , ( R ) - ல் ஒருபடிச்சாராதிருக்கும் . 
இக்கணத்தில் 4 வெக்டர்கள் உள்ள தால் , இது V , ( R ) ல் 
தளமாகும் . V. ( R )- ல் எந்தவொரு தளமும் , ஒரு மீப்பெரு ஒரு 
படிச்சாராக் கணமாதலால் , { x , x ,, 33 , x } என்பது V. (R ) - ல் ஒரு 
மீப்பெரு ஒருபடிச்சாராக் கணமாகும் . 
இது போல் { ( 0,0,1,1 ) , (0,1,0,1) , (0,1,1,0) , ( 1,0,0,1 ) } 

( 
கணத்தை அமைக்கலாம் . 


-- 
- 


T 


- 


4 . 


87 


அரூப......... அதன் பரிமாணமும் 


பயிற்சி 6 


1. V , (R) ல் உள்ள , பின்வரும் உள்ளடங்கு வெளிகளின் , 
ஒன்றைக் 

அதிலிருந்து , அவ்வெளிகளின் 
பரிமாணங்களைக் காண்க . 


தளம் 


கண்டு , 


( a ) A எனும் உள்ளடங்கு வெளி { ( 1 , -1 , -3,0 ) , ( 0 , -2 , 
-1,1 ) , ( 1,0,1,0 ) , ( 0,1,0,1 ) } என்ற கணத்தால் உருவாக்கப் 
படுகிறது . 

( b ) B ஆனது { ( 1,2,0,1 ) , ( 2,0,3,1 ) , ( 0,3,1,4 , ) 
( 0,4,5,0 ) } என்ற கணத்தால் உருவாக்கப்படுகிறது . 


1 


2. V. ( F ) ல் ( n > 2 ) { x , x ,, ... , xn } 

என்ற 

கணம் , பரி 
மாணம் 2 - ம் கொண்ட ஓர் உள்ளடங்கு வெளி S ஐ உருவாக்கு 
கிறது . மேலும் , இக்கணத்தில் எந்த இரு வெக்டர்களை எடுத்துக் 
கொண்டாலும் அவை ஒருபடிச்சாராதவை . Xn + 1 , என்பது 
இக்கணத்தில் இல்லாத Vn ( F ) - ல் உள்ள ஒரு வெக்டராகும் . 
{ x ,, x ,, ... , xn + 1 } என்பது S ஐ உருவாக்குவதற்கும் , இக்கணத்தில் 
எந்த இரு வெக்டர்களும் ஒருபடிச்சாராதிருப்பதற்கும் தேவை 
யான விதி , 


xn+ 1 = 1X + A, x2 + ... + An xn , ( At + 0EF , t = 1,2 , ... , n ) 
என்பதாகும் என நிறுவுக . 


தனை உபயோகித்து V. ( R ) ல் பரிமாணம் 2 கொண்ட ஓர் 
உள்ளடங்கு வெளியை உருவாக்கும் , நான்கு 

வெக்டர்கள் 
கொண்ட கணத்தினை , அக்கணத்தில் எந்த இரு வெக்டர்களை 
எடுத்துக் கொண்டாலும் அவை ஒரு படிச்சாரா திருக்குமாறு 
அமைக்க . 


3. F என்ற களத்தின் மீதமைந்த அரூபவெக்டர் வெளி 
V- ன் பரிமாணம் 5 ஆகும் . M , N என்பன V டல் இருவேறு 
உள்ளடங்கு வெளிகளாகும் . அவை ஒவ்வொன்றின் பரிமாணமும் 
3 என்றால் MON | என நிறுவுக . 


4. V , ( R ) - ல் ( 1,0,0 ) என்ற வெக்டரை மட்டும் பொது 
வாகக் கொண்ட மூன்று வெவ்வேறு தளங்களை அமைக்கவும் . 


பொது 


5. V , ( R ) - ல் 

உறுப்பில்லாத , ( 1,1 , 0 , 0 ) , 
( 0 , 1 , 1 , 0 ) என்ற இரு வெக்டர்களைக் கொண்ட ஒரு தளத் 


88 


பல்கலைக்கழக நவ இயற்கணிதம் 


தையும் , ( 0 , 0 , 1 , 1 ) , ( 0 , 1 , 0 , 1 ) என்ற இருவெக்டர்களைக் 
கொண்ட மற்றொரு தளத்தையும் அமைக்கவும் . 


6. V. ( R ) - ல் S = { ( 1 , 2 , ay ) | , , hyE R , 1 = 0 அல்லது 1 } 
என்பது ஓர் உள்ளடங்கு கணமாகும் . இக் கணத்திலிருந்து 
V , ( R ) - ல் எத்தனை வெவ்வேறு தளங்களை அமைக்கலாம் ? 


7. V. ( R ) - ல் T = { ( 1 , 1 , 1 , 1 ) , ( 1 , 0 , 1 , 1 ) , ( 0, 1 , 1 , 1 ) , 
( 1,1,0,1 ) , ( 1,1,1,0 ) , ( 1,0,0 , 0 ) } என்ற கணத்திலிருந்து , 
இருவேறுபட்ட மீப்பெரு ஒருபடிச்சாராக் கணங்களைக் காண்க 


. 


பொழுது , 


8. மெய்யெண் களத்தை விகிதமுறு எண்களத்தின் 
மீதமைந்த அரூபவெக்டர் வெளியாகக் கருதும் 
அவ்வெளி - முடிவுள்ள பரிமாணம் கொண்டதா ? கிடைக்கும் 
விடைக்குத் தகுந்த நிரூபணம் தருக . 


9. Vx (Zn)- ல் ( p பகா எண் ) வெவ்வேறான , K பரிமாண 
முள்ள உள்ளடங்கு வெளிகள் எத்தனை உள்ளன ? 


10. ax-+ by = 0 , c x + dy = 0 ( a , b , c , d , E R , நிலையானவை ) 
என்ற இரு சமன்பாட்டின் தீர்வுகள் ( x , y ) ஐக் கொண்ட கணம் , 
R. ன் மீது ஓர் அரூபவெக்டர் வெளியை அமைக்குமென நிறுவுக . 
அதன் பரிமாணத்தை a , b , c , d க்கள் வழியாகக் காண்க . 


11. V : ( R ) - ல் பின்வரும் கணங்களில் எவை தளங்களாக 
அமையும் ? விடைகளுக்குத் தகுந்த காரணங்கள் கூறவும் . 

( a ) { ( 1 , 7 , 0 ) , ( 0 , 1 , 1 ) , ( 1 , 2 , 3 ) } 
(b ) { ( 1 , -1 , -1 ) , ( 1,0 , 1 ) , ( -1 , -1 , 1 ) } 
( c) { // 2 , 1 , 3 ) , ( 0 , IT , 0 ) , ( 0 , 0 , 16 ) } 

( d ) { ( 2 , 0 , 0 ) , ( 0 , 13 , 0 ) , ( 0 , 0 , Mr ) } 
12 . F என்பது முடிவிலிக்களமானால் Vn ( F ) - ல் 
வெவ்வேறு தளங்களின் எண்ணிக்கை முடிவிலி ஆகும் என 
நிறுவுக . ( Hint . $ 5.14 ஐ உபயோகிக்கவும் ) . 


* 


உள்ள 


13. Q ( 1/2 ) என்ற கணம் 2/2 = { a-+ 2b | a , b , E Q } 
என்றவாறு அமைந்துள்ளது . QN ( 2 ) ஆனது , Q- ன் மீது ஓர் 
அரூபவெக்டர் 

வெளியை அமைக்குமென நிரூபித்து , அவ் 
வெளியிலுள்ள யாதானுமொரு தளத்தைக் கண்டு , அதிலிருந்து 
அதன் பரிமாணத்தைக் கணக்கிடுக . ( Q என்பது விகித முறு 
எண்களம் ) 


89 


அரூப ... அதன் பரிமாணமும் 


14. F என்ற களத்தின் குணஎண் ( Characteristic of a field ) 
2 ஆனால் Vn ( F ) என்ற வெக்டர் வெளியில் , ( 1 , 1 , 0 ) , ( 1 , 0 , 1 ) , 
( 0 , 1 , 1 ) என்ற மூன்று வெக்டர்களும் ஒருபடிச்சாரா திருக்குமா 
என ஆராய்க . 


a 0 
15. ( a ) R- ன் மீது M = 

a , d , = R 

0. d 
ஓர் அரூபவெக்டர் வெளியை 

அமைக்குமென நிறுவுக . இவ் 
வெளியில் ஒரு தளத்தைக் கண்டு , அதிலிருந்து, இவ்வெளியின் 
பரிமாணத்தைக் கணக்கிடுக . 


05 
( 6 ) N = 
c d 

என்ற கணம் டன் 
மீது ஓர் அரூபவெக்டர் வெளியை அமைக்குமென நிறுவுக . 
தன் பரிமாணம் என்ன ? 


( c ) T = 


0 0 

DER என்ற கணம் R- ன் மீது 

0 d 
ஓர் அரூபவெக்டர் வெளியை அமைக்குமென நிரூபித்து , அதன் 
பரிமாணம் காண்க . 


வரையறையிலிருந்து , V-யிலிருந்து W-விற்கு , ஓர்ப்பு 

6. அரூபவெக்டர் வெளிகளில் 
புனல் சார்புகளும் , ஓரினச் சார்புகளும் 

(Homomorphisms, Isomorphisms) 
86.1 . வரையறை : 

V , W என்பன ஒரே களத்தின் மீதமைந்த அரூபவெக்டர் 
வெளிகளாக இருக்கட்டும் . V.யிலிருந்து W- விற்கு ஓர் அமைப்பு 
மாற்றம் f ( mapping ) ஆனது , 

( i ) + X , YE V , f : ( X + Y ) EV- > f ( x ) + f ( Y ) E W 
( ii ) V XE V , A E F , f : / X EV - > A f ( X ) E W 

என்ற நிபந்தனைகளைப் பூர்த்தி செய்தால் , அவ்வமைப்பு 
மாற்றமானது , V- யிலிருந்து W- விற்குச் செல்லும் புனல் சார்பு 
( homomorphism of V to W ) என வரையறுக்கப்படுகிறது . 


மாற்றம் புனல் சார்பாவதற்கு , இவ்விரு வெளிகளில் வரையறுக் 
கப்பட்ட ஒத்த செயல்களை அவ்வமைப்பு மாற்றம் பாதுகாக்க 
வேண்டுமென்பதாகும் எனத்தெரிகின்றது . மேலும் , ஒரே 
களத்தின் மீதமைந்த 

இரு அரூபவெக்டர் வெளிகளில் 
ஒன்றிலிருந்து , மற்றதற்கு வரையறுக்கப்பட்ட புனல் சார்பு 
ஒருபடி நிலைமாற்றம் ( linear transformation ) எனப்படும் . 


குறிப்பு : ஓர் அரூபவெக்டர் 

வெளியிலிருந்து அதற்கே 
வரையறுக்கப்படும் புனல் 

சார்பானது , 

தன் புனல் சார்பு 
(endomorphism ) எனப்படும் . 


சில எடுத்துக்காட்டுகள் : 
1. f : V. ( F ) - V. (F ), f : ( x , x, , xg, x ) EV - - 

( x , x,, xg) EV: 
என்பது ஒரு புனல் சார்பு ( ஒருபடி நிலை மாற்றம் ) ஆகும் . 


91 


அரூப......... ஓரினச்சார்புகளும் 


2. f : V , ( F ) -- > V : ( F ), f : ( x ), x ,, x ) EV , - > 

( 0 , - ,, 0 ) EVS 
என்பது ஒரு புனல் சார்பாகும் . 


3. Pr ( R ) - ல் f : h ( x ) -- > h ( x ) [ h ( x ) என்பது h ( x ) - ன் 
வகைக் கெழு ( differential coefits ) ஆகும் ) என்ற அமைப்பு 
மாற்றம் Pn ( R ) - லிருந்து , அதற்கே ஒரு புனல் சார்பாகும் . 


மெய்யெண் களத்தின் மீதமைந்த எல்லா 2x2 அணி 
களையும் கொண்ட அரூபவெக்டர் வெளி M , ( R ) - ல் 

0 
f : 

என்பது M , ( R )- லிருந்து அதற்கே 


( 


( 48 ) 

8) என் 


ab 

Cd 
ஒரு , ஒருபடி நிலைமாற்றமாகும் . 


8.6.2 . தேற்றம் : 

F என்ற களத்தின் மீதமைந்த அரூபவெக்டர் வெளிகள் 
V , W ஆகியவற்றில் ,f என்பது V-யிலிருந்து W- விற்கு ஒரு , ஒருபடி 
நிலைமாற்றமென்றால் , 

ஆனது W_ ல் ஓர் உள்ளடங்கு 
( i) W = f ( x ) 

வெளி . 
( ii ) 0 , 0 என்பன முறையே V , W ஆகியவற்றில் 
உள்ள பூச்சிய உறுப்புகளைக் குறித்தால் , f ( 0 ) = 0 

( iii ) + x EV , f ( -x) = - f ( x ) 
( iv ) y = { xe Y1 f ( x) = 0 } 

V. ல் 
உள்ளடங்கு வெளியாகும் . 


என்பது 


நிரூபணம் : 

( i ) W - ல் f ( x ), f ( y ) என்பன யாதானுமிரு உறுப்புகளாக 
இருக்கட்டும் . 

x EV , y EV, f : x - f ( x) : f : y- > f ( y ) x + yEV 
ஆதலால் , f ( x + y ) = W 
ஆனால் , f ( x + y ) = f ( x) + f ( i ) 

{ f என்பன ஒரு படிமாற்றம் } 
ஃ f ( x ) + f ( y ) E W 

எனவே , W " ஆனது W- வில் வரையறுக்கப்பட்ட கூட்டலின் 
கீழ் அடைப்புள்ளது . ( 1 ) E F என்றால் , AxEV , 


உள்ளடங்கு வெளியமைக்குமென அறிவோம் . 
2 

பல்கலைக்கழக நவ இயற்கணிதம் 
f (7x) EW "ஆனால் , f (nx) = h f (x ) E W , 

5 ) 
W 

ஆனது W- ல் வரையறுக்கப்பட்ட எண்ணியால் 
பெருக்கலின் கீழும் அடைப்புள்ளது ....... ( 2 ) 
* . ( 1 ), ( 2) லிருந்து W ஆனது W - ல் ஓர் உள்ளடங்கு 
வெளியாகும் . 

( ii ) x + 0 , x = V, 0E F என்போம் . 
! f (Ax) = h f ( x ) ஆதலால் f ( 0 • x ) = 0. f ( x ) 

( அ - து ) f ( 0) = 0 - 
S (iii}" y ev, f ( -x ) = f { ( -1) x ] 

= ( -1 ) f ( x ) = - f ( x ) 
( iv ) V = { x EVI f ( x) = 0 } . f ( 0 ) = 0 ஆதலால் , 
O EV எனவே , V ஆனது வெறுமைக் கணமல்ல . 
x , yE V என்றால் , 
f ( x + y ) = f ( x ) + f ( y) 

= 0 + 0 [ :: x , y EV , f ( x) = f ( y ) = 0 ] 

0 
x + y E.V ..... ( 3 ) 
A E F என்றால் f ( A_x ) = a f ( x) = 1. 0 = 0 

.. 1 x E V ....(4 ) ( 3 ) ; ( 4 ) லிருந்து , V ஆனது V. ன் 
உள்ளடங்கு வெளியாகும் . 
86.3 . வரையறை : 

V , W என்பன F என்ற களத்தின் மீதமைந்த அரூபவெக்டர் 
வெளிகளாகட்டும் . f : -V - W என்பது , ஒரு , ஒருபடி நிலைமாற்ற 
மெனின் V = { xEVI f ( x ) = 0 } என்ற கணம் V டல் 
உள்ளடங்கு 

இந்த 

கெர்னல் 
( kernel of the linear transformation ) என வரையறுக்கப்படுகிறது 


86.4 . f : V - W என்பது ஒன்றுக்கொன்று அமைப்புமாற்றமாக 
( one to one mapping ) இருந்தால் , அது ஒருமையில் ஒருபடி நிலை 
மாற்றம் ( non singular linear transformation ) என 

அழைக்கப் 
படும் . 

அவ்வா றில்லாவிடில் அது , ஒருமைசேர் ஒருபடி நிலை 
மாற்றம் ( singular linear transformation ) எனப்படும் . 


கட்டும் . f ( x ) - கால் அமிரு உறுப்புகளாக இருக் 
அரூப ......... ஓரினச் சார்புகளும் 
$ 6.5 . தேற்றம் : 

V , W என்பன F- ன் மீதமைந்த அரூபவெக்டர். வெளிகள் , 
f : V - W என்பது V- யிலிருந்து W- விற்கு ஒருபுடி நிலைமாற்ற 
மெனின் 
( i ) " என்பது ஒருமையில் ஒருபடி நிலை மாற்றம் 

f- ன் கெர்னல் { 0} 
(ii) x , x, ... , . என்பன X-ல் - ஒருபடிச்சார்ந்த நிலை 
யிலிருந்தால் f (x ), f ( x . ) ... f ( x) என்பன W_ ல் ஒருபடிச்சார்ந் 
திருக்கும் . 

( iii ) f ( x,), ... f ( xn ) என்பன W- ல் ஒருபடிச்சாராதிருந்தால் 
X , X ,, X ), என்பன டல் ஒரு படிச்சாராதிருக்கும் . 
- நிரூபணம் : 

( i ) f என்பது ஒருமையில் ஒருபடி மாற்றமென்போம் . - ரி - ன் 
கெர்னல் V என்றால் , V = { x EV f (x ) = 0 } x என்பது படல் 
யாதானுமொரு உறுப்பாக இருக்கட்டும் . 
ஃ f (x) = 0 . ஆனால் f (0 ) = 0 ஃ f ( x ) = f ( 0 ) 

x = 0 [ என்பது ஒருமையிலாகும் ) 

V = {0 } 
மறுதலையாக , V = { 0 } எனக் கொள்வோம் . 
X , y என்பன 

( 3 ) என்றால் , f ( y) = = 0 
x - y EV , f ( x - y ) = 0 
x - y = 0 [ . v = {0 }] * x = y 

f ( x ) = j (y) = x = 
.. f என்பது ஒருமையிலராகும் . 

( ii ) x,, ,, ..., x என்பன படல் ஒருபடிச் சார்ந்திருக்கட்டும் 
அப்படியானால் , எல்லாம் பூச்சியமல்லாத , ...., -என்ற 
எண்ணிகள் 11 x + A , xy + - + Amxw * 0 என்றவாறு 

அமைந் 
துள்ளன 
* f (A, x, + , x , ... + Aax,) = (0) = 0 " 

A1 f ( x ) + 31 (x ,) + ... + Ami ( xn ) = 0 / 
f ( x ), f ( x ) ..., f ( x ) என்பன ஒருபடிச் சார்ந்துள்ளன . 


- 


My E V 


} 


194 


பல்கலைக்கழக நவ இயற்கணிதம் 


( iii ) f ( x , ) , f ( x .) ... f ( xn ) என்பன W- ல் ஒருபடிச்சாரா திருக் 
கட்டும் . : [ ,, ,, ... , xn EV ] 
11 , , anE F , 11 x +1 , x, + :.. + Am xn = 0 

f ( Ay x + A , x , + + an xx ) = f ( 0 ) 
2 , if ( x,) + a , f ( x.) + ... + inf ( xx ) = f ( 0 ) 
2 , = 0 , 2 , = 0 , ... , 
x , x ,, ... xn என்பன ஒருபடிச்சாராதவை .. 


TTI 


, An = 0 . 


86-6 . தேற்றம் : 

y; W என்பவை . F என்ற களத்தின் மீது அமைந்த 
அரூபவெக்டர் வெளிகளாக இருக்கட்டும் . f : V W என்பது 
V- யிலிருந்து W_ விற்கு , ஒரு , ஒருபடி நிலைமாற்றம் ஒருமையில் 
ஒருபடி நிலை மாற்றம் ஆவதற்குத் தேவையான , போதுமான 
விதி , அந்நிலைமாற்றம் ஒருபடிச்சார நிலையைப் - பாதுகாக்க 
வேண்டும் என்பதாகும் . [ ( அ - து ) x , x ,, ... xr என்பவை 
V- யில் ஒருபடிச்சாரா நிலையியிருந்தால் , f ( x ) , f (x ,), , f ( x- ) 
என்பவை W_ வில் ஒருபடிச்சாரா நிலையிலிருக்கும் . ] 


நிரூபணம் : 

f என்பது V- யிலிருந்து W-விற்கு , ஒருமையில் ஒருபடி நிலை 
மாற்றமாக இருக்கட்டும் . 


V. யில் ஒருபடிச்சாரா நிலையிலுள்ள யாதானும் ஒரு கணம் 
{ x } , x , ... , x; } ஐ எடுத்துக்கொள்வோம் . 


1 ,, ,, ... ,, 


, p E F , I f ( x ) + A , J ( x .) + ... + Arf ( x ) = 0 
எனின் f ( A , x + A , x , + ... + ar xr ) = f ( 0 ) [ f என்பது ஒரு , 
ஒருபடி நிலைமாற்றமாகும் . ) 

ஃ . A , x ; + A , x , + ... + Ay xx = 0 [ .. f என்பது ஒருமை 
யில் ஓருபடி நிலைமாற்றமாகும் ) 

= 1 = 0 , 1 , = 0 , ... 1 = 0 [ .. - { x , x ,, ... x; } என்ற 
கணம் ஒருபடிச்சாரா நிலையிலுள்ளது ) 
* 11 , ,, .... , E F , A f (x )+1, f( x ) + ... + Ar f ( x ) = 0 

= 1 = 0 , 1 , = 0 , ..., Ar = 0 
{ f (x;), f (x.), ... , f ( x- )} என்ற கணம் W- ல் ஒருபடிச் 
சாரா நிலையிலுள்ள தாகும் . 


.. 


அடி 
அரூப ........ ஓரினச் சார்புகளும் 

95 
மறுதலையாக , f என்ற ஒருபடி நிலைமாற்றம் ஒருபடிச்சாரா 
நிலையைப் பாதுகாக்கட்டும் .......... ( 1 ) 
x , y EV, f ( x) = f (y) = f ( x- y ) = f ( x ) - f ( y ) = 0 = f ( 0 ) 
x - y = 0 [ x - y # 0 எனின் { x - y } என்ற ஓருறுப்புக் 

கணம் V- யில் ஒருபடிச்சாரா நிலையிலி 
ருக்கும் . f ( x - y ) + 0 ஆகும் . 

[ ( 1 )-லிருந்து ] ] 
f ( x ) = f ( y ) = x = y . 

f என்பது ஒருமையில் ஒருபடி நிலைமாற்றமாகும் . 
ஒருபடி நிலைமாற்றங்களின் அரூபவெக்டர் வெளி ( Abstract vector 
space of linear transformations) 
86.7 . தேற்றம் : 

V , W என்பவை F என்ற களத்தின் மீது அமைந்த 
அரூபவெக்டர் வெளிகளாக இருக்கட்டும் . எ - யிலிருந்து , W- விற்கு 
அமையும் எல்லா ஒருபடி நிலைமாற்றங்களையும் கொண்ட கணம் 
பின்வரும் முறையில் வரையறுக்கப்பட்ட கூட்டல் , எண்ணியால் 
பெருக்கல் ஆகிய செயல்களின் கீழ் F- ன் மீது அரூபவெக்டர் 
வெளியை அமைக்கும் . 

கூட்டல் fi , f , என்பவை V- யிலிருந்து W- விற்கு , 
யாதானுமிரு , 
அமைப்புமாற்றம் ( mapping), V REV , ( fi + fa) (x) = f 1 ( x ) + f ( x ) 
என்ற முறையில் வரையறுக்கப்படுகிறது . 


1 


2 


a fa 


எண்ணியால் பெருக்கல் : A என்பது. F- ல் , யாதானும் ஓர் 
எண்ணியாக இருந்தால் , 

என்ற அமைப்புமாற்றம் 
( mapping), + x EV, lif ( x) = [ f (x) ) என்ற முறையில் 
வரையறுக்கப்படுகிறது . 


நிரூபணம் : 

W- விற்கு 

அமையும் எல்லா 
நிலைமாற்றங்களையும் கொண்ட 

ஒருபடி 

கணத்தை L (V , W ) என் 
குறிப்போம் . 


V-யிலிருந்து 


- 


, 

L (V , W ) என் 
O EL ( V , W ). - 

பல்கலைக்கழக நவ இயற்கணிதம் 
K L (Y , W ) என்ற கணம் வெறுமையற்ற கணமாகும் . 
[ vxEV, f : x EV- O EW என்ற ஒருபடி நிலை மாற்றம் 
L ( V , W ) - ல் உள்ளது ) . 
fi , f , என்பவை 

L ( V , W ) - ல் யாதானுமிரு ஒருபடி 
நிலைமாற்றங்களாக இருக்கட்டும் . 
+ x , y EV , ( f1 + f2) (x + y) = f1 ( x + y ) + f (x + y) 

= [ f 1(x ) + fi(y)] + [f 2( x ) + f %(y)] 
= [f 1(x ) + f2( x ]] + [fi(y) + f (y )] 
[ .. W என்பது ஓர் அரூப 

வெக்டர் வெளியாகும் ) . 
= (f + f ,) ( x ) + ( fi + f ,) ( y ) 
( கூட்டல் வரையறையின்படி ) 

( 1 ) 
A E F எனின் 
(fi + fs) ( Ax ) = fi ( Ax ) + f : (Ax) 
a ft ( x ) + Aj, ( x ) = 1 [ f ; (x ) + 

fz (x ]] 

= A { ( fi + f ) ( x ) } .......... ( 2 ) 
( 1) , ( 2 ) ஆகியவற்றிலிருந்து , f + f , என்பது V- யிலிருந்து 

. 
ஃ fi + f , E L ( V , W ) 

கணம் அதில் வரையறுக்கப்பட்ட 
கூட்டலின் கீழ் அடைப்புள்ளது ( closed under addition ) ...... ( 3 ) 

0 , 0 என்பவை , முறையே V , W- ல் பூச்சிய உறுப்புகளை 
யும் , 0 என்பது F- ல் உள்ள பூச்சிய உறுப்பையும் குறிக்கட்டும் . 

Vx EV , f : x + 0 என்ற அமைப்புமாற்றம் V-யிலிருந்து , 
W.- விற்கு ஒரு , ஒருபடி நிலைமாற்றமாகும் . இதனை 0 என்று 
குறிப்போம் . 

V W 
3 + 0 = ) ஆகும் ...........( 4 ) 

f-என்பது L ( V , W ) - ல் , யாதானுமொரு , ஒருபடி நிலைமாற்ற 
மெனின் , V-யிலிருந்து W. விற்கு , - f என்ற அமைப்புமாற்றம் 
( mapping ) பின் வருமாறு வரையறுக்கப்படுகிறது . 


* 


- 


97 


அரூப ....... ஓரினச்சார்புகளும் 


- 


- 


+ x EV, ( -f) ( x ) 


- [ f ( x )] . 


--f என்பது ஒருபடி நிலைமாற்றமென எளிதாக நிறுவலாம் . 
மேலும் f + ( -f ) = 0 ஆகும் 

( 5 ) 


..... 


எனின் 


fif, EL ( V , W ), 
வெளிப்படையாகும் 


f1 + f z = f 2 - + f ; என்பது 

( 6 ) 


- 
- 


--- 


f என்பது L ( V , W ) - ல் யாதானுமொரு , ஒருபடி 
நிலைமாற்றமாக இருக்கட்டும் . 1 E F எனின் , 
+ x , y E V , ( A f ) ( x + y ) 

[ (x + y ) ] 
A [ f ( x) + ( y ) ] . 
1 [ f ( x ) ] + [ f ( y ) ] 

( Af ) ( x ) + (af) (y ) . ( 7 ) 
+ E F , x = V , ( A f ) ( u x ) A [ f ( u x ) ] 

1 [ u f ( x ) ] 
( u ) [ f (x ) = ( A ) [ ] ( x ) ] 
// { 1 [ f ( x ) ] } 
A { Af) ( x ) } 


-- 


காக 


. ( 8 ) 


H 


( 7 ) , ( 8 ) ஆகியவற்றிலிருந்து A f என்பது V- யிலிருந்து W_விற்கு 
ஓர் , ஒருபடி நிலை மாற்றம் எனத் தெரிகிறது .... A f EL ( y , W ). 
. 

L ( V , W ) என்ற கணம் அதில் வரையறுக்கப்பட்ட 
எண்ணியால் பெருக்கல் எனுஞ்செயலின் கீழ் அடைப்புள்ளது . 
[closed under scalar multiplication ] 

( 9 ) 


f , f , என்பவை L ( V , W ) - ல் யாதானுமிரு உறுப்புகளாகவும் , 
x என்பது V- ல் எந்த உறுப்பாகவும் , A , L என்பவை 
F டல் யாதானுமிரு எண்ணிகளாகவும் இருந்தால் , 


- 


-- 
- 


{ (A + H) f1 } ( x ) 


-- 


.. ( A + u ) f1 


( A + u ) [ f 1 ( x ) ] == } [ f ( x ) ] + u [f 1 ( x ) ] 
( A ) ( x) + ( f ) ( x ) = ( A ft f ) x 
A fi + ufi [ சம அமைப்புமாற்றங்களின் 

வரையறையின்படி ) .... (10 ) 
* [ ( fi + fs) (x) ] = 1 [ f1 ( x ) + f ( x ) ] 
= 1 [ f ( x ) ] + [ fr ( x ) ] 


{ A ( fi + fa) } ( x ) 


7 


98 


பல்கலைக்கழக நவ இயற்கணிதம் 


( A ft) ( x ) + ( A fs) ( x ) 

= ( a f + a fs ) ( x ) 
ஃ . A ( f : + fs ) = a f % + a f , 

. ( 11 ) 
[ (AH ) f . ) ( x ) , = ( a u ) [ fi ( x ) ] 

= 1 [ u ft ( x ) ] 

= ? [ [ u f . ) ( x ) ] = { A ( u f . ) } ( x ) 
ஃ ( A H ) f1 = 1 ( u ft ) 

........ ( 12 ) : 
1 என்பது F- ன் பெருக்கல் அலகைக் குறித்தால் , 

( 1 •f ; ) ( x ) = 1. { f ; ( x ) } = f , ( x ) 
.. 1 - f , = f . 

( 13 ) 


கணம் 


( 3 ) - ( 6 ) , ( 9 ) - ( 13 ) ஆகியவற்றிலிருந்து L ( V , W ) என்ற 

அதில் வரையறுக்கப்பட்ட கூட்டல் , எண்ணியால் 
பெருக்கல் ஆகிய செயல்களின் கீழ் , F- ன் மீது ஓர் அரூபவெக்டர் 
வெளியை அமைக்கிறது . 


என 


குறிப்பு : L ( V , W ) என்ற அரூபவெக்டர் வெளி ஒருபடி 
நிலைமாற்றங்களின் அரூபவெக்டர் வெளி அழைக்கப் 
படுகிறது . ( vector space of linear transformations) ஒருபடி 
நிலைமாற்றம் ஒவ்வொன்றும் ஒருபுனல் சார்பாதலால் ( homomor . 
phism ) , L ( V , W ) ஐ - புனல் ( V , W ) அல்லது Hom ( V , W ) என்று 
எழுதுவது வழக்கம் . 


வெளிகள் 


( Isomorphic 


"ஓரினச்சார்பில் உள்ள அரூப வெக்டர் 
Abstract Vector Spaces ) 


6-8 . வரையறை ஓரினச்சார்பு : ( Isomorphism ) 
V , W என்பவை 

ஒரே களம் F. ன் மீதமைந்த 
அரூபவெக்டர் வெளிகளாக இருக்கட்டும் . V- யிலிருந்து W- விற்கு 
அமையும் ஒருபுனல் சார்பு ( ஒருபடி நிலைமாற்றம் ) ஒன்றுக் 
கொன்று முழு அமைப்புமாற்றமாக இருந்தால் - ( one - one onto 
mapping) அச்சார்பு V- யிலிருந்து W- விற்கு ஓர் ஓரினச்சார்பு 
என வரையறுக்கப்படுகிறது . 


குறிப்பு 1 : V- யிலிருந்து W- விற்கு அமையும் ஓர் அமைப்பு 
மாற்றம் 1 , பின்வரும் மூன்று விதிகளை நிறைவு செய்தால் அது 
V- யிலிருந்து W- விற்கு ஓர் ஓரினச்சார்பாகும் . 


99 


அரூப ........... ஓரினச்சார்புகளும் 


(i ) f என்பது V- யிலிருந்து W_ விற்கு ஒன்றுக்கொன்று 
அமைப்புமாற்றமாக இருக்கவேண்டும் . ( one - one mapping from 
Vto W ) . 

( ii ) f என்பது V- யிலிருந்து W- விற்கு ஒரு , முழு அமைப்பு 
மாற்றமாக இருக்கவேண்டும் . ( onto mapping from V to W ) 

(iii ) f என்பது V , W ஆகியவற்றில் வரையறுக்கப்பட்ட 
ஒத்த செயல்களைப் ( respective operations) பாதுகாக்கவேண்டும் 
( அ - து ) f என்பது V- யிலிருந்து W- விற்கு ஓர் ஒருபடி நிலை 
மாற்றமாக ( புனல் சார்பாக ) இருக்கவேண்டும் . ) 


குறிப்பு 2 : F என்ற களத்தின் மீதமைந்த அரூபவெக்டர் 
வெளி V- யிலிருந்து அதற்கே அமையும் ஓர் ஓரினச்சார்பு , 
தன் ஓரினச்சார்பு ( automorphism ) எனப்படுகிறது . 


எடுத்துக்காட்டுகள் : 

1. f : (a , as , a ) EV ( R ) -- > (2a,, a ,, a , ) EV , ( R ) என்ற 
V , ( R ) - லிருந்து அதற்கே அமையும் அமைப்புமாற்றம் , ஓர் 
ஓரினச் சார்பாகும் . 


2. f : (1 ) EV ( R ) -- > 1 , + 1 , x + as x2 = Ps ( R ) 
என்ற V , ( R ) - லிருந்து Ps ( R ) ற்கு [ 1.3 எ - கா . 6 ] அமையும் 
அமைப்புமாற்றம் ஓர் , ஓரினச்சார்பாகும் . 


1 


6.9 . தேற்றம் : 
V , W என்பவை F என்ற களத்தின் 

மீதமைந்த 
அரூபவெக்டர் வெளிகளாக இருக்கட்டும் . f என்பது 
யிலிருந்து , W-விற்கு , ஓர் , ஓரினச்சார்பெனின் , f - 1 என்ற 
f- ன் எதிர்மறை அமைப்புமாற்றம் , W- லிருந்து , V- க்கு , ஓர் , 
ஓரினச்சார்பாகும் . 


நிரூபணம் : 

f என்பது V- யிலிருந்து W- விற்கு ஓர் , ஓரினச்சார்பு , 
ஆதலால் , f - 1 என்பது W- விலிருந்து , V- க்கு , ஒன்றுக் 
கொன்று முழு அமைப்புமாற்றமாகும் ( one - one onto mapping 
from W to V ) என்பது வெளிப்படை . 


X , Y என்பவை W- ல் யாதானுமிரு உறுப்புகளாகவும் , 
1 என்பது F- ல் யாதானுமொரு எண்ணியாகவும் இருக்கட்டும் . 


100 


பல்கலைக்கழக நவ இயற்கணிதம் 


f என்பது V- யிலிருந்து W- விற்கு முழு அமைப்புமாற்றம் 
ஆதலால் ( onto mapping ) , 


F X , Y EV , f ( x) = X , f ( y) = Y 
மேலும் , f - 1 ( x ) = X , f - 1 ( y ) = Y ஆகும் . 
f ( x + y ) = f ( x ) + f ( y ) = X + Y ஆதலால் , 

f - 1 ( x + y ) = X + Y = f - 1( x ) + f - 1 ( y ) 
f (ax) = a f( x ) = AX ஆதலால் , 

f - 1(Ax ) = ax = a f - 1 ( x ) 


.. ( 1 ) 


..... 


( 2 ) 


( 1 ) , ( 2 ) ஆகியவற்றிலிருந்து f - 1 என்ற அமைப்புமாற்றம் ,, 
W- விலிருந்து V- க்கு , ஓர் , ஒருபடி நிலைமாற்றமாகும் 


ஆனால் , 1-1 என்பது ஒன்றுக்கொன்று முழு அமைப்புமாற்றம் 
ஆதலால் , f - 1 என்பது 

W- விலிருந்து 

V- யினுக்கு , ஓர் , 
ஓரினச்சார்பாகும் . 


குறிப்பு : V- யிலிருந்து W- விற்கு , ஓர் , ஓரினச்சார்பு f 
இருந்தால் , அச்சார்பின் எதிர்மறைச்சார்பு W-விலிருந்து V- க்கு 
ஓர் , ஓரினச்சார்பாகும் எனத் தெரிகிறது . ஆகையால் , V 
யிலிருந்து W- விற்கு ஓர் , ஓரினச்சார்பு இருந்தால் , V , W என்பன 
ஓரினச்சார்பில் உள்ள அரூபவெக்டர் வெளிகள் ( isomorphic 
abstract vector spaces) என அழைக்கப்படுகிறது . இதனை V , W 
என் எழுதுவோம் . 


6.10 . தேற்றம் : 
F என்ற 

களத்தின் மீதமைந்த , வெளிப்படையல்லாத 
முடிவுள்ள பரிமாணம் கொண்ட , V , W என்ற இரு அரூபவெக்டர் 
வெளிகளில் , f என்பது V_ யிலிருந்து -W-விற்கு , ஓர் , 
ஓரினச்சார்பாகுமெனின் , 


. 


( a ) f ( 0 ) = 0 [ 0 , 0 என்பவை முறையே V , W 
ஆகியவற்றில் பூச்சிய உறுப்பைக் குறிக்கும் . ) 
(b). 1,--- ஒருபடிச்சேர்வுகளைப் பாதுகாக்கின்றது . ( அ.து )) 
உள்ள எனும் உறுப்பு , x , x ,, ... , xy என்ற V- ல் 

நாளின் ஒருபடிச்சேர்வானால் , W. ல் உள்ள 
f ( x) எனும் உறுப்பு ), f ( xy), ..., f( x ) என்ற உறுப்புகளின் 

ண்ணிகளால் அமைக்கப்பட்ட ) ஒருபடிச்சேர் வாகும் . 


OPUBLIC LIBRE 


அதே கண்டு 


கணம் W- ல் உறுப்புகளைக் கொண்ட ஒருபடிச்சாரா நிலையிலுள்ள 
அரூப ......... ஓரினச்சார்புகளும் 

-101 
( c ) ஒருபடிச்சார்ந்த நிலையும் , சாரா நிலையும் , f- ஆல் 
பாதுகாக்கப்படுகிறது . 

( d ) d ( V ) = d ( W ) ஆகும் . 
நிரூபணம் : 

f என்பது V- யிலிருந்து W- விற்கு ஓரினச்சார்பு ஆதலால் , 
அது ஒருமையில் ஒருபடி நிலைமாற்றமாகும் . ஃ . தேற்றம் 6-2 , 
6.5 , 6.6 ஆகியவற்றிலிருந்து ( a ), ( c ) என்ற பகுதிகள் உண்மை 
என்று தெரிகிறது . 
( b ) x , xg , ... , xr EV , X = , x + 1 , x , + + Ay 

[ A , A ,, ArE F ]] 
எனின் , f ( x ) = f ( A , x , + A2 x + Ar x ) 

fax ) + f (a , xs ) + + farx ) 

Af ( x ) + , f ( x . ) + ..... + f (x ) 
. W- ல் உள்ள f ( x ) எனும் உறுப்பு , f ( x ), f ( x ), ... , f ( x ) 
என்ற உறுப்புகளின் A , ,, 

ற 

எண்ணிகளால் 
அமைக்கப்பட்ட ஒருபடிச்சேர்வாகும் . 

( d ) d ( V ) = m , d ( W ) = n என்க [ m , n . என்பவை முடிவுள்ள 
பாசிட்டிவ் முழு எண்கள் , 17 , r > 0 ] 

d ( V ) = m ஆதலால் , தேற்றம் 5.8 , ii- ன்படி , V .; m 
உறுப்புகளைக் கொண்ட ஒரு தளம் உண்டு . அதனை B = { x , x ,, 
xm } எனக்கொள்வோம் . B என்ற கணம் V டயில் 

V- யில் ஒருபடிச் 
சாரா நிலையிலுள்ளதால் , { f (xi) , f (x ) , ..... f (xm ) } 


-- 


AAr 


என் 


என்ற 


கணமாகும் [ பகுதி C-யிலிருந்து ) 

d ( W ) = 1 ஆதலால் , M < ) ஆகும் ( வரையறை 5.5 ]....... (1) 

d ( W ) = 1 ஆதலால் , தேற்றம் 5.8 , டன்படி , W- ல் , 
n-உறுப்புகளைக் கொண்ட தளம் ஒன்றுண்டு . அதனை { y1 , yi , 

yn } எனக்கொள்வோம் . f - 1 என்ற அமைப்புமாற்றம் 
W- லிருந்து , V- க்கு , ஓர் , ஓரினச்சார்பாதலால் , { f - 1 (yi ) , 
f - 1 ( y ) , ... , f - 1 (yn) } என்ற கணம் V- ல் 7 உறுப்புகளை கொண்ட 
ஒருபடிச்சாரா நிலையிலுள்ள கணமாகும் . d (V ) = m ஆதலால் , 
n < m ஆகும் ( வரையறை 5.5 ] 

... ( 2 ) 


-- 


102 


பல்கலைக்கழக நவ இயற்கணிதம் 


( 1 ) , ( 2 ) ஆகியவற்றிலிருந்து , n = m ஆகும் . 

( அ - து ) d ( V ) = d ( W ) . 
6.11 . முடிவுள்ள பரிமாணங்கள் கொண்ட அரூபவெக்டர் வெளி 

களில் ஓரினச்சார்புத் தேற்றம் : ( Isomorphism theorem for 

finite dimensional abstract vector spaces ) 
F என்ற 

களத்தின் மீதமைந்த வெளிப்படையல்லாத 
n- பரிமாணம் கொண்ட [ n என்பது முடிவுள்ள பாசிட்டிவ் முழு 
எண் , n > 0 ] அரூபவெக்டர் வெளி V- யும் , Vx ( F ) என்ற 
அரூபவெக்டர் வெளியும் ஓரினச்சார்பில் உள்ளவையாகும் . 


V- ல் 


நிரூபணம் : 

d ( V ) = n ஆதலால் , தேற்றம் - 5.8 , ii- ன்படி , 
n உறுப்புகளைக் கொண்ட 

ஒன்றுண்டு. 
xn } எனக்கொள் வோம் . 


தளம் 


அதனை 


B = {x1 , x2 , , 


. 


X என்பது V. யில் எந்த ஓர் உறுப்பாகவும் இருந்தால் , 
X = 1 , x , + A , x , + ... + In xn [ 11 , 12 , .. AmE F ] ஆகும் . 
மேலும் , 11 , 12, ... , An என்ற எண்ணிகள் தனித்தன்மை 
வாய்ந்தவையாகும் . [ தேற்றம் . 5.3 ] 
ஆதலால் , 

V- ல் உள்ள ஒவ்வொரு உறுப்பு X- ற்கும் , 
( A1 , 1 , ... , in ) போன்ற தனித்தன்மை வாய்ந்த வரிசைப்பட்ட , 
h- கூறுகள் தொடர்பு படுத்தப்படுகிறது . 

ஆகையால் , V- லிருந்து Vn ( F ) ற்கு , f என்ற அமைப்பு 
மாற்றத்தைப் பின்வருமாறு வரையறுக்கலாம் . 


XEV , X = AR -- A2 x , + 

An X. எனின் 
f : X EV -- > ( 11,1 ,, ..., An) EVI ( F ) 

X , Y என்பவை V- ல் யாதானுமிரு உறுப்புகளாக இருக்கட்டும் . . 
X 2 x +1 , x, + 

4 x 

+ In xn 
என்க . 


+ an xn , 


I ( X ) = f ( Y ) 


2 . , 


un) 


( 11 , 12 , an 
2 , = 4 , 1 , = , ... In = lux 
X = Y 


ஃ . f என்பது ஒன்றுக் கொன்று அமைப்பு மாற்றமாகும் ... ( 1 ) 
( ai , a , ... , an) என்பது Vn ( F ) ல் யாதானுமொரு வெக்டராக 


103 


அரூப் ....... ஓரினச்சார்புகளும் 


இருக்கட்டும் . ay , ,,, என்பவை F- ல் உள்ள எண்ணிகள் 
ஆதலால் , Z = d , x ; + & , x , + ... + & Xn என்ற உறுப்பு 
V- ல் இருக்கும் . மேலும் , f : ZEV- > ( a ) , & ,, ... , an ) E VR (F ) 
ஆகையால் f என்பது முழு அமைப்புமாற்றமாகும் 

( 2 ) 
X = x + 12 , + + an xn , Y = + + 
+ n என்பவை V டல் யாதானுமிரு உறுப்புகளெனின் 
f ( X + Y ) = f [ A1 + I4 ) x + ( 1 , + u .) x ; + ... + ( An + in ) xn ] 

( 1 + H 2 + 2 , ... an + ) 
( 1 , 1 ,, ... , An ) + ( 4 , us , 

4 , 

. ) 
f ( X ) + f ( Y ) 

.... 
Va E F , f ( a x ) = f [ ( a A ) x + ( a ) , ) x , + ... + ( a Ax ) xn ] 

= ( a 11 , a 19 , 
= a ( Aj , ,, An) = a f (x ) ........ ( 4 ) 


-- 


... ) 


( 1 ) - ( 4 )-லிருந்து , f என்ற அமைப்புமாற்றம் , V- லிருந்து ,, 
Vn ( F ) - ற்கு ஓர் ஓரினச்சார்பாகும் என்பது தெளிவு . 

ஃ , V = Vn ( F ) 


கிளைத்தேற்றம் . 1 : 
F என்ற 

களத்தின் மீதமைந்த வெளிப்படையல்லாத 
முடிவுள்ள பரிமாணம் கொண்ட இரு அரூபவெக்டர் வெளிகள் , 
ஓரினச்சார்பில் உள்ள 

வெளிகள் ஆவதற்குத் தேவையான , 
போதுமான விதி , அவ்விரு வெளிகளும் 

பரிமாணம் 
கொண்டவையாக இருக்கவேண்டும் என்பதாகும் . 


சம 


நிரூபணம் : 

V , W என்பவை F என்ற களத்தின் மீதமைந்த முடிவுள்ள 
பரிமாணம் கொண்ட வெளிப்படையல்லாத அரூபவெக்டர் 
வெளிகளாக இருக்கட்டும் . V_ W எனின் , d ( V ) = d ( W ) 
ஆகும் . [ தேற்றம் . 6.10 ] 

மறுதலையாக , d ( V ) = d ( W ) = n எனின் [ என்பது 
முடிவுள்ள பாசிட்டிவ் முழு எண் , n > 0 ] , V - V . ( F ) , W - Vn ( F ) 
ஆகும் . [ தேற்றம் . 6.11 ] 

V_ vn ( F ) , V. ( F ) - W [ ஓரினச்சார்பில் 
உள்ளது எனும் தொடர்பு சமச்சீர் தொடர்பாகும் . ] 


72 


Vs W 


104 


பல்கலைக்கழக நவ இயற்கணிதம் 


குறிப்பு 1 : 

கொடுத்த களத்தின் மீதமையும் , கொடுத்த 
( முடிவுள்ள ) பரிமாணம் கொண்ட அரூபவெக்டர் வெளி , 
ஓரினச்சார்பு வரை ( upto isomorphism ) ஒன்றே ஒன்று தான் 
உண்டு எனக்கூறலாம் . 


வெவ்வேறு 


குறிப்பு 2 : V டல் 

V- லிருந்து Vn ( F ) - ற்குப் 
அமைக்கலாம் . 


தளங்களை 

எடுத்துக் 
பல ஓரினச்சார்புகளை 


கொண்டு , 


கிளைத் தேற்றம் . 2 : 

ஒவ்வொரு முடிவுள்ள பரிமாணம் கொண்ட , வெளிப்படை 
யல்லாத அரூபவெக்டர் வெளியிலும் , அதிலுள்ள யாதானுமொரு 
தளத்தை , அதிலுள்ள மற்றொரு தளத்திற்கு எடுத்துச்செல்லும் 
தன் ஓரினச்சார்பு (automorphism ) ஒன்றுண்டு . 


நிரூபணம் : 
F என்ற 

களத்தின் மீதமைந்த வெளிப்படையல்லாத 
n- பரிமாணம் கொண்ட [ n என்பது முடிவுள்ள மிகை முழு எண் , 
n > 0 ] அரூபவெக்டர் வெளி V- ல் B , = { x , x ,, ....., xn } என்பது 
யாதானுமொரு தளமாகவும் , B , = { x ; , ,, ..... n } என்பது பல் 
மற்றொரு தளமாகவும் இருக்கட்டும் . 


V- ல் X என்பது எந்த ஓர் உறுப்பாகவும் இருக்கட்டும் . 
X = 1, x , + A , x2 + ... + Anxn [ li E F ] எனின் , 


f : X - X = 1 , x ; + , x , + ... --Anxn என்பது V- லிருந்து 
V_ க்கு , 

அமைப்புமாற்றமாகும் . ( mapping ) மேலும் , 
X = 1 , x + A , x , + + An Xr , = 4 x + 4 , x , + + nxn 
என்பவை V டல் யாதானுமிரு உறுப்புகளாக இருக்கட்டும் . 


ஓர் 


f ( X ) = f ( Y ) = 1 , x , + A , x , + ... + an xn 

++... + Anan 
= (A , -- u ) x / + ( a , -4 ) x , + ... + 

( an- un ) x » = 0 ] 
- 1- 1 = 0 , , - . = 0 , An - un = 0 
[ : B , என்ற கணம் 

தளமாகும் . ) 
= = 4 , A , = 4 , .... = In 

> X = Y 


V_ ல் ஒரு 


- ( 


என்பது , V- ன் , 
அரூப் ....... ஓரினச்சார்புகளும் 

105 
.. f என்பது ஒன்றுக்கொன்று அமைப்புமாற்றமாகும் ... ( 1 ) 

Z என்பது V- ல் யாதானுமொரு உறுப்பாக இருக்கட்டும் . 
B , என்ற கணம் -ல் ஒரு தளம் ஆதலால் , 

Z = a x + a , x , 
+ ex xn ஆகும் . [ aq , & ,, ... , & n EF ] 
: F > Z = aj x + cx , x , + + anxn EV , 
f : Z EV - > Z E V 

என்பது ஒரு முழு அமைப்பு மாற்றமாகும் ( 2 ) 
VX , YEV , & E F , [ X = 1 x + , x , + ... + anxn , 

Y = MiXitM , x , + ... + Mn Xn 

எனக்கொள்வோம் . 
f ( x + Y ) = f [ ( A1 + / 4 ) x , + (A2 + ) x , + ... + ( an + us ) xn ] 

(a + y ) x + 1 , + L ) x -- .... + ( n + un ) xm 
= 1 , x ; + 1 , x , + ...-- An xn + x ; - |-u , xd + ... 

+ பா 
= f ( X ) + f ( Y ) 

.... ( 3 ) 
f ( u x ) = f [ ( a ay ) x + (aal , ) x , + ... + ( u an ) xn ] 
(aa ) x + ( a ) -... + ( 

am) am 
= & [ A , x , + ax, + ... + imxm ] = a [ f ( x ) ] ...... ( 4 ) 
( 1 ) - ( 4 ) -லிருந்து , 1 என்ற அமைப்புமாற்றம் , V- லிருந்து 
அதற்கே ஓர் ஓரினச்சார்பாகும் என்பது தெளிவு . அதாவது , 

( 
ஆகும் . 


- 


மேலும் , X = 0 • x, + ... + 1 • x + ... -0.xn [ 1 < i < n ] 
ஆதலால் , f ( X ;) = 0.x ; + ... + 1 • x/+...+ 0.xn 


- 


ஆகையால் f என்ற தன் ஓரினச்சார்பு , V. ல் உள்ள தளம் 
B , ஐ , மற்றொரு தளமாகிய B , - விற்கு எடுத்துச்செல்கிறது . 


குறிப்பு : மேற்கூறிய தேற்றத்திலிருந்து ,, வெளிப்படை 
யல்லாத முடிவுள்ள பரிமாணம் கொண்ட ஓர் அரூபவெக்டர் 
வெளியில் எல்லாத் தளங்களும் சரி நிகரானவை ( all bases of an 
abstract vector space are eqiuvalent ) எனக் கூறலாம் . 


பூச்சிய 
பொறுத்தவையாகும். 
கொண்டாலும் 
106 

பல்கலைக்கழக நவ இயற்கணிதம் 
6.12 . கூற்றுத் தொகுதிகள் ( Coordinate Systems) 
F என்ற 

களத்தின் மீதமைந்த வெளிப்படையல்லாத 
n பரிமாணம் கொண்ட [ n. என்பது முடிவுள்ள மிகை முழு எண் , 
n > 0 ] அரூபவெக்டர் வெளி 

V- ல் B = { 84 , & ,, ... , 

con } என்ற 
வரிசையிட்ட தளத்தை ( ordered basis ) எடுத்துக்கொள்வோம் . 
[ B- ல் உள்ள உறுப்புகளின் வரிசைக்கும் முக்கியத்துவம் 
அளிக்கப்படுகிறது . ( அ - து ) B. ல் 

உள்ள உறுப்புகளின் 
வரிசையை மாற்றி அமைப்பதால் கிடைக்கும் தளம் B- யிலிருந்து 
வேறுபட்ட தளமாகும் ) 

V- ல் உள்ள எந்த உறுப்பு X ஐயும் , X = 1 ; x + 1 , x , + ... + 
din Xn [ ai EF] என எழுதலாம் . இதில் 14 , 1 ,, ... , An என்ற 
எண்ணிகள் தனித்தன்மை வாய்ந்தவையாகும் . மேலும் , 
தேற்றம் 7.11.ல் இருந்து , B என்ற தளத்தைக் கொண்டு , 
V-யிலிருந்து Vn ( F ) ற்கு ஓர் ஓரினச்சார்பை வரையறுக்கலாம் 
என்பதும் , அச்சார்பு , X என்ற உறுப்பை , Vr ( F ) - ல் உள்ள 
ஒரே ஒரு வரிசையிட்ட n- கூறு ( 41 , 1 ,, ..., An ) களுக்கு ( unique 
ordered n - tuple ) எடுத்துச் செல்லும் என்பதும் தெளிவு . 

V- ல் உள்ள யாதானுமொரு வரிசையிட்ட தளம் B யைக் 
கொண்டு , V- ல் உள்ள உறுப்பு X உடன் தொடர்பு படுத்தப்படும் 
( A ,, ,, ... , An ) என்ற ஒரே 

வரிசையிட்ட 

n- கூறில் 
உள்ள உறுப்புகள் (components) B- யைச் சார்ந்த X- ன் கூறுகள் 
( coordinates of X w . r. t . B ) 

அழைக்கப்படுகின்றன . 
a = ( a ,, ,, An ) என்ற Vx ( F ) ல் உள்ள 

வெக்டர் V- ல் 
உள்ள X என்ற உறுப்பை , V- ல் உள்ள வரிசையிட்ட தளம் 
B- யைச் சார்ந்து குறியீடு செய்கின்றது என்றும் கூறலாம் . 
இதனை & = R ( X , B ) என் 

R ( X , B ) என்று எழுதுவது வழக்கம் . 
பல் வெவ்வேறு வரிசையிட்ட 

தளங்களை 

எடுத்துக் 
கொண்டு , V- ல் உள்ள எந்த ஒரு பூச்சியமல்லாத உறுப்பையும் , 
V. ( F ) ல் 

உள்ள வெவ்வேறு - வெக்டர்களால் குறியீடு 
செய்யலாம் . ஆதலால் , V- ல் உள்ள பூச்சியமல்லாத உறுப்பின் 
கூறுகள் , நாம் எடுத்துக்கொள்ளும் வரிசையிட்ட தளத்தினைப் 

V. ல் உள்ள 
மட்டும் , அதில் எந்த வரிசையிட்ட தளத்தினை எடுத்துக் 

Vr ( F ) ல் உள்ள பூச்சிய 
வெக்டரால் மட்டுமே குறியீடு செய்யப்படுகின்றது . 

மாதிரி 1 : F என்ற களத்தின் மீதமைந்த வெளிப்படை 
யல்லாத , முடிவுள்ள பரிமாணங்கள் கொண்ட அரூபவெக்டர் 


என 


உறுப்பு 


107 


அரூப ......... ஓரினச்சார்புகளும் 


வெளி V , W 

ஆகியவற்றில் , f என்பது V. யிலிருந்து 
W- விற்கு , ஒரு முழு ஒருபடி நிலைமாற்றமாகுமெனின் ( onto linear 
transformation ) d ( W ) < d ( V ) என நிறுவுக . மேலும் f என்பது 
W-விலிருந்து , V- யினுக்கு ஒரு முழு ஒருபடி நிலைமாற்றமெனின் 
d ( V ) = d ( W ) ஆகும் எனவும் நிறுவுக . 


நிரூபணம் : 
d ( V ) == m, d ( W ) = 

= n எனக்கொள்வோம் . d ( W ) = n 
ஆதலால் , 

W_ வில் n உறுப்புகளைக் கொண்ட தளம் ஒன்று 
உண்டு . 

B = {y1 , y2 , ..... 

Yn } எனக்கொள்வோம் . 
f என்பது V. யிலிருந்து W- விற்கு ஒரு முழு ஒருபடி நிலைமாற்றம் 
ஆதலால் , F x , x ,, ... , xn EV , f ( X , ) = y !, f ( X ,) = y2 , ... , 
f ( Xx) = yn ஆகும் . 


அதனை 


11 , 12 , In E F , A , x +1, x2 + ... + an xn = 0 எனின் , 
f (A , x + a , x, + ... + an xn ) = f ( 0 ) = 0 
ஃ . A f ( X , ) + A , f ( X ) + ... + in f ( Xn) = 0 


. 


Ayya + a , y , + .... + an yn 


- 


0 


:: 


ஃ . A = 0 , A , = 0 , An = 0 > [ . B என்பது W- ல் 

ஒரு 
தளமாகும் . ) 
xn } என்ற கணம் 

V- ல் ஒருபடிச்சாரா 
நிலையிலுள்ளது . ஆனால் , d ( V ) = m ஆகும் . 

ஃ . n < m [ வரையறை 5.5 ] 


{ x , x2 , , 


( அ - து ) d ( W ) < d ( V ) 

f என்பது W- விலிருந்து V- யினுக்கு , ஒரு முழு ஒருபடி 
நிலைமாற்றமெனின் , மேற்கூறிய வழியைப் பின்பற்றி , d ( V ) < 
d ( W ) என நிறுவலாம் . ஃ d ( V ) = d ( W ) ஆகும் . 


மாதிரி 2 : F என்ற களத்தின் மீதமைந்த , வெளிப்படை 
யல்லாத , முடிவுள்ள பரிமாணங்கள் கொண்ட அரூபவெக்டர் 
வெளி V , W ஆகியவற்றில் , fi , f , என்பவை V- யிலிருந்து 
W- விற்குச் செல்லும் 

ஒருபடி நிலைமாற்றங்களாகும் . 
xx } என்பது V- ல் ஒரு தள மாகும் . f : ( X ) = f , ( X ;) 
[ i = 1 முதல் n முடிய ) எனின் f = f , என நிறுவுக . 


இரு , 


{ x , x2 , ... , 


-- 
- 


4 . 


ஆரூ 
108 

பல்கலைக்கழக நவ இயற்கணிதம் 
நிரூபணம் : 

X என்பது V டல் யாதானும் ஓர் உறுப்பாக இருக்கட்டும் . 
X = , x ; + , x , + ... + Anxn [ A , as, ... , InEF ] என எழுதலாம் . 

[ { x , x ,, ... , xn } என்ற கணம் V- ல் ஒருதளமாகும் . ) 
f1 ( X ) = f ] [ A , x ; + 1 , x , + ... + an xm ] 

Af , ( x ) + lif ( x . ) + + Inf ( xn ) 
= 1 f , { x ) + a , f 2 ( x , ) + + Inf ) (xn ) 

[ தரவின் படி f . ( X;) = f , ( X ; ) 1 < i < n ] 
= f , ( x + 7 , x, + + ) 

= f , ( X ) 
: . + XE V , f ( x ) = f ( x ) : f = f , 

மாதிரி 3 : V ( R ) - ல் [ R என்பது மெய்யெண் களத்தைக் 
குறிக்கும் ) , E ,, E ,, E ,, E , என்ற அலகு 

வெக்டர்களின் 
B = { ( 1 , 1 , 0 , 0 ) , ( 0 , 0 , 1 , 1 ) , ( 1 , 1 , 0 , 3 ) , ( 0 , 1 , 0 , 3 ) } 
என்ற தளத்தைச்சார்ந்த கூற்றுத்தொகுதிகள் யாவை ? 
நிரூபணம் : 

E , = ( 1 , 0 , 0 , 0 ) = ( 1 , 1 , 0 , 0 ) + A , ( 0 , 0 , 1 , 1 ) + 
A , ( 1 , 1 , 0 , 3 ) + A , ( 0 , 1,0 , 3 ) 

இதிலிருந்து As = 0 , 1 , = 0 , 1 , = 1 , a = -1 எனக்கிடைக்கும் . 

ஆகையால் , B- யைச் சார்ந்த E- ன் கூற்றுத்தொகுதி 
( A1 , 12 , 18 , 1 ) ( 0 , 0 , 1 , --1 ) . 
அதாவது ( 0 , 0 , 1 , -1 ) = R ( E ,, B ) ஆகும் . 
இதே போன்று ( 1,0 , -1 , 1 ) = R ( E ,, B ) , ( 1 , 1 , -1 , 0 ) 
R [ E ,, B ) , ( -1 , 0 , 1 , 0 ) = R [ E , B ] என்றும் நிரூபிக்கலாம் . 

மாதிரி 4 : மெய்யெண் குணகங்களைக் கொண்ட x எனும் 
மாறியில் 2 அல்லது அதற்குக் குறைவான படியைக் கொண்ட 
எல்லா பல்லுறுப்புக் கோவைகளையும் , பூச்சியத்திற்கு முற்றிலும் 

கோவையையும் கொண்ட P , ( R ) என்ற கணம் , 
வெளியை அமைக்கிறது என நிறுவுக . இவ்வெளியில் f1 ( x ) . 
f , ( x ) , f (x ) என்ற யாதானும் மூன்று இருபடிக்கோவைகள் 
ஒரு தளத்தை அமைப்பதற்குரிய நிபந்தனையைக் காண்க . 


- 


- 


சமமான 


. 


-- 


- 


என் 


தளமாகும் என எளிதாக நிறுவலாம் 
அரூப ......... ஓரினச்சார்புகளும் 

109 
மேலும் , { x2 + x , x2 - x , x +1 } என்பது P. ( R ) ல் ஒரு தளம் 
ஆனால் 2x2 73 + 3 என்ற P. ( R ) ல் உள்ள 

P , ( R ) ல் உள்ள உறுப்பைக் 
குறிக்கும் V : ( R ) ல் உள்ள வெக்டரைக் காணவும் . 
நிரூபணம் : 
P , ( R ) என்பது R- ன் மீது அரூபவெக்டர் 

வெளியை 
அமைக்கும் என்றும் , அதில் { 1 , x , x } என்ற மூன்று உறுப்புகளைக் 
கொண்ட கணம் ஒரு தளமாகும் என்றும் எளிதாக நிறுவலாம் . 
ஃ d [ P , ( R ) ] = 3 ஆகும் . 

f : ( x ) = a x + b , x + c ) , f , (x ) = a , x + b , x - + c ,, 
f , ( x ) = a , x + bx x + c , 

என்ற மூன்று இருபடிக்கோவைகளை எடுத்துக்கொள்வோம் . 
[ ai , bj, ck E R ] . 

11 , ,, 19 , E R ,If1 + f 2 + f = 0 எனின் , 
( Ay a + a , a , + as a ) x + (Ab + , b , + Ab ) x 

+ (A c + + } , c , + as ca ) = 0 
: , 

A , a + hia + asa, [ :: { 1 , x , x } என்ற கணம் 
1 , + , 

ஒரு தளமாகும் ) 
A cat daca+ do ca 0 

.......... ( 1 ) 
as an as 
b , b , 

A 
C CCS 
( அ - து ) | al a , as எனின் { fi , fr f } என்ற கணம் 
b , b , b . 
ஒருபடிச்சார நிலையிலுள்ளது 

எனக் 
cy ce cs | கிடைக்கிறது . இதில் மூன்று உறுப்புகள் 
உள்ள தாலும் d [ P , ( R ) ] = 3 ஆதலாலும் {ff , f } என்ற கணம் 
P , ( R ) - ல் ஒரு தளமாகும் . 
B = { x + x , x - x , x + 1 } என்ற 

2 - x , x + 1 } என்ற கணம் P. ( R ) - ல் ஒரு 


-- 


- 


8 


- 


be 


--- 


உ 


2 x - 7 x + 3 = } , ( x + x ) + 12 (x - x ) + 18 ( x + 1 ) எனின் 
A , = -4 , , = 6 , 1 = 3 ஆகும் . 
ஃ ( -4 , 6 , 3 ) 

V ( R ) - ல் உள்ள வெக்டர் 
x 

பல்லுறுப்புக்கோவை B- ஐச் சார்ந்து 
குறியீடு செய்கின்றது . 


என்ற 


- 


11d 


பல்கலைக்கழக நவ இயற்கணிதம் 


பயிற்சி 7 
1. V , W என்பவை F என்ற களத்தின் மீதமைந்த 
அரூபவெக்டர் வெளிகளாகும் . V- யிலிருந்து W- விற்குச் செல்லும் 
f என்ற அமைப்புமாற்றம் புனல்சார்பு ஆவதற்குத் [ ஒருபடி 
நிலைமாற்றம் ஆவதற்கு ) தேவையான , போதுமான விதி , 
V X , Y EV , A , L E F , f (Ax + Ly ) = a f ( x ) + u f ( y ) என்று 
இருக்கவேண்டும் என்பதாகும் என நிறுவுக . 


2. பின் வருவனவை V , { R ) லிருந்து அதற்கே அமையும் 
அமைப்பு மாற்றங்களாகும் ( mappings ) அவற்றில் எவை ஒருபடி 
நிலைமாற்றங்கள் என ஆராயவும் . 


( i ) f : ( x,, x ,, xg , x ) - > ( 2x ,, 3x,, -.xg , -x ) 
( ii ) f ,: ( x , x ,, xg , x ) - ( -x , x ,, --xg , x . ) 
( iii ) f3 : ( x ,, x ,, xg , x ) -- ( x ,, xg , x , x , ) 
( iv ) f : ( 34, x ,, xx , x ) - - ( 0 , 2x ,, 3xy, 4x ) 


எவை எவை 


3. மேற்கூறிய அமைப்புமாற்றங்களில் 
ஓரினச்சார்புகள் ஆகும் ? 


4. F என்ற களத்தின் மீதமைந்த முடிவுள்ள பரிமாணம் 
கொண்ட அரூபவெக்டர் வெளி V- ன் f -என்பது ஒரு தன் 
புனல் சார்பு ஆகும் ( endomorphism ) என்றால் பின்வருவனவை 
சரி நிகரானவை என நிறுவுக . 


( i) f என்பது V- ன் , ஒரு தன் ஓரினச்சார்பு . 

(ii) . f என்பது V- யிலிருந்து அதற்கே ஓர் ஒன்றுக்கொன்று 
அமைப்புமாற்றம் . 

( iii ) f என்பது V- யிலிருந்து அதற்கே ஒரு முழு அமைப்பு 
மாற்றம் . 


5. 6.1 எடுத்துக்காட்டு ( 1 ) -ல் உள்ள 

ஒருபடி நிலை 
மாற்றத்தின் கெர்னலைக் காண்க . இந் நிலைமாற்றம் ஒரு முழு 
நிலைமாற்றமா ? 


6. { ( 2 , -3 , 1 ) , ( 0 , 1 , 2 ) , ( 1 , 1 , -2 ) } என்ற கணம் 
V , ( R ) - ல் ஒரு தளத்தினை அமைக்கும் என நிறுவி . ( a , p , r ) என்ற 
V , ( R ) - ல் உள்ள வெக்டரின் இத்தளத்தைச்சார்ந்த கூறுகளைக் 
காண்க , 


111 


அரூப ......... ஓரினச்சார்புகளும் 


7. { ( 2i , 1 , 0 ) , ( 2 , -i , 1 ) , ( 0,1 + i , 1 - i ) } என்ற கணம் 
Vs ( C ) யில் ஒரு தளத்தினை அமைக்குமென நிறுவுக . ( 1 , 1 , 0 ) 
என்ற 

வெக்டரின் இத்தளத்தினைச் சார்ந்த கூறுகள் யாவை ? 


8. { ( r , 0 , 1 ) , ( 0 , 2 , 0 ) , ( 0 , 0 , 2 ) } என்ற கணம் 
V , ( R ) - ல் ஒரு தளத்தினை அமைக்குமா ? அவ்வாறு அமைந் 
தால் , ( 1 , 0 , 0 ) , ( 0 , 1 , 0 ) , ( 0 , 0 , 1 ) ஆகிய வெக்டர்களின் 
அத்தளத்தினைச் சார்ந்த கூறுகள் யாவை ? 


9. F என்ற களத்தின் மீதமைந்த முடிவுள்ள பரிமாணம் 
கொண்ட அரூபவெக்டர் வெளி பயின் ஒரு தன்புனல்சார்பு 
f என்பது பின் வரும் நிபந்தனையை 

நிறைவு செய்தால் , 
ஒரு தன் ஓரினச்சார்பாகும் 

நிரூபிக்க . 
நிபந்தனை : f ( X ) , f ( x . ) ....... f (Xn) என்பவை ஒருபடிச்சாரா 
நிலையில் இருக்குமாறு { x , x , ... , xn } - என்ற ஒருதளம் -V- ல் 


அது V டன் 


என 


உள்ளது . 


- 


10. மெய்யெண் களத்தின் 

மீதமைந்த எல்லா 2x2 
அணிகளையும் கொண்ட அரூபவெக்டர் வெளி M , ( R ) - ல் { ( 31 ) , 
( 83 ), ( 89 ) , ( 18 } } என்ற கணம் ஒரு தளமாகும் என நிறுவுக . 

c d 
என்ற அணியின் இத்தளத்தைச் சார்ந்த கூறுகள் யாவை ? 


( 


a 


) 


7. ஒருபடிச் சார்புகளும் 

துணை வெளிகளும் 
[ Linear Functions and Dual Spaces ] 


7.1 . வரையறை ஒருபடிச்சார்பு : ( Linear Function ) 

V என்பது F என்ற களத்தின் மீதமைந்த அரூபவெக்டர் 
வெளியாக இருக்கட்டும் . V- யிலிருந்து F- ற்குச் செல்லும் ஒரு 
அமைப்புமாற்றம் ( mapping from V to F ) f என்பது பின் வரும் 
நிபந்தனைகளை நிறைவு செய்தால் அது 

V- ன் மீது ஓர் , 
ஒருபடிச்சார்பு ( linear function on the abstract vector space V ) 
என வரையறுக்கப்படுகிறது . 


( i ) + x , y EV , f : ( x +y ) EV - > f ( x ) + f ( y ) E F 
( ii) * XEV , 1.EF, f :( x ) EVRn f (x ) E F 


குறிப்பு : F என்ற களத்தை F- ன் மீதமைந்த அரூபவெக்டர் 
வெளியாகக் கருதலாம் என்று முன்னரே அறிந்திருக்கிறோம் . 
( 1.3 எ - கா 2. ) ஆகையால் , F- ன் மீது அமைந்த அரூபவெக்டர் 
வெளி V.யின் 

வரையறுக்கப்பட்ட ஒருபடிச்சார்பு 
அரூபவெக்டர் வெளி யிலிருந்து அரூபவெக்டர் வெளி 
F- ற்கு , ஓர் , ஒருபடி நிலைமாற்ற ( linear transformation ) மாகும் . 
ஆகையால் , ஒருபடிச்சார்பின் வரையறையைப் பின் வருமாறும் 
கூறலாம் . 


F என்ற களத்தின் மீதமைந்த அரூபவெக்டர் வெளி 
V-யிலிருந்து , அரூபவெக்டர் வெளி F- ற்கு அமையும் புனல் 
சார்பே ( ஒருபடி நிலைமாற்றமே ) V- ன் மீதமையும் ஒருபடிச்சார்பு 
( linear function ) என வரையறுக்கப்படுகிறது . 


எடுத்துக்காட்டுகள் : 

1. F- ல் , 11 , 12, ... , an என்ற யாதானும் -எண்ணிகளை 
எடுத்துக்கொள்வோம் . 


-V- ன் மீது 
ஒருபடிச் . துணை வெளிகளும் 

113 
f : ( x , x ,, ... , xn ) EVn (F ) - > /\ -N1 + l, x , + ... + inx E F 
என்ற V. ( F ) - லிருந்து F- ற்கு அமைப்புமாற்றம் , V. ( F ) - ன் 
மீதமைந்த ஓருபடிச்சார்பு ( linear function ) ஆகும் . குறிப்பாக , 
f : ( x , x ,, ..., xn ) E V. ( F ) -- > N E F என்பது V. ( F ) ன் 
மீதமைந்த ஓருபடிச்சார்பாகும் . 

2. P. ( R ) என்ற அரூபவெக்டர் வெளியில் [ 1.3 . எ - கா . 6 ] 
f : h ( x ) E P. ( R ) - > 11 h (xy ) + i h ( xy) + ..... + An h (xn ) ER 
[ 11 , ,, ..., In , என்பவையும் , x1 , Xy . ... an என்பவையும் R- ல் 
உள்ள யாதானும் 20 எண்ணிகளாகும் ) என்ற P. ( R ) லிருந்து 
R- ற்கு அமையும் அமைப்புமாற்றம் , P. ( R ) - ன் மீது அமையும் 
ஓர் ஒருபடிச்சார்பாகும் . குறிப்பாக , f ; h ( x ) E Pn ( R ) --- > h ( 0 ) 
என்ற அமைப்புமாற்றம் , P. ( R) - ன் மீது ஓர் , ஒருபடிச் 
சார்பாகும் . 

3. R [ x ] எனும் அரூபவெக்டர் வெளியில் [ 1.3 . எ - கா . 5.1 
f : h ( x ) ER [ x ] [ h ( x) dx = R என்பது 

-h ( x ) dx ER என்பது R [ x ] ன் மீது 
அமையும் ஓர் , ஒருபடிச்சார்பாகும் . 
ஓர் அரூபவெக்டர் வெளியின் துணை வெளி (Dual space of an 
abstract vector space ) 
7,2 . 

F என்ற களத்தின் மீதமைந்த அரூபவெக்டர் வெளி V. ன் 
மீதமையும் எல்லா ஒருபடிச்சார்புகளையும் கொண்ட கணமும் , 
V- யிலிருந்து F- ற்கு அமையும் எல்லா ஒருபடி நிலைமாற்றங்களையும் 
சார்புகளையும் கொண்ட கணம் F- ன் மீது ஓர் அரூபவெக்டர் 
வெளியை அமைக்கும் . ( தேற்றம் 6.7 ] இவ்வெளியே V டன் துணை 
வெளி ( Dual space of V ) என வரையறுக்கப்படுகிறது . இதனை V. * 
என்று குறிப்பது வழக்கம் . 


வரையறை 


துணைத்தளங்கள் : [ Dual bases ] 


7.3. தேற்றம் : 

F என்ற களத்தின் மீதமைந்த வெளிப்படையல்லாத 
n-பரிமாணம் கொண்ட [ n என்பது முடிவுள்ள பாசிட்டிவ் முழு 


8 


ஆகையால் 


--- 


. 


எண் n > 0 ] அரூபவெக்டர் வெளி படல் 

புகளை 

E F என்ற 
114 

பல்கலைக்கழக நவ இயற்கணிதம் 

B { x ,, x,, ... , xn } 
என்பது 

யாதானுமொரு தளமாக இருக்கட்டும் . 1 ,,,, ... in 
என்பவை F- ல் யாதானும் n . எண்ணிகளாக இருக்கட்டும் . X1 , 3 , 
என்ற F- ல் உள்ள எண்ணிகளுக்கு எடுத்துச்செல்லும் V டன் 
மீதமைந்த ஒருபடிச்சார்பு ஒன்றே ஒன்றுதான் உண்டு . 
நிருபணம் : 
x என்பது V- ல் யாதானுமொரு உறுப்பாக இருக்கட்டும் . 

ay 31 +0 , x , + ... + an x என எழுதலாம் . 
[ay , a , 

..., & n என்பவை F- ல் உள்ள தனித்தன்மை 
வாய்ந்த எண்ணிகள் 
f : xEV → E F 
லிருந்து மடற்கு அமையும் அமைப்புமாற்றத்தை எடுத்துக் 
கொள்ளவும் 

. ( 1 ) 
இது V- ன் மீது ஓர் ஒருபடிச் சார்பாகும் என எளிதாக 
நிறுவலாம் . மேலும் , f : X - 1 = (1 < i < n) ஆகும் . 

. 
an 
11 , , .... 1 என்ற எண்ணிகளுக்கு எடுத்துச்செல்லும் V டன் 
மீதமைந்த ஒருபடிச்சார்பு ஒன்றுண்டு. 


x 


- 


* 1 


, 


x , x,, ... , xn என்ற உறுப்புகளை முறையே ,,, .... . என்ற 
எண்ணிகளுக்கு எடுத்துச்செல்லும் - என்ற மற்றொரு [ V டன் 
மீதமைந்த ) ஒருபடிச் சார்பு இருப்பதாகக் கொள்வோம் . 
> ; xt EV - > E F [ 1 < i- < n . 

( 2 ) 


என்பது V- ல் யாதானுமொரு 


x = a x + , x , + .. + xt Xn 
உறுப்பாக இருந்தால் , 


இருந்தால் , +2 


0 


) ( x ) = * ( a , x : + 0 , x, + ... + an xm ) 

( x ) + y ) ( x ) +++ an g (xn) 
[ - என்பது ஒருபடிச் சார்பாகும் ] 
ay 1, + a , A, + ... + anam [ ( 2 )-லிருந்து ) 
= f ( x ) [ ( 1 )-லிருந்து ) 

( ) f ( x ) 

ff 


ஒருபடிச் 


ணை வெளிகளும் 


115 


என்ற 


உள்ள 


. X1 , X , ....... xn 

V டல் 

உறுப்புகளை 
முறையே ,,, ...... 1 என்றால் F- ல் உள்ள எண்ணிகளுக்கு 
எடுத்துச்செல்லும் Vடன் மீதமைந்த ஒருபடிச்சார்பு ஒன்றே 
ஒன்று தான் உண்டு . அதுவே ( 1 ) ல் வரையறுக்கப்பட்ட 
ஒருபடிச்சார்பாகும் . 


- 


7.4 . F என்ற களத்தின் மீதமைந்த வெளிப்படையல்லாத 
1 பரிமாணம் கொண்ட [ n என்பது முடிவுள்ள மிகை முழு எண் 
n > 0 ] அரூபவெக்டர் வெளி V- ல் B = {x , x,, ....., xn } என்பது 
யாதானுமொரு தளமாக இருந்தால் , 
fj ( x i) = 8ij [ i = j எனின் 81 1 

i + j எனின் 8ij = 0 ] 

[ i , j என்பவை 1 முதல் n . முடிய ) 
என்ற முறையில் அமைக்கப்பட்ட f , f,, .... , fx என்ற ஒருபடிச் 
சார்புகளைக் கொண்ட கணம் V * ல் ஒரு தளமாகும் . 


நிரூபணம் : 
{ x , x ,, ... , xx } என்ற கணம் 

V_ ல் ஒரு தளமாதலால் , 
f ; (x ) = 0 , f ( x ) = 0 , ...... f ) ( x ) = 0 என்றமைந்த ஒருபடிச் 
சார்பு f ) என்பது , V * - ல் தனித்தன்மை வாய்ந்தது . [ 1 < j < n] 
மேலும் , X = & ; x : + ay x , + ... + en xn என்பது V- ல் எந்த ஓர் 
உறுப்பாகவும் இருந்தால் f ) ( x ) = aj என்ற முறையில் f / 
அமைகிறது . [ 1 < j < n ] ( தேற்றம் 7.3 ] 

.... ( 1 ) 


{ f , f ,, .... , f . } என்ற V * - ல் உள்ள உள்ளடங்கு கணத்தை 
எடுத்துக்கொள்வோம் . 


1 ,, ,, ... , An E F , A fi + fa + ... + inf . = 0 எனின் , 

[ 0 என்பது V * உள்ள பூச்சிய உறுப்பைக் குறிக்கும் ) 


+ x EV , (A f + h , f , + ...- Infn ) (x ) = 0 ( x ) 

= 0 ஆகும் [OEF ] 
x = x ; என எடுத்துக்கொண்டால் ( 1 < i < n ) 
( A , f +1 , f,+ ... + ax fr)(x ) = 0 

A f (x ) + i , f , ( x ;) + .... + Aifi ( x ) + ... + ahf x (x ) = 0 
. 0 + ..... + 1; 1 + ... + 0 = 0 [ f ) (x ) = 8ij ] 


---- 


116 


பல்கலைக்கழக நவ இயற்கணிதம் 


A = 0 [ 1 < i < n ] 


A fi + , f 2 + ... + In fx = 0 = = 0 , 1, .= 0 , 

A = 0 
{ fa , f ,, .... , fr } என்ற கணம் V * ல் ஒருபடிச்சாரா 
நிலையிலுள்ள தாகும் 

( 2 ) 


1 


21 


f என்பது V * _ ல் யாதானும் ஓர் உறுப்பாக இருக்கட்டும் . 
f : x ; EV - c [ ctE F ] எனக்கொள்வோம் . 

X = al , x + a , x , + ..... + an on என்ற V. ல் எந்த 
உறுப்பையும் எடுத்துக்கொண்டால் , 
f ( x ) 
= c f (x ) + c, f ( x ) + ...- cn fr ( x ) 

[ ( 1 ) லிருந்து f (x ) = & j ] 
( cs f + cf , + ... + cn fi ) ( x ) 
+ x = V , f (x) = (e fi + c , f + ... + ch fr ) (x ) 
f = ci fi + c , f , + .... -- cn fr 
{ fi , f , ... , fr } என்ற 

கணம் 

V * ன் உருவாக்கிக் 
கணமாகும் 

........ ( 3 ) 


- 
பட்ச 


( 2 ) , ( 3 ) ஆகியவற்றிலிருந்து , { f , fs , ..., fn } என்ற கணம் 
V * ல் ஒரு தளமாகும் . 


கிளைத்தேற்றம் : 

முடிவுள்ள பரிமாணம் கொண்ட ஒர் . அரூபவெக்டர் வெளி 
V- ன் துணை வெளியும் ( dual space ) அதே பரிமாணம் கொண்டது . 


நிரூபணம் : 
d ( V ) - 

எனக்கொள்வோம் [ n என்பது முடிவுள்ள 
பாசிட்டிவ் முழு எண் n > 0 ] 

தேற்றம் 7.4 - லிருந்து , V * - ல் 7 உறுப்புகளைக் கொண்ட 
தளம் ஒன்றுண்டு எனக்கிடைக்கிறது. d (V * ) = n ஆகும் . 

. d ( V ) = d ( v * ) 


7.5 . வரையறை : துணைத்தளம் (Dual bases ) 
F என்ற களத்தின் மீதமைந்த 

வெளிப்படையல்லாத 
முடிவுள்ள பரிமாணம் கொண்ட அரூபவெக்டர் வெளி V- ல் உள்ள 


என்ற 


* 

= 0 
ஒருபடிச்....... துணை வெளிகளும் 

117 
ஒவ்வொரு தளம் B.யினுக்கும் , துணைவெளி V * ல் ஒரே ஒரு 
தளமுண்டு . [ தேற்றம் . 7.4 ] இத்தளம் B. யின் துணைத்தளம் 
[ dual bases of B ] என வரையறுக்கப்படுகிறது . 
7.6 . தேற்றம் : 

F என்ற களத்தின் மீதமைந்த 1 பரிமாணம் கொண்ட 
[n என்பது முடிவுள்ள மிகை முழு எண் , n > 0 ] அரூபவெக்டர் 
வெளி V- ல் ஒவ்வொரு பூச்சியமல்லாத உறுப்பு x- ற்கும் , f ( x) = 0 
முறையில் அமைந்த , V. ன் 

ஒருபடிச்சார்பு 
f , ஒன்றாவது உண்டு . 
நிரூபணம் : 

B = { x , x ,; .... , xx } என்பது V- ல் யாதானுமொரு தளமாகவும் , 
{ fi , f ,, ... , f } என்பது B- ன் துணைத்தளமாகவும் இருக்கட்டும் . 
X = a x + cx , x , + ... + & n xn 

V. ல் எந்த 

ஓர் 
உறுப்பாகவும் இருந்தால் , ( aj E F ) 
f ) ( x ) == aj ஆகும் [ தேற்றம் 7.4 , ( 1 ) ] 

......... (1 ) 
+ fEV * , f ( x ) | 0 எனின் f ) ( x ) == 0 ஆகும் [ 1 < j < n ] 

{ . fjEY* } 
. aj = 0 ( 1 < j < n ) [ (1 ) லிருந்து ) 
. f (x 

0 
x + () எனின் f ( x ) +0 என்றமைந்த ஒருபடிச்சார்பு 
ஒன்றாவது V * - ல் இருக்கும் . 


என்பது 


படி 





கிளைத்தேற்றம் : 
என்பவை 

V. ல் 

யாதானுமிரு, வேறுபட்ட 
உறுப்புகளெனின் [ ( அ - து ) x #y ] f ( x ) = f ( y ) என்றமைந்த 
ஒருபடிச்சார்பு f , ஒன்றாவது V * ல் உண்டு . 


நிரூபணம் : 

x + y என்பது தரவு . ஃ . x - y +0 ஆகும் . X- ) என்ற 
பூச்சியமல்லாத V டல் 

உறுப்பிற்கு , f ( x - y ) + 0 
என்றமைந்த ஒருபடிச்சார்பு f ஒன்றாவது V * ல் உண்டு . 

[ தேற்றம் . 8-6 ] 


உள் 


ள 


- 


செயலின்படி ) 

பெம் 
118 

பல்கலைக்கழக நவ இயற்கணிதம் 
( அ - து ) F f EV* , f ( x - y) +0 
. f ( x ) - f . ( y ) + 0 [ f என்பது V டன் மீது ஒருபடிச் 

சார்பாகும்) 
. f ( x ) + f ( y ) 
பூச்சியமாக்கிகள் ( Annihilators ) 
7.7 . வரையறை : 

F என்ற களத்தின் மீதமைந்த அரூபவெக்டர் வெளி V- ல், 
S என்பது யாதானுமொரு உள்ள டங்கு கணமாக ( Subset of V ) 
இருந்தால் , S ° = { f EV * / f ( x ) 0 , + xES } என்ற V * ன் 
உள்ளடங்கு 

கணம் S என்ற 

கணத்தின் பூச்சியமாக்கி 
( Annihilator of the subset S ) என வரையறுக்கப்படுகிறது . 
7-8 . தேற்றம் : 

F என்ற களத்தின் மீதமைந்த அரூபவெக்டர் வெளி 
V- ல் S என்பது யாதானுமொரு உள்ளடங்கு கணமாயின் S 
என்ற S. ன் பூச்சியமாக்கி V * - ல் ஓர் உள்ளடங்கு வெளியாகும் . 
நிரூபணம் : 
S = { fEV * / f ( x ) = 0 , V XES } 

ற 

S டன் 
பூச்சியமாக்கியை எடுத்துக்கொள்வோம் . 
fi , f , E S ° எனின் , fi , f , EV* ஆகும் . 
VXES , ( f + f , ) ( x ) = f (x ) + f , ( c) 
V * ல் 

வரையறுக்கப்பட்ட கூட்டல் எனும் 
0 + 0 = 0 
ஃ f + f , ES ° 

........ ( 1 ) 
V XES , A E F , ( a f , ) (x ) = * [ 11 ( x ) ] 

[ ஃ V * - ல் வரையறுக்கப்பட்ட எண்ணியால் 
= 1-0 = 0 
A f ES ° 

........ ( 2 ) 
( 1 ) , ( 2 ) ஆகியவற்றிலிருந்து --S ° என்பது 

V * - ல் ஓர் 
உள்ளடங்கு வெளியாகும் என்பது தெளிவு . 


என் 


- 





பதல் / 
( தேற்றம் . 7-8] { fm + 1 , f m + 2 , .. , 1 } இ 

119 
ஒருபடிச் ....... துணை வெளிகளும் 
7.9 . தேற்றம் : 
F என்ற 

களத்தின் மீதமைந்த வெளிப்படையல்லாத 
n- பரிமாணம் கொண்ட ( n என்பது முடிவுள்ள மிகை முழு எண் 
n > 0 ) அரூபவெக்டர் வெளி V- ல் S என்பது m- பரிமாணமுள்ள 
உள்ள டங்கு வெளியாகுமெனின் S° என்ற S- ன் பூச்சியமாக்கி , 
V * - ல் n - m பரிமாணம் கொண்ட ஓர் உள்ளடங்கு வெளியாகும் . 
நிரூபணம் : 

d ( S ) = m ஆதலால் , S- ல் B , = { x } , x,, ... , xn } என்ற தளம் 
ஒன்றுண்டு . [ தேற்றம் ( 5.8 . ii ) ] 

இத்தளம் V- ல் ஒருபடிச்சாரா நிலையிலுள்ள கணமாதலால் , 
இத்தளத்தை V. ல் 

தளமாக விரிவு படுத்தலாம் . 
( தேற்றம் 5-13 ] 

இதனை B , = { x1 , x ) , ... , xm , xm + 1 , ... , xn } எனக்கொள்வோம் . 
B ..- ன் துணைத்தளத்தை ( dual bases ) { fl , f2,... , fm, fm + 1 , ...,fn} 
எனக்கொள்வோம் . 
ஃ f ( x ;) = 8ij [ i = j எனின் 8ij = 1 , i + j எனின் 8ij 0 . 
i , j - 

......... ( 1 ) 
{ fm + 1 , f m +2 , ... , f n} என்ற கணத்தால் உருவாக்கப்பட்ட , 
V * - ன் உள்ளடங்கு வெளியை T- எனக்குறிப்போம் . இக்கணம் 
ஒருபடிச்சாரா நிலையிலுள்ள தால் d ( T ) = n - m ஆகும் ..... ( 2 ) 

X என்பது S- ல் யாதானுமொரு உறுப்பாக இருக்கட்டும் . 
, X = aj x ; + & , x , + ... + am xm [ ay , ag, ... , & m EF ] 
m + 1 < j < n எனின் fj ( x ) = a f ] (x ) + & , fj ( x .) + 

+ & m f ] ( am ) 

= 0 [ ( 1 ) லிருந்து ] 
+ XES, fj ( x ) = 0 [ m + 1 < j < n ]] 
fm + 1 , fm + 2 , ... , fn என்ற உறுப்புகள் S- ல் உள்ளன . 
S ° என்பது V * - ல் ஓர் உள்ளடங்கு வெளியாதலாலும் , 

என்ற கணம் T. யை 
உருவாக்குவதாலும் , TC S ° ஆகும் 

........( 3 ) 


3 


எழுதலாம் B என்பது 
120 

பல்கலைக்கழக நவ இயற்கணிதம் 
என்பது பிடல் யாதானுமொரு 

யாதானுமொரு உறுப்பாக இருக்கட்டும் . 
. f E V * 
. f = 11f1 -- a , f , + + am fm + am + 1 fm + 1 + ... 

+ Infm , [ A ,,, ..... , anE F ]] 
[ ( f ,, .... fn) என்ற கணம் V * ல் ஒரு தளமாகும் ] 
1 << m எனின் 
f ( x ) = 1 , f , ( x ) + A , f 2 ( x ;) + ... + lif ( x ;) + ... + Amf m ( x ;) 

+ + in fn ( xi) 
= 1 ; [ 1 < i < m ] { ( 1 ) லிருந்து } 
= 0 [ • f ES° ] 

A = 0 [ 1 < i < m ] ஃ f = Im + 1 fm + 1 + ... + Infra 
. fET S ° C T ஆகும் 

........ ( 4 ) 
( 3 ) , ( 4 ) ஆகியவற்றிலிருந்து S ? = T ஆகும் . 
d ( T ) = n -- m ஆதலால் , [ ( 2 ) லிருந்து ] d ( S ° ) = 

m S n - m ஆகும் . 
ஆகையால் , S- ன் பூச்சியமாக்கி , / * ல் n - m பரிமாணம் கொண்ட 
ஓர் உள்ளடங்கு வெளியாகும் . 

மாதிரி 1 : Vs ( R ) ல் B = { ( 1 , 1 , 0 ) , ( 1,0 , 1 ) , ( 0 , 1 , 1 ) } 
என்பது ஒரு தளமாகும் . B. யின் துணைத்தளம் { fi , f , fs } 
எனின் fif,, fs ஆகியவற்றை நிர்ணயிக்கவும் . Y = ( 2 , 3 , 1 ) 
எனின் f | ( y ) , f = (y ), f3 ( y ) ஆகியவற்றைக் கணக்கிடுக . 
நிரூபணம் : 

{ f ,, f ,, f3 } என்பது B- யின் துணைத்தளமாதலால் , 
f : (1,1,0 ) – 1 E R , f : ( 1,0,1 ) – 0 E R , f 1 : (0,1,1 )-0 E R 
f ,: ( 1,1,0 ) -- 0 f ,: ( 1,0,1 ) – 1 f , ( 0,1,1 ) -0 
f : (1,1,0 ) +0 f3 : (1,0,1 ) 0 fs : ( 0,1,1 ) - + 1 

X = ( x ,, x ,, xg ) என்பது V , ( R ) ல் எந்த ஓர் உறுப்பாகவும் 
இருந்தால் , X = a , (1,1,0) + & , (1,0,1) + & 3 ( 0,1,1 ) என 


a ) = 3 (x + x , - xs ), a , = 1 ( x --x , + x3 ) , 

& g = ) ( x., + x3 – x, ) ஆகும் . 


121 


- 


ஒருபடிச் ...........துணை வெளிகளு 

ம் 
. f : X EV : ( R ) > } ( x + x , - xs ) E - R 

f , X EV ( R ) ( x X , + 3 ) E R 

fs : X EV: ( R ) -- > 1 ( x , + x ; -- x1 ) E R 
Y = ( 2,3,1 ) எனின் , f : Y -- > 1 ( 2 + 3-1 ) = 2 ER 
f , : Y -1 ( 2-3 + 1 ) = 0ER, f : Y - 71 ( 3 + 1-2) = 1 ER. 


மாதிரி 2 : V. ( R ) - ல் B = { ( 1 , 1 , 0 , 0 ) , ( 0 , 1 , 0 , 1 ) } 
என்ற கணத்தால் உருவாக்கப்படும் உள்ள டங்கு வெளி S- ன் 
பூச்சியமாக்கியைக் காண்க . ( annihilator of S ] . 


நிரூபணம் : 


B என்பது ஒருபடிச்சாரா நிலையிலுள்ள தால் , இக்கணம் 
S. ல் ஒரு தளமாகும் . 

V : ( R ) - ல் ஒரு தளமாக 
விரிவுப்படுத்தலாம் . 


இதனை 


B = { ( 1 , 1 , 0 , 0 ) , ( 0 , 1 , 0 , 1 ) , ( 1 , 0 , 1 , 0 ) , ( 0,1,0,0 ) } 
என்பது அவ்வாறு விரிவு படுத்தப்பட்ட , V. ( R ) - ல் உள்ள 
தளமாகும் . 


துணை 


வெளியை { f1 , fz, f3 , f , } 


B , என்ற தளத்தின் 
எனக்கொள்வோம் . 


X = { xx , x ,, xg , x } என்பது V , ( R ) - ல் எந்த ஒரு வெக்டராகவும் 
இருக்கட்டும் . 

( 1 , 1 , 0 , 0 ) + a , ( 0,1,0 , 1 ) + 
as ( 1,0 , 1 , 0 ) + & ; (0,1,0 , 0 ) என எழுதலாம் . இதிலிருந்து , 


X 


- 


0 


-- 


x1 - Xs , a = Xa , as = X3 , a = X , --X .- X4 + xz 
+ X = ( xy , x ,, X3 , X ) EV ( R ) , 
f : X -- > x - xx E R , f , : X - 7x, ER, 

fs : X -- > x , E R , f : X -- > x, -- x --x1 + xg E R. 
{ fs , f } என்ற கணத்தால் உருவாக்கப்பட்ட / * , ( R ) - ன் 
உள்ளடங்கு வெளியே S- ன் பூச்சியமாக்கியாகும் . 


பயிற்சி 8 
1. V ( R ) - ல் B = { ( 1,0 , 0 , 0 ) , ( 0 , 2,0 , 3 ) , ( 0,0 , 4,0 ) 
(( 0,0,0 ,-1 ) } என்ற தளத்தின் துணைத்தளம் { f1, fa , f3f } 
எனின் , 

f , f ,, fs , f ஆகியவற்றை நிர்ணயிக்கவும் . 
Y = ( 2 , -3 , 4 , 0 ) , Z = ( 1,0 , -1,-1 ) எனின் f1 ( Y ) , f1 ( Z ) , 


122 

பல்கலைக்கழக நவ இயற்கணிதம் 
f , ( Y ), f , ( Z ) , f : ( Y ) , 19 ( Z ), f ( Y ); f ( Z ) ஆகியவற்றைக் 
கணக்கிடுக . 


2. V. ( R ) - ல் B = { ( 0,1, -1,0 ) , ( 1,0 , 3 , 0 ) } என்ற 
கணத்தால் உருவாக்கப்படும் உள்ளடங்கு வெளி S- ன் 
பூச்சியமாக்கியைக் காண்க . 


சில 


3. V , ( R ) - ன் மீதமையும் ஒருபடிச்சார்புகளுக்குச் 
எடுத்துக்காட்டுகள் தருக . 


* 


4. F என்ற களத்தின் மீதமைந்த ஓர் அரூபவெக்டர் 
வெளி V- ல் , S , T என்பவை உள்ளடங்கு ககணங்களாகும் . 
SCT = T ° C S ° என நிறுவுக . 


5. V , ( R ) - ல் X = ( x ,, x,, xs ) என்பது எந்த ஒரு வெக்டரையும் 
குறித்தால் , f : X = ( x , x ,, x , ) -- > x , + x , + x , E R என்பது 
Vs ( R ) - ன் மீதமைந்த ஒருபடிச்சார்பு என நிறுவுக . 


6. V , ( R ) - ல் X = (x , x ,, xs ) என்பது எந்த ஒரு வெக்டராக 
இருந்தாலும் , பின்வருவனவை V : ( R ) - ன் மீது 

ஒருபடிச் 
சார்புகளா என ஆராயவும் . 

( i ) f : X = ( x , xy , xs ) - x1 - X ., 
( ii ) f : X = ( x , x , xs ) - > x1 - 1 
(iii) f : X = ( x , x,, xg ) x , -3x, + 4 x3 
( iv ) f : X = ( x ,, x , xs ) > x . 


f 


7. F என்ற களத்தின் மீதமைந்த அரூபவெக்டர் வெளி 
V டன் மீதமைந்த 

ஒருபடிச்சார்புகள் f . , f , ஆகும் . 
V XE V , f , ( X ) = 0 = f ( X ) = 0 எனின் f = & f , [ a E F ] 
என நிறுவுக . 


8. உள்ளடங்கு வெளிகளின் 

மேலும் சில பண்புகள் 
(Further Properties of Subspaces ) 


F என்ற களத்தின் மீதமைந்த அரூபவெக்டர் வெளியில் , 
M என்ற வெறுமையற்ற உள்ளடங்கு கணம் , உள்ள டங்கு 
வெளியாவதற்குத் தேவையான , போதுமான விதி , அக்கணம் 
V- ல் வரையறுக்கப்பட்டக் கூட்டலின் கீழும் , F_ ல் உள்ள 
எண்ணிகளின் பெருக்குதலுக்கும் அடைப்புள்ள தாயிருக்க 
வேண்டும் என்பதாகும் , என 

ஏற்கனவே 

அறிந்துள்ளோம் . 
இப்பகுதியில் உள்ளடங்கு வெளிகளுக்கிடையே வரையறுக்கப் 
படும் 

சில செயல்களைப் ( operations ) பற்றியும் , அவற்றின் 
பண்புகளைப் பற்றியும் விரிவாகக் காண்போம் : 


* 8.1 . 


உள்ளடங்கு வெளிகளின் வெட்டுகள் ([ ntersection of 

Subspaces ) 
A , B என்பன F என்ற களத்தின் மீதமைந்த அரூபவெக்டர் 
வெளி -ல் உள்ளடங்கு வெளிகளாகும் . A , B க்களுக்குப் 
பொதுவான [ ( அ - து ) இரு கணங்களிலும் உள்ள உறுப்புகளைக் 
கொண்ட கணம் AAB ( ( அ - து ) A , B- க்களின் வெட்டு ] என 
வரையறுக்கப்படுகிறது . 


கணமாக 


ALB = { x | x E A , X E B } ஆகும் . A BCA, ANBCB 
என்பது வெளிப்படை , இவ்வரையறையை பல உள்ளடங் 
வெளிகளுக்கும் விரிவுபடுத்தலாம் . { M1 , M ,, ... } என்பது பல 
உள்ளடங்கு வெளிகளைக் கொண்ட வெறுமையற்ற 
இருக்கட்டும் . க்கணத்திலுள்ள எல்லா உள்ளடங்கு 
வெளிகளுக்கும் பொதுவான உறுப்புகளைக் கொண்டமைந்த 
கணத்தை ( Mr , எனக் குறிக்கின்றோம் . - M , CM , என்பது 
தெளிவு . 


குறிப்பு : பூச்சிய உறுப்பு எல்லா உள்ளடங்கு வெளிகளிலும் 
இருக்குமாதலால் AAB # ) என்பது தெளிவு . 


124 


பல்கலைக்கழக நவ இயற்கணிதம் 


88.2 . தேற்றம் : 

F என்ற களத்தின் மீதமைந்த அரூபவெக்டர் வெளி V. ல் 
A , B என்பன இரு உள்ளடங்கு வெளியாக இருந்தால் , ADB யும் , 
V- ல் ஓர் உள்ளடங்கு வெளியாகும் . மேலும் A- யிலும் B- யிலும் 
உள்ளடங்கு 

இருக்கும் V டன் உள்ளடங்கு 
வெளிகளில் மிகப் பெரியது AAB ஆகும் . 


கணங்களாக 


நிரூபணம் : 
என்பன புடன் உள்ள டங்கு 

வெளிகளாதலால் , 
இரண்டிலும் , ADB- யிலும் V- ன் பூச்சிய உறுப்பு இருக்கும் . 

ANB + . 


A , B 


A , B க்களில் ) மட்டும் பொதுவாக இருந்தால் A B = { 0 } 
ஆதலால் , இது V- ன் வெளிப்படை உள்ளடங்கு வெளியாகும் . 
இவ்வாறின்றி , வேறு சில உறுப்புகளும் இவற்றிற்கும் பொதுவாக 
இருக்கட்டும் . 


X , Y , என்பன A B- ல் யாதானுமிரு உறுப்புகளாகவும் , 
A என்பது F- ல் உள்ள யாதானுமொரு எண்ணியாகவும் 
இருக்கட்டும் . 


XEAD B ; Y E A A B 


XE A , XEB ; YEA , YE B 

X + YEA, X + Y E B , எனவே , X + YE AD B ... ( 1 ) 
XGA, XE B ஆதலால் , AXE A , AXE B .. 

எனவே 
AXEAAB 

... ( 2 ) 


ஃ . AnB ஆனது V- ல் ஓர் உள்ள டங்கு வெளியாகும் . 


மேலும் S என்பது V டன் ஓர் உள்ளடங்கு வெளியாக இருந்து , 
SCA, SCB 6T 60T (1360 , SCANB . An BCA,An BCB 75676 
முடிவு வெளிப்படையாகும் . 


பல 


குறிப்பு : மேற்கூறிய முடிவை விரிவுபடுத்தி , { M ) , M , ....} 
என்பது V. ன் 

உள்ளடங்கு வெளிகளைக் கொண்ட 
வெறுமையற்ற கணமானால் OM- ம் V. ன் உள்ளடங்கு 
வெளியாகும் . 


க . 


கணமாக 


S ஐ 


S ஐ 


என்பது . 

ருவாக்கப்படும் 
ஒருபடிச் சேர்வுகளும் M _ ல் இருக்கும் 
உள்ள டங்கு வெளியாதலால் ( 8 ல் 

கொள்ள உள்ளடங்கு கணம் 

ஒருப 
உள்ளடங்கு .......சில பண்புகள் 

125 
8 8-3 . -ஓர் அரூபவெக்டர் வெளியில் உள்ளடங்கு கணத்தால் 

உருவாக்கப்பட்ட உள்ளடங்கு வெளி (Subspace generated 
by a subset of an abstract vector space) 
F என்ற களத்தின் மீதமைந்த அரூபவெக்டர் வெளி V டல் 
S என்பது ஓர் உள்ளடங்கு 

- இருக்கட்டும் . 
உள்ளடக்கும் V. ன் எல்லா உள்ள டங்கு வெளிகளின் 
வெட்டுக்கணம் ( the set intersection of all subspaces of V 
containing S ) V- ல் ஓர் உள்ளடங்கு வெளியாகும் . இவ்வெளியே 
S- ஆல் உருவாக்கப்படும் உள்ளடங்கு வெளி எனப்படும்.. 

குறிப்பு : S ஐ உள்ளடக்கும் V- ன் எல்லா உள்ளடங்கு 
வெளிகளையும் கொண்ட கணம் வெறுமையல்ல . 

மேலும் V- ல் உள்ள யாதானுமொரு உள்ளடங்கு வெளி 
! 

உள்ளடக்குவதாகக் கொள்வோம் . 
வரையறையின்படி 5 ஆல் உருவாக்கப்படும் உள்ளடங்கு வெளி 
M என்பது , M போன்ற V டல் உள்ள உள்ளடங்கு வெளிகளின் 
வெட்டுக்கணமாதலால் MC M . ஆதலால் , M என்பது S ஐ 
உள்ளடக்கும் V- ன் மிகச் சிறிய உள்ளடங்கு வெளியாகும் . 
88.4 . தேற்றம் : 

F என்ற கள் த்தின் மீதமைந்த அரூபவெக்டர் வெளி V. ல் 
உள்ளடங்கு வெளியை M என்றும் , S- ல் உள்ள உறுப்புகளின் 
எல்லா ஒருபடிச்சேர்வுகளையும் கொண்டமைந்த V. ன் 
உள்ள டங்கு வெளியை M என்றும் குறித்தால் M M ஆகும் . 
நிரூபணம் : 

M ஆனது S ஐ உள்ளடக்குவதாலும் M உள்ளடங்கு 
வெளியாக இருப்பதாலும் , S- ல் உள்ள உறுப்புகளின் எல்லா 

M CM ......... ( 1 ) 
M என்பது பி - ல் உள்ள உறுப்புகளின் எல்லா ஒருபடிச் 
சேர்வுகளையும் காண்டுள்ளதால் SC M . மேலும் M 

( 1 ) , ( 2 ) லிருந்து M = M ஆகும் . 
S- ல் இருக்கும் உறுப்புகளின் எல்லா 


+ 


+ 


126 


பல்கலைக்கழக நவ இயற்கணிதம் 


நிறுவி அவ்வெளியே S ஆல் உருவாக்கப்படும் உள்ளடங்கு வெளி 
என வரையறுத்துள்ளோம் . மேலே உள்ள தேற்றத் தின்படி 
அவ்வரையறையும் 8 6.3 . வரையறையும் சரி நிகர் ( equivalent ) 
என அறிகிறோம் . 


8 8.5 . இரு உள்ளட 

இரு உள்ளடங்கு வெளிகளின் ஒருபடிக்கூட்டல் (Linear 
Sum of Two Subspaces ) 
களம் F- ன் மீதமைந்த அரூபவெக்டர் வெளி V- ல் S , T 
என்பன யாதானுமிரு உள்ளடங்கு வெளிகளாக இருக்கட்டும் . 
S- ல் எந்த X ஐயும் , T- ல் எந்த உறுப்பு Y ஐயும் எடுத்துக்கொண்டு 
அமைக்கப்பட்ட X + Y போன்ற உறுப்புகளைக் கொண்ட கணம் 
S , T- க்களின் ஒருபடிக்கூட்டல் வரையறுக்கப்படுகிறது . 
இதனை S + T என்று குறிப்போம் . 


என : 


S + T = { X + Y | X E S , YET } 


குறிப்பு : X என்பது 

S- ல் 

யாதானுமொரு உறுப்பாக 
இருக்கட்டும் . T- ல் பூச்சிய உறுப்பு 0 வை எடுத்துக் கொண்டால் , 
X + 0E S + T ie XES + T. ஃ .. S C S + T இதுபோல் 
T C S + T என நிறுவலாம் . எனவே , SU T C S + T 


8 8.6 : தேற்றம் : 

F என்ற களத்தின் மீதமைந்த அரூபவெக்டர் வெளி V- ல் 
S , T என்பன உள்ளடங்கு வெளிகளாகும் என்றால் S + T- யும் 
V- ன் உள்ளடங்கு வெளியாகும் . 


நிரூபணம் : 

S { 0 } , T = { 0 } என்றால் , S + T = { 0 } ஆனது V- ன் 
வெளிப்படை உள்ளடங்கு வெளியாகின்றது . இவ்வாறில்லாவிடில் 
S + T ல் குறைந்தது இரு உறுப்புகளாவது இருக்கும் . 


X , Y என்பன S + T ல் யாதானுமிரு உறுப்புகளாகவும் , 
A எண்ணியாகவுமிருந்தால் , 

X ES + T ஆதலால் , X = X , + Y , ; X , ES , Y , ET 
YE S + T ஆதலால் , Y = X , + Y , ; x , ES, Y , ET ஆகும் . 
X + Y = ( X , - Y ,) + ( X , + Y ,) = x , + ( Y , + X ,) + Y 

= x + (X , + Y ) + Y , = ( X1 + X2 ) + ( Y , + Y , 

X + YE S + T [ . X1 + X , ES, Y1 + Y , E T ] ........ ( 1 
மேலும் , 1 X = 1 (X1 + Y ) = 1 X : + aY , ஃ - XE S + T... ( 2 


உள்ளடங்கு வெக்கணங்களின் 
இணைப்புக் கணத்தினால் 

127 
உள்ள டங்கு .......சில பண்புகள் 

( 1 ) , ( 2 ) லிருந்து , S + T என்ற கணம் , V- ல் உள்ளடங்கு 
வெளியாகும் . 
88.7 . தேற்றம் : 

F என்ற களத்தின் மீதமைந்த அரூபவெக்டர் வெளி V- ல் 
S , T என்பன யாதானுமிரு உள்ளடங்கு வெளிகளா குமென்றால் 
S + T என்ற உள்ளடங்கு வெளி SUT என்ற கணத்தால் 
உருவாக்கப்படுகிறது . 
நிரூபணம் : 

S UT . ஆல் உருவாக்கப்படும் உள்ளடங்கு வெளியை M 
என்போம் . 

ஃ . SUTC M , S C SUT, T C SU T ஆதலால் , SCM , 
TC M , S + T " என்ற உள்ளடங்கு வெளியில் யாதானுமொரு 
உறுப்பு ஐ எடுத்துக்கொள்வோம் . 

. & ES + T e = X - Y , XES , YET 
. : SCM , TCM , .. XE M , Ye M 

XX + YEM [ M என்பது ஓர் உள்ள டங்கு வெளி] 
a E M எனவே , S + TC M 

......... ( 1 ) 
S UT C S + T ஆதலால் , SUT என்ற கணத்தை S + T 
என்ற உள்ளடங்கு வெளி உள்ள டங்கு 

கணமாகக் 
கொண்டுள்ளது 
88.3 . குறிப்பின்படி , M C S + T 

. ( 2 ) 
( 1 ) , ( 2 ) லிருந்து M = S + T ஆகும் . 
குறிப்பு 1 : ஓர் அரூபவெக்டர் வெளியில் 

உள்ள இரு 
( set union ) உருவாக்கப்படும் உள்ளடங்கு வெளி 
வரையறுக்கலாமென 8 8.7 லிருந்து அறிகிறோம் .. 


19 


என 


என்ற 


குறிப்பு 2 : தற்செயலாக (incidentally ) S , T 
உள்ளடங்கு வெளிகளில் உள்ளடங்கு கணங்களாகக் கொண்ட 
ஓர் உள்ளடங்கு வெளியிருந்தால் , அவ்வெளியில் S4T- யும் ஓர் 


அரூபவெக்டர் வெளி 
SCS + T , TCS + 

7ாடங்கு 

d ( S ) < dP 
128 

பல்கலைக்கழக நவ இயற்கணிதம் 
உள்ளடங்கு கணமாகுமென $ 8.7 - ன் 

முதற்பகுதியில் 
நிறுவியுள்ளோம் . 
88.8 . F என்ற களத்தின் மீதமைந்த அரூபவெக்டர் வெளி V- ல் 
S. T என்பன உள்ளடங்கு வெளிகளென்றால் , SUT என்ற கணம் 
உள்ளடங்கு வெளியாக இருக்கத்தேவையில்லை . எடுத்துக் 
காட்டாக , 

( 1 , 0 , 0 ) 
V , ( F ) - ல் S, T என்பன S = 

E F 
( 0,0 , ம ) 
T 

HEF 
S UT = A , 0 , 0 

2. E F 
இதில் யாதானுமிரு வெக்டர்களைக் கூட்டினால் ( 1 , 0 , H ) என் 

று 
கிடைக்கும் . ஆனால் , ( 1 , 0 , 4 ) # SUT. எனவே , SUT ஓர் 
உள்ளடங்கு வெளியல்ல . 
$ 8-9 . உள்ளடங்கு வெளிகளின் பரிமாணங்கள் (Dimensions of 

Subspaces )) 
F என்ற களத்தின் மீதமைந்த வெறுமையற்ற , முடிவுள்ள 
பரிமாணங்கொண்ட 

V- ல் ஒவ்வொரு 
உள்ளடங்கு வெளியும் , முடிவுள்ள பரிமாணம் கொண்ட தெனவும் ; 
d ( V ) = n ஆகவும் , M என்பது V- ல் யாதானுமொரு உள்ளடங்கு 
வெளியாகவுமிருந்தால் d ( M ) < n எனவும் 

முன்பே 
அறிந்துள்ளோம் . 
-ல் பி , என்பன 

வெளிகளாக இருந்தால் 

d ( T ) < 
d ( S + T ) ஆகும் . S, T , S + T , SOT ஆகிய உள்ளடங்கு 
வெளிகளின் பரிமாணங்களுக்கிடையே 

தொடர்பை 
பின் வரும் தேற்றம் கூறுகிறது . 





உள்ள 


8 8.10 . தேற்றம் : 

F என்ற களத்தின் மீதமைந்த வெறுமையற்ற முடிவுள்ள 
பரிமாணங்கொண்ட அரூபவெக்டர் வெளி V- ல் S , T என்பன 
யாதானுமிரு உள்ளடங்கு வெளிகளென்றால் , d (S ) + d( T ) 

d ( S + T ) + d (SOT ) 
நிரூபணம் : 

வகை. 1 : ( Case - 1) V- ல் உள்ள பூச்சிய உறுப்பு ) என்போம் . 
S = { 0 } அல்லது T = { 0 } 


- 


B- ல் 
உள்ளடங்கு .........சில பண்புகள் 

129 
என்றால் d (S ) = 0 , d (SAT) = 0 , S + T = 1 அல்லது 
d ( T ) = 0 , d (SO T ) 0 , S -- T = S ஆகும் . 
... d ( s ) + d ( T ) = d ( T ) அல்லது d ( S ) ஆகும் . 

d ( S + T ) + d (SOT) = d ( T ) அல்லது d ( S ) 
ஃ . d ( S ) + d ( T ) = d ( S + T ) + d (SOT) 

வகை 2 : S , T என்பன வெளிப்படையல்லாத உள்ளடங்கு 
வெளியெனவும் SAT = 0 எனவும் , d ( S ) = s , d ( T ) = t எனவும் 
கொள்வோம் . அப்படியானால் , 58- ன்படி , S- ல் S உறுப்புகளைக் 
கொண்ட ஒரு தளமும் , T. ல் t உறுப்புகளைக் கொண்ட ஒரு 
தளமும் இருக்கும் . அவற்றை முறையே 
B , = { x , x ,, 

B , = { y !, y : 

{ y , y , ... } என்போம் . 
B. ( x) , x,, ... , x , y , } , ... , yt } ஆனது S + T- ல் ஒரு 
தளம் என நிரூபிக்கலாம் . 

SOT = 0 ஆதலாலும் , B ,, B , என்பன தளங்களாதலாலும் , 


} , 


- 


3 


ப 


. 


SCS + T , TC S + T ஆதலால் B , C S + T ஆகும் ....... ( 1 ) 


S + T- யில் 
கொள்வோம் . 


யாதானுமொரு உறுப்பு 


C ஐ 


எடுத்துக் 


a = x + y , x ES, yET 


- 


S 
2A X | + 2jy ( B. , B. , என்பன S , T- க்களின் 
j = 1 

தளங்கள் , E F ) 


a 


என்பது 


x 1 , * * 


. 

yi > y2 , ... , yt- க்களின் 
ஒருபடிச்சேர்வாகும் . எனவே B , என்ற S + T- ன் உள்ளடங்கு 
கணம் S + T- யை உருவாக்குகிறது 

( 2 ) 


ai , b ) என்பன 


(i =1,... )எண்ணிகளாகவும் நீ 


a M - 


9 


1 


t 
Σ 


L > by y = 0 என்றும் இருந்தால் , 


Y ( -by ) }} 
j = 1 


j = 1 


1 


ஆகும் . 

9 


- 


130 


பல்கலைக்கழக நவ இயற்கணிதம் 


இடப்பக்கத்திலுள்ள உறுப்பு S- லும் , வலப்பக்கத்திலுள்ள 
உறுப்பு T-யிலும் ( B. , B , என்பன S , T- ன் தளங்கள் ) 
உள்ளது . இரு பக்கமும் சமமாதலால் , எந்தப்பக்கத்திலுள்ள 
உறுப்பும் S , T என்ற இரு உள்ளடங்கு வெளிகளிலும் , ( அ - து ) 
SO T. ல் உள்ளது . ஆனால் , தரவின்படி SO T = 0 . 


t 


- 


பி 
yaa = 


0 ; 1 ( -by) y = 0 


j = 1 


பா 


bea 


- 


--- 


- 


S1 


1 . 


, , 
ஆகும் . 


t 


பி 
எனவே , Y at xt + 


x b ; x ; = 0 = a = 0 , b; = 0 . 


j = 1 


உள்ளடங்கு 


B , என்ற S + T- ன் 
ஒருபடிச்சாராதுள்ளது 


கணம் 

S + T . ல் 
......... ( 3 ) 


( 1 ) , ( 2 ) , ( 3 ) இவற்றிலிருந்து , B , என்ற கணம் S + T- ன் 
ஒரு தளமாகும் . மேலும் , B.- ல் + தனித்தனி உறுப்புகளாக 
உள்ள தால் , d (S + T ) == s + t 


• SAT = 0 , d (SIT) = 0 ஆகும் . 
எனவே , d ( S ) + d ( T ) = s + t = ( s + t) + 0 = d ( S + T ) + d ( Sn T ) 


வகை 3 : S. T , SO T என்ற மூன்று உள்ளடங்கு 
வெளிகளும் , வெளிப்படையல்லாத 

உள்ளடங்கு 

வெளிகள் 
எனக்கொள்வோம் . 

d (SAT) = k என்க . அப்படியானால் , SO T- ல் k உறுப்பு 
களைக் கொண்ட ஒரு தளமுண்டு . அதனை B = {zy, z ,, ... , zk } 
என்க , SOTCS , SOTET ஆதலால் , B , CS , B , CT 
ஆகும் . 


3.13 - ன்படி B , என்பது ஒருபடிச்சாராக் கணமாதலால் 
இதிலிருந்து S- ல் ஒரு " தளத்தையும் , T- ல் ஒரு தளத்தையும் 
அமைக்கலாம் . 

அவற்றை முறையே B , = { zi, zy , ... , zk , 
. x ; } ( x , x , ... , xgE S ) 

B , = { z} , 2 , ... , zk , y1, y,, ... , yt } ( y- க்கள் ET ) என்றும் 
குறிப்போம் . d ( S) = k + s, d ( T ) = k + 1 ஆகும் 

... ( 1 ) 


X 


a- வை 


-- 


S 


) + 


p = 1 


S 


bp yp 


, pj, 7pE F i = 1 , ..., k , j = 1 , , s , p = 1 , . 

Y ( -Yp ) yp == 2 8 zi [ 8 ] E F ] . 
உள்ளடங்கு.......சில பண்புகள் 

131 
B = { z ,, z , ... , 2k , x , ... , xs, y , ... , yt } 

என்ற 

கணம் 
S + T. ல் ஒரு தளம் என நிரூபிப்போம் . 

SC S + T , TC SH - T ஆதலால் , B , C S + T ஆகும்.....( 2 ) 
S + T- ல் யாதா னுமொரு உறுப்பு 

எடுத்துக் 
கொள்வோம் . 
. x = X + Y , XE S , Y = T, 
k 

k 

t 
Y At zi + 2 Aj x j + l d ; zt + 2 bp yp 
i = 1 j = 1 

i = 1 

( 1 | j , a , b , E F ) 
k 

t 
L ( A --- ai ) z | + Y [ 4 ] Xj + 

Σ 

j = 1 p = 1 
.. a என்பது Z1 , 22 , ... , Zk , x , ... , xg , y , ... , y க்களின் 
ஒருபடிச்சேர்வாகும் . 

எனவே B , என்ற S + T . ன் உள்ளடங்கு 
கணம் S + T- யை உருவாக்குகிறது 

( 3 ) 

1 ) 
k 
E ai z ; + pj x + 

2. Yp yp 

எனின் ..... ( 4 ) 
i = 1 
k 

t 
2 ai Zi + 2 pj xj = 2 ( -1 ) y ற ஆகும் . 
இடப்பக்கத்திலுள்ள உறுப்பு 24 , 22, .... , zk, x ,,..... , என்பனவற்றின் 
ஒருபடிச்சேர்வாக உள்ள தால் S- லும் , வலப்பக்கத்திலுள்ள 
y ,, y, ...y : - க்களின் ஒருபடிச்சேர்வாதலால் T. யிலும் உள்ளது . 
இருபக்கமும் சமமாதலால் , இரு பக்கத்திலுள்ள உறுப்பும் S , T 
என்ற இரு உள்ளடங்கு வெளிகளிலுமுள்ளது , ( அ - து . ) SOT- ல் 

Y ( - ip ) ypE SOT 

p = 1 
{ 24 , 2 , ... , zk } என்ற கணம் SOT- ல் ஒரு தளமாதலால் , 
t 

k 
p 

1 


- 


S 


- 


j = 1 


p = 1 


S 


- 


1 


- 


p = 1 


உள்ளது . 


* 


- 


- 


132 


பல்கலைக்கழக நவ இயற்கணிதம் 


t 
X 8i zi + Y Yp yp = 0 
i = 1 

1 


:: 8 = 0 , 1 ,-0 ( = .. ) 


S 


[ .. { z4 , z , ... Zk , yi , ... yt } ஆனது V- ல் ஒருபடிச்சாராதது ) 
% p = 0 ( p = 1 , ... t ) என்று ( 4 ) ல் பிர தியிட 
k 
Yaz zi + Y Bj xj = 0 . 
j = 1 

i = 1 , 

1 , .... k 
எனவே , c = 0 , s = 0 

1 


S 


k 
Σ 


( 
aj Zi + 3 x + 2 


7p yp = 0 = 


j= 1 


p = 1 


ai = 0 , 9 ; = 0 , 7p = 0 ( i = 1 , ... k , j = 1 , ... s , p = 1 , ... t , ) 


B , என்ற S + T- ன் உள்ளடங்கு கணம் ஒருபடிச் 
சாராதுள்ளது . 

....... ( 5 ) 
( 2 ) , ( 3 ) , ( 5 ) இவற்றிலிருந்து , B , என்ற கணம் S + T- ல் 
ஒரு தளமாகும் . 


B -ல் k + s + t தனித்தனி உறுப்புகளாக உள்ளதால் d ( S + T ) = 
k + s + t (85.8) . 
( 1 ) லிருந்து d (S ) = k + s , d ( T ) = k - t 
d ( S ) + d ( T ) = k + s + k + t == (k + s + t ) + k 

= d (S + T ) + d ( ST ) 


எடுத்துக்காட்டுகள் : 


1. V ( F ) ல் S = 


T = 


என்பன இரு உள்ளடங்கு வெளி 


{ ( 4 , 0,0) | er } | 
{ ( o , b,0) | ser } 
களாகும். U = {( + o ) | , ter } என்பது 

ன் ஒரு தளம் {(1,0, 0)} 


S , T- ன் 
க்கூட்டலாகும் . மேலும் , S- ன் ஒரு தளம் { ( 1,0 , 0 ) } 


- 


F } 


உள்ளடங்கு வம் 
உள்ள டங்கு ......சில பண்புகள் 

133 
ஆகும் . { ( 0 , 1 , 0 ) } என்பது T- ல் ஒருதளமாகும் . { ( 1 , 0 , 0 ) , 
( 0 , 1 , 0 ) } என்ற கணம் S + T- ல் ஒருதளமாகும் . d ( S ) = 1 , 
d (T ) = 1 , d (S + T ) = 2 , d (SO T ) = 0 ( : SOT = 0 ) 

( a , b , c , 0 ) 
2. V. ( F ) ல் S = 

a, b , c E F 
( 0 , 1 , 4 , 0 ) 

என்பன 

உள்ளடங்கு 
A , HEF 
வெளிகளாகும் . U == 

( a , 6 , 7 , 0 ) 
al , 9 , 1E 

என்ற V- ன் 
உள்ளடங்கு வெளி S , T- ன் ஒருபடிக்கூட்டலாகும் . { ( 1,0,0,0 ) , 
( 0,1,0,0 ) } , { ( 0,1,0,0 ) , ( 0,0,1,0 ) } , { ( 1,0,0,0 ) , 
( 0,1,0,0 ) , ( 0,0,1,0 ) } என்ற கணங்கள் முறையே S , T , 
S + T- க்களின் தளங்களாகும் . 

( 0,8,0,0 ) 
SOT 

BEF 

{ ( 0,1,0,0 } 
என்ற தளத்தைக் கொண்டுள்ளது . 

ஃ . d ( SIT ) = 1 , d ( S ) = 2 , d ( T ) = 2 , d ( S + T ) = 2 
d ( S + T ) + d (SnT ) = d ( S ) + d ( T ) என்பது வெளிப்படை . 
88.11 . ஒருபடிக்கூட்டலின் வடிவகணித முறை 

விளக்கம் . 
( Geometrical interpretation of linear sum ) 
V , ( R ) ல் உள்ள ஒவ்வொரு வெக்டரையும் கனபரிமாண 
வெளியிலுள்ள ஒரு புள்ளியால் குறிக்கலாமென்றும் , கனபரிமாண 
வெளியிலுள்ள ஒவ்வொரு வெக்டரையும் வெக்டரால் 
குறிக்கலாமென அறிவோம் . 
Vs ( R ) ல் 

பரிமாணம் 

1 கொண்ட ஒவ்வொரு 
செல்லும் ஒரு நேர்கோடாகும் .. 

பரிமாணம் 1 கொண்ட 
யாதானுமிரு உள்ளடங்கு வெளிகளின் வெட்டுக்கணம் , V. ( R ) ல் 
பூச்சிய வெக்டரை மட்டுங்கொண்ட வெளிப்படை உள்ளடங்கு 
வெளியாகும் . இதுவே கன பரிமாண வெளியில் ஆதிவழிச் 
செல்லும் இரு நேர்கோடுகளின் வெட்டும் புள்ளியான ஆதியாகும் . 


= 


ள 


V , (R ) ல் பரிமாணம் 1 கொண்ட 

உள்ளடங்கு 
வெளிகளின் ஒருபடிக்கூட்டல் (linear sum ), பரிமாணம் 2 
கொண்ட உள்ள டங்கு வெளியாகும் . இதனை வடிவகணிதத்தில் 


தளங்கள் 


வெட்டுமொரு 


தை 


வெளி எனவும் அவ்வெளி S. US....UR 
ல் ஓர் உள்ளடங்கு 
கூட்டலாகும் . 
134 

பல்கலைக்கழக நவ இயற்கணிதம் 
விளக்கும்பொழுது , ஆய ஆதிவழிச் செல்லுமிரு நேர்கோடு 
களின் ஒருபடிக்கூட்டல் , அவ்விரு நேர்கோடுகள் அமைக்கும் 
தளம் எனலாம் . 

V : ( R ) ல் பரிமாணம் 2 கொண்ட ஒவ்வொரு உள்ளடங்கு 
வெளியும் கனபரிமாண வெளியில் ஆய ஆதிவழிச் செல்லுமொரு 
தளமாகும் . பரிமாணம் 2 கொண்ட யாதானுமிரு உள்ளடங்க 
வெளிகளின் வெட்டுக்கணம் V , ( R ) ல் பரிமாணம் 1 கொண்ட 
உள்ளடங்கு வெளியாகுமாதலால் , 

வடிவகணிதத்தில் 
ஆய் ஆதிவழிச் செல்லுமிரு 
நேர்கோடாகும் . 

V , ( R ) ல் பரிமாணம் 2 - கொண்ட யாதானுமிரு உள்ள டங்கு 
வெளிகளின் ஒருபடிக்கூட்டல் V. ( R ) ஆதலால் , வடிவகணிதத்தில் 
விளக்கும்பொழுது , 

ஆய ஆதிவழிச் 

செல்லுமிரு 
தளங்களின் கூட்டல் கனபரிமாணவெளி என்போம் . 
88.12 . ஒருபடிக் கூட்டலைப் பல உள்ளடங்கு வெளிகளுக்கு விரிவு 

படுத்துதல் : ( Extension of the theory of linear sum 

to many subspaces) 
F என்ற களத்தின் மீதமைந்த வெறுமையற்ற அரூபவெக்டர் 
வெளி V டல் S. , S ,, ... , S , என்பன உள்ளடங்கு வெளிகளாக 
இருக்கட்டும் . இவற்றின் ஒருபடிக்கூட்டலை , 

x + x , + ... + x 
S , + S , + ... + S , = 

Xe S , i = 1 , ... ” 
வரையறுப்போம் . S1 (1 < i < r ) என்ற ஒவ்வொரு உள்ளடங்கு 
வெளியும் S , + S , + ... + S , என்ற கணத்தின் உள்ளடங்கு கணம் 
என்பதும் , SUS.U ... USCS + S ++ ...+ 5, என்பதும் வெளிப் 
மேலும் , S. + S , + ... + S , என்பது 

, - என்ற 

என்ற கணத்தால் 4 
உருவாக்கப்படுகிறது எனவும் நிறுவலாம் . 
d ( S .) + d ( S .) + ... + d ( S . ) = d ( S , + S , + ... + S ) + z ( --1 ) pi . 

i = 2 
இங்கு Pi என்பது S ,, ... , S-- க்களில் யாதானும் 1 வெளிகளை 
எடுத்து அமைக்கப்பட்ட வெட்டுக்கணங்களின் பரிமாணங்களின் 


என்று 


1. ( -1 ) P. 


என் 
உள்ளடங்கு .......சில பண்புகள் 

135 
8 8.13 . நிரப்பு உள்ளடங்கு வெளிகள் : ( Complementary 

Subspaces ) 
F என்ற களத்தின் மீதமைந்த , வெறுமையற்ற அரூபவெக்டர் 
வெளி V- ல் உள்ள எந்த உறுப்பையும் , S , T என்ற V- ன் 
இரு உள்ளடங்கு வெளிகளில் முறையே ஒவ்வொரு உறுப்பை 
எடுத்துக் கொண்டு , அவற்றின் கூட்டலாக ஒரே ஒரு வழியில் 
தான் கூறமுடியுமானால் , 3 , T என்பன V டன் நிரப்பு உள்ளடங்கு 
வெளிகளென அழைக்கப்படும் . ஒன்றை மற்றதன் நிரப்பி 
( complement ) என்றழைப்பது வழக்கம் . 

( அ.து ) XEV எனின் X = U + V ( UES , VET ) என்றும் 
X = U + V ( U ES , V ET ) = U = U , V = V என்றும் 
இருந்தால் , இருந்தால் மட்டுமே S , T என்பன V டன் நிரப்பு 
உள்ளடங்கு வெளிகளாகும் . 
எடுத்துக்காட்டுகள் : 
1. V : ( R ) - ல் S = 

1 , HER 
( 0, 0 , a ) 
T 

என்பன நிரப்பு உள்ள டங்கு 
வெளிகளாகும் . 

2. { 0 } என்ற வெளிப்படை வெக்டர் வெளியின் நிரப்பி 
V ஆகும் . 
3. V , ( C ) ல் S = 

AER 
at lux . 
T 

a , HER 


{ { 3 , 14 , 0 | a , # Ex } , 


= { x | aER } , 

= 


88.14 . இரு அரூபவெக்டர் 

அரூபவெக்டர் வெளிகளின் நேரிடைக் கூட்டல் 
( Direct sum of two abstract vector spaces ) 
S , T என்பன ஒரே களம் F- ன் மீதமைந்த இரு அரூபவெக்டர் 
வெளிகளாகட்டும் . S- ல் யாதானுமொரு உறுப்பு x- யையும் 
T- ல் யாதொனுமொரு உறுப்பு y- ஐயும் எடுத்துக்கொண்டு 
அமைக்கப்பட்ட வரிசையிட்ட ( x , y ) என்பனவற்றைக் கொண்ட 
கணத்தை V என்போம் . 


( அ.து ) V = 

{ வரிசையிட்ட ஜோடி ( x , y ) [ xES , yET } 


-- 


. 


-- 


ஆனது 
( x , y )-ன் கட்டல் எதிர்மறை எனவும் நிறுவலாம் . ஆதலால் -ல் 

பெருக்குதல் 

நிறுவலாம் . 
அடை 
136 

பல்கலைக்கழக நவ இயற்கணிதம் 
[ ( x , y ) ( x , y ) GV , ( x , y ) = ( x , y ) = x = x , y = y ] 
V- ல் கூட்டல் எனும் ஈருறுப்புச்செயலை , ( x , y , ) , ( xx , y , ) EV எனின் 
( x , y , ) 6 ( x , y ,) = ( x + x,, y + y ) என்று வரையறுப்போம் . 
x ,, x , ES = x + x , E S ; y !, y , ET = y + y: ET 
ஆதலால் , Vடல் 

கூட்டல் நன்கு வரையறுக்கப்பட்டதாகும் .. 
மேலும் , இக்கூட்டலின் கீழ் V அடைப்புள்ளது . இக்கூட்டல் 
சேர்ப்பு விதிக்குட்பட்டது எனவும் நிறுவலாம் . 

0.0 என்பன முறையே S , T ஆகியவற்றின் பூச்சிய 
உறுப்புகளைக் குறித்தால் , ( 0,0 ) EV ஆனது V- ல் கூட்டல் அலகு 
எனவும் , - x , -- என்பன முறையே S , T. க்களிலுள்ள x , y- க் 
களின் கூட்டல் எதிர்மறை 
வரையறுக்கப்பட்ட இக்கூட்டலின் கீழ் Y ஒரு பரிமாற்றுக்குழு 
ஆகும் . 

2 ஆனது F- ல் ஓர் எண்ணியாகவும் , a = ( x , y ) E V ஆகவும் 
இருக்கட்டும் . 

Aa = (ax , y ) என வரையறுப்போம் . AxES , AyET 
எனும் இச்செயல் V- ல் நன்கு வரையறுக்கப்பட்டுள்ளது . மேலும் ,, 
இச்செயலின்கீழ் V அடைப்புள்ளதாகும் . 
al , BEV , 1 , LE F என்றால் , A (a G p ) 

; 
( a + u ) a = \ & 0 | 

Lat ; ( A H ) & = \ { / d as ) , 1 •a = a என்பனவற்றை 
எளிதில் நிறுவலாம் . ஆதலால் , V. ல் 

வரையறுக்கப்பட்ட 
கூட்டல் , எண்ணியால் பெருக்கல் என்ற செயல்களின் கீழ் 
V ஆனது F. ன் மீது ஓர் அரூபவெக்டர் 

வெளியை 
அமைக்கின்றது . இவ்வெளியை S , T- க்களின் நேரிடைக் 
கூட்டலெனப்படும் . இதை பிடு என்று குறிப்போம் . 
( x , 0 ) 

( 0 , J ) 
S 

T 

XES 
V டன் இரு உள்ளடங்கு கணங்களும் , V- ல் இரு உள்ளடங்கு 
வெளிகளாகுமென எளிதில் 

மேலும் , XES 
என்றால் , - x ( x , 0 ) என்ற S- லிருந்து -ற்குச் செல்லும் 

([ 
ஆகும் எனவும் நிறுவலாம் . இதேபோன்று yE T எனின் g : y- 
( 0 , y ) என்ற T. யிலிருந்து T-ற்குச்செல்லும் அமைப்புமாற்றம் ஓர் 
ஓரினச்சார்பு எனவும் நிறுவலாம் . 


- 


= 


பவொரு 


உள்ள டங்கு ..........சில பண்புகள் 


137 


. 


( அ - து ) S = S , TeT ஆகும் . ( x, y ) என்பது V- ல் 
யாதானுமொரு உறுப்பு என்றால் ( x , y ) = ( x , 0 ) 0 ( 0 , y ) = UGV , 
[ UES , VET ] ( x, } ) = U + V , U = (x ,0 ) ES ; V = ( 0, y ) ET 
என்றால் ( x , y ) = ( x 0 ) & ( 0 , y ) = (x y ) x = x , 
y = y . ஃ U = U , V = V . ஆதலால் , V- ல் உள்ள எந்தவொரு 
உறுப்பை எடுத்துக்கொண்டு அவற்றின் கூட்டலாக ஒரே ஒரு 
வழியில் தான் எழுதமுடியும் . 


. 


ஃ . S , T என்ற -ன் உள்ளடங்கு வெளிகள் V- ன் நிரப்பு 
உள்ளடங்கு வெளிகளாகும் . 


குறிப்பு : S = S TA T ஆதலால் S , T ஆகியவற்றை 
SO T டயின் நிரப்பு உள்ளடங்கு வெளிகளாகக் கருதலாம் . 


88.15 . நிரப்பு உள்ளடங்கு வெளிகளும் நேரிடைக்கூட்டலும் : 

( Complementary Subspaces and Direct Sum ) 
F என்ற களத்தின் மீதமைந்த வெறுமையற்ற அரூபவெக்டர் 
வெளி V டல் S , T என்பன நிரப்பு உள்ளடங்கு வெளிகளாக 
இருக்கட்டும் . F : x + y- ( x ,y ) என்ற -யிலிருந்து S + T க்குச் 
செல்லும் அமைப்புமாற்றம் ஒரு முழு ஓரினச்சார்பென நிறுவலாம் 
( onto Isomorphism ) . V = SO T ஆதலால் , S , T என்பன 
V- ன் நிரப்பு உள்ளடங்கு வெளிகளானால் V- யை S , T ஆகிய 
வற்றின் நேரிடைக்கூட்டலென அழைக்கின்றோம் . 


குறிப்பு : V = SO T ஆதலால் , V- யையும் SO T- யையும் 
வேற்றுமைப்படுத்த -யை S , T ஆகியவற்றின் உட்புற நேரிடைக் 
கூட்டல் ( internal direct sum ) என்றும் SO T- யை S , T 
ஆகியவற்றின் வெளிப்புற (external) நேரிடைக்கூட்டலெனவும் 
அழைப்பது வழக்கம் . 


88.16 . முடிவுள்ள பரிமாணங்கொண்ட அரூபவெக்டர் வெளியில் 

ஓர் உள்ளடங்கு வெளிக்கு நிரப்பி உண்டு என்று கூறும் 
தேற்றம் : ( Existence theorem for complements in a 
finite dinensional.abstract vector space ) 


என்ற 


F 

களத்தின் மீதமைந்த வெளிப்படையல்லாத , 
முடிவுள்ள n பரிமாணங்கொண்ட V- ல் உள்ள , r பரிமாணங் 
கொண்ட நிரப்பி ஒன்றாவது உண்டு . 


கொண்ட தளததை / -ல் அமைக்கலாம் . 
138 

பல்கலைக்கழக நவ இயற்கணிதம் 
நிரூபணம் : 

தரவின்படி d ( V ) = n ஆகும் .. 

வகை 1 .: r = 0 என்போம் . -S = { 0 } ஆகும் . .. S. ன் 
நிரப்பி , V என்பது வெளிப்படை [ XEV = X = 0 + X , OES ,, 
XEV . ] இங்கு நிரப்பியின் பரிமாணம் n = n - 0 ஆகும் . r = n 
என்றால் , S = V ஆகும் . . { 0 } என்ற வெளிப்படை உள்ளடங்கு 
வெளி S. ன் நிரப்பியாகும் . நிரப்பியின் பரிமாணம் 0 = n - n 

வகை 2 : 0 < d ( S ) = r < n ஆக இருக்கட்டும் . அப்படியானால் , 
B { x , x ,, ... , x ; } என்ற | உறுப்புகளைக் கொண்ட தளம் ஒன்று 
தடல் உள்ளது .. 

V- ல் ஒருபடிச்சாராததால் இதனை 
விரிவுப்படுத்தி B , = { xz, x ,, ..., Xr , Xr + 1 ... , 
= { x1, x ,, ...., xr , xr +1 ...., xn } என்ற n உறுப்புகளைக் 

{ xr+ 
( n - r ) உறுப்புகளைக் கொண்ட கணத்தால் உருவாக்கப்பட்ட 
V- ன் உள்ளடங்கு வெளியை T என்போம் .. T ஆனது ஒருபடிச் 
சாராதுள்ளதால் இது T டல் ஒரு தளமாகும் . 


ஆகும் . 


- 


r + 1 ) 


ஃ d ( T ) = n 


.. ( 1 ) 


T 


at EV என்போம் . 


Ex [AiEF] 


17 


-- 


X + Y , [XES, YE T ]... ( 2 ) 


a = + ) 

j = r + 1 ) 


e = X + Y [XES , YET ) என்றால் , 


11 . 
2 


x 


uj x } [ Hi, HyEF] 


a = 2 • ! x + 

j = r + 1 


( 1 ) லிருந்து , X + Y = X + Y . X - X + ( Y - Y ) = 0 

T 
I - ) x + 2 - ) x ; = 0 
i = 1 

j = + 1 
. 

ni - /4 = 0 , - = 0 [ i = 1, ...., j = r + 1 , ... n ] 
[ B , ஒரு தளமாதலால் , ஒரு படிச்சாராதுள்ளது ) 
At = 4 , A1 = 4 * X = X , Y = Y . 

. ( 3 ) 


பா 


139 


உள்ளடங்கு ..........சில பண்புகள் 


( 2 ) , ( 3 ) லிருந்து , V- ல் உள்ள எந்த உறுப்பு a- வையும் , 
S ; T ஆகியவற்றில் முறையே ஒவ்வொரு உறுப்பை எடுத்துக் 
கொண்டு , அவற்றின் கூட்டலாக ஒரே வழியில் தான் 
கூறமுடியும் என அறிகிறோம் . எனவே T ஆனது V டல் S- ன் 
நிரப்பியாகும் . மேலும் , d ( T ) = n- r ஆகும் . 


குறிப்பு : S- ல் உள்ள தளம் B- யை V- ன் தளமாகப் பல 
வழிகளிலும் விரிவுபடுத்த முடியுமாதலாலும் , S- ல் பல தளங்கள் 
உள்ள தாலும் , 

S- ன் 

நிரப்பி T ஆனது ஒற்றைத்தன்மை 
யுடையதல்ல . அதாவது S- ற்கு V- ல் 

நிரப்பிகள் 
இருக்கலாம் . S = {0 } அல்லது S = V 

இருந்தால் 
மட்டுமே அதன் நிரப்பி ஒற்றைத் தன்மையுடையதாகும் . 


பல 


என்று 


88.17 . துணைக்கோட்பாடு : ( Lemma ) 

F என்ற களத்தின் மீதமைந்த வெறுமையற்ற அரூபவெக்டர் 
வெளியில் S, T என்பன இரு உள்ளடங்கு வெளிகளாகும் . மேலும் , 
SOT = 0 . { x , x ,, xr} என்ற r தனித்தனியான உறுப்புகளைக் 
கொண்ட கணம் S- ல் ஒருபடிச்சாராமலும் , { y1 , y ,, ..., ys } 
என்ற S தனித்தனியான உறுப்புகளைக் கொண்ட கணம் T- ல் 
ஒருபடிச்சாராதுமிருந்தால் { x , x ,, ... , xr , y1 , y ,, ... , y ; } என்ற 
கணம் V டல் தனித்தனியான ( r + s ) உறுப்புகளைக் கொண்ட 
ஒருபடிச்சாராக்கணமாக இருக்கும் . 


நிரூபணம் : 
B , = { x , x , ... , x ; } , B , = { y1, y ,, 

, ... , 

ys } B3 = { x1 , xg , ... , 
x , y , ... , y ; } என்போம் . தரவின்படி B. , B.- ல் முறையே 7 , S 
தனித்தனியான உறுப்புகளுள்ளன . 


ஆதலால் , B.- ல் X + X ; [i # j , 1 < i, j < r ] , Y , 

# Y. 
[ p + q , 1 < p , q < s ] ஆனால் X ; = Yp என்றிருந்தால் [ 1 < i < r, 
1 < p < s ] Xi = YpESAT என்று கிடைக்கும் . [ : X ; ES, 
YpET ] . X = Yp = 0 [ ; SO T = 0] X , Y , என்பன 
முறையே ஒருபடிச்சாராதிருப்பதால் இது ஒரு முரண்பாடாகும் . 


ஃ B.- ல் X | + Yp ( எந்தவொரு i , p- க்கும் ) எனவே , B.- ல் 
( r + s ) தனித்தனியான உறுப்புகளுள்ளன 

......... ( 1 ) 


1j ; ujE F ( i = 1 , ... r , j = 1 , ... s , ) , 2 | X + 2 u Y ; = 0 

i = 1 

i = 1 


S 


j = 1 


றுப்பாக எடுத்துக்கொண்டு அவற்றின் கூட்டாக 
140 

பல்கலைக்கழக நவ இயற்கணிதம் 
என்றால் , Lai X ; = Z ( -u ) Y ; இடப்பக்கத்திலுள்ள 
i = 1 

j = 1 
உறுப்பு S- லும் , வலப்பக்கத்திலுள்ள உறுப்பு T-யிலும் இருப்ப 
தால் , இருபக்கத்திலுமுள்ள உறுப்பும் SOT- ல் உள்ளது . ஆனால் 
SOT = 0 Y / X ; = 0 ; 1 (-u ) Y } = 0 

1 = 1 
A = 0 = 1 , = ... = = 0 = [ = ... = us. 
எனவே , { x ,, x ,, ... , x , y , ... , ys } 

.... ,ys } ஆனது 

னது V- ல் ஒருபடிச் 
சாராதது 

.. ( 2 ) 
( 1 ) , ( 2 ) லிருந்து தேவையான முடிவு கிடைக்கும் . 
8 8.18 . தேற்றம் : 
F என்ற 

களத்தின் மீதமைந்த வெளிப்படையல்லாத 
முடிவுள்ள பரிமாணங்கொண்ட அரூபவெக்டர் வெளி V- ல் S , T 

இரு உள்ளடங்கு வெளிகள் , நிரப்பு உள்ளடங்கு 
வெளிகளாவதற்குத் தேவையான , போதுமான கட்டுப்பாடுகள் 

( i) SOT = 0 (ii ) d ( S ) -- d ( T ) = d ( V ) 
நிரூபணம் : 
S , T என்பன , V- ல் நிரப்பு உள்ள டங்கு வெளிகளாகட்டும் . 
S 0 எனின் T - V 

SAT = 0 இதுபோல் , 
T = 0 என்றால் S = V SO T = 0 

S + 0 , T +0 என்றிருக்கட்டும் . 
SO T- யில் யாதானுமொரு உறுப்பு X ஐ எடுத்துக்கொள் 
வோம் . 
அப்படியானால் , X ESOT ஆதலால் , XE S , SET 
X EV , X = Y -10 [Xe S , 06T ] 

X = 0 --X [ 0 ES, XET ] 
ஆனால் , S T என்பன -ல் நிரப்பு உள்ளடங்கு வெளிகளாத 
லால் , 

V- ல் எந்தவொரு உறுப்பையும் S , T- ல் முறையே 
ஒவ்வொரு உ 
ஒரே ஒரு வழியில்தான் எழுதமுடியும் . 


என்ற 


- 


t | 


கா 


141 


உள்ளடங்கு ......சில பண்புகள் 


. 


X = 0 . ( அ - து ) X ESO T = X = 0 
ஃ SO T = 0 


......... ( 1 ) 


அடுத்து , V முடிவுள்ள பரிமாணங்கொண்டுள்ள தாலும் S , T 
என்பன V- ல் உள்ள டங்கு வெளிகளாதலாலும் , S , T என்பன 
முடிவுள்ள பரிமாணங்கொண்டுள்ளன . 


S = 0 எனின் T = V d ( S ) + d ( T ) = 0 + d ( V ) = d ( V ) 
இதுபோல் T = 0 என்றாலும் d ( S ) + d ( T ) = d ( V ) ஆகும் . 


S = 0 , T + 0 என்றிருக்கட்டும் . d ( S ) = r , d ( T ) = S என்போம் . 
அப்படியானால் , S- ல் B1 = { x1 , x ,, ..., 

{ x1, x ,, ... , x } என்ற உறுப்புகளைக் 
கொண்ட ஒரு தளமும் உண்டு . ( 8 5.8 ) SOT = 0 ஆதலால் , 
கிளைக்கோட்பாட்டின்படி ( 3 6.17 ) , { x , x ,, * . , Xr , 11 , ys } 
என்ற கணம் V- ல் ( r + s ) தனித்தனி உறுப்புகளைக் கொண்டு 
ஒருபடிச்சாராதுள்ள து 

( 2 ) 


நிரப்பு உள்ளடங்கு 


a EV, என்றால் S , T. க்கள் V டல் 
வெளிகளாதலால் , 


T 


Bộ Y [ XE S , 


YE T ; 


a = x + Y = z Ai X ; + 2 
i = 1 

j = 1 


{ x , x ,, ... , Xp , y1 , ... , ys } ஆனது 


11 , Hj E F ] 
V- யை உருவாக்கு 

......... ( 3 ) 


கிறது 


( 2 ) , ( 3 )-லிருந்து , { x ,, x ,, .... , x , y , ... , ys } ஆனது V- ல் 
ஒரு தளமெனவும் , இதில் ( r -- S ) தனித்தனி உறுப்புகள் 
உள்ளன எனவும் அறிகிறோம் . ஃ . d ( V ) = r + s 

. ( 4 ) 
( 1 ) , ( 4 ) -லிருந்து , SIT = 0 , d ( S ) + d ( T ) = d (V ) ஆகும் . 


அடுத்து , நிபந்தனை போதுமானதென நிறுவுவோம் . S , T 
என்ற V- ன் உள்ளடங்கு வெளிகள் (i ) SO T = 0 
( ii ) d ( S ) + d (T ) = V என்றவாறு அமையட்டும் . 


வகை . 1 : S = 0 ஆனால் d ( S ) = 0 . ஃ d ( T ) = d ( V ) ஆனால் , 
T ஆனது V- ன் உள்ளடங்கு வெளியாதலால் , T = V ஆகும் . 

எனவே , S , T என்பன V- ல் நிரப்பு உள்ளடங்கு 
வெளிகளாகும் . இதுவே T = 0 என்றாலும் பொருந்தும் . 


- 


--- 


S 


T 
Σ 


j = 1 


பரிமாணங்களின் கூட்டுத்தொகையாகும் . 

, 
V- ல் , S , T என்பன நிரப்பு உள்ளடங்கு வெளிகளாகட்டும் . 
142 

பல்கலைக்கழக நவ இயற்கணிதம் 
வகை . 2 : S # 0 , T + 0 என்க . V முடிவுள்ள பரிமாணங் 
கொண்டுள்ளதால் S , T. க்களும் முடிவுள்ள 

பரிமாணங் 
கொண்டனவாகும் . d ( S ) = r , d (T ) = S என்க . S. ல் B , = { x , x ,, ... ,xr } 
என்ற தளமும் ,, T. ல் B , = { y1, yz, 

என்ற தளமும் 
உண்டு . SIT = 0 ஆதலால் , 86.17 - ன்படி B , = { x , x , ....., x , 
11 , Vs } என்ற 

கணம் V- ல் (r -+ S ) தனித்தனி உறுப்புகளை 
கொண்டு ஒருபடிச்சாரா துள்ளது . 

d ( V ) = d ( S) + d ( T ) = r + S ஆதலால் , V- ல் B , ஆனது ஒரு 
தளமாகும் . எனவே , XEV, Ai | E F என்றால் , 
X 

Ali X + T W X; = U + V [UES, VET ] .... ( 5 ) 
X = U + V ; U ES , V ET என்றால் U + V = U + V ; 

U_U = V -V , U - UES ; V - VET ஆதலால் , U - U : 
V = V ESOT 
ஆனால் SO T = 0 : U - U = y - V = 0 .. 

U = U , 
TV = V 

( 6 ) 
S, T என்பன V டல் நிரப்பு உள்ள டங்கு வெளிகளாகும் . 
( 6.13) 
8 8.19 . கிளைத்தேற்றம் : 

F என்ற களத்தின் மீதமைந்த , வெளிப்படையல்லாத 
முடிவுள்ள பரிமாணங்கொண்ட 

அரூபவெக்டர் வெளி V- ன் 
பரிமாணம் , அதிலுள்ள S , T என்னும் இரு நிரப்பு உள்ளடங்கு 
8 8.20 . தேற்றம் : 

F என்ற களத்தின் 
முடிவுள்ள பரிமாணங்கொண்ட அரூபவெக்டர் வெளி V- ல் உள்ள 
S , T எனும் உள்ளடங்கு வெளிகள் , நிரப்பாவதற்குத் தேவை 
யான , போதுமான 

விதி , 

S , T ஆகியவற்றில் முறையே உள்ள 
BA , B , என்ற தளங்கள் ( 1 ) BIO B , வெறுமையற்றும் ( ii ) B , U B , 
ஆனது V- ல் ஒரு த 

தளமாகவும் அமையுமாறு இருக்கவேண்டு 
மென்பதாகும் . 
நிரூபணம் 
S = 0 என்றால் T = V எனவும் , T = 0 என்றால் S = V என்றும் 


143 


உள்ளடங்கு........சில பண்புகள் 


கிடைக்கும் . இருவகைகளிலும் ஒன்றின் தளம் வெறுமைக் 
கணமா கவும் , மற்றதன் தளம் V- ல் ஒரு தளமாகவும் இருப்பதால் 
இவ்விரு தளங்களும் ஒன்றிலிருந்து , மற்றது பிரிந்திருப்பதோடு 
( disjoint), அவற்றின் இணைப்புக் ( union ) கணம் V- ன் தளமாக 
இருக்கின்றது . 

S +0 , T + 0 என்க . S , T-க்கள் முடிவுள்ள பரிமாணங் 
கொண்டவை . 


d ( S ) = r , d ( T ) = s என்போம் . 

B , = { x , x ,, ... , xx } , 
B , = { y , ... , y ; } என்பன முறையே S , T- க்களில் யாதானுமிரு 
தளங்களாக இருக்கட்டும் . 


S , T நிரப்பு உள்ளடங்கு வெளிகளாதலால் SOT = 0 ஆகும் . 


B. , B.- க்களிடையே பொது உறுப்பு இருந்தால் அது 
0 - வாகத்தான் இருக்கமுடியும் . ஆனால் , இவை தளங்களாதலால் 
இவற்றில் ) இருக்கமுடியாது . 


.. B , O B , = [ மேலும் SOT = 0 ஆதலால் , 86.17 - ன்படி 
B = { xy, x2 , ... , xr , y1 , ... , ys } ஆனது 

V- ல் 

ஒருபுடிச்சாரா 
துள்ளது 

......... ( 1 ) 
ஆனால் B , J B , = | ஆதலால் B = B , U B , ஆகும் ........ ( 2 ) 


s 


r 


S 


1 


-- 


- 


& EV என்றால் , a = X + Y = ZA X ; + 2 H Y ; 

1 

1 
[ XES , YET; AHE F ] 
எனவே , B , ஆனது -யை உருவாக்குகின்றது . 


( 


( 1 ) , ( 2 ) இவற்றிலிருந்து B , U B , ஆனது V- ல் ஒரு 
தளமாகும் . ( ... நிபந்தனை தேவையானது ) அடுத்து , V- ல் S , T 
என்பன உள்ளடங்கு வெளிகளாகவும் இவற்றில் முறையே உள்ள 
தளங்கள் B ,, B , என்பன ( i ) B , O B . == ( ii ) B , U B , என்பது 
V- ன் ஒருதளம் , என்றவாறும் அமையட்டும் . 


BUB = B , என்பது ந - ன் 


S = 0 என்றால் , B. = 9 
தளமாகும் . 





T = V . எனவே , S = 0 , T = Y என்பன V- ல் நிரப்பு 
உள்ளடங்கு வெளிகளாகும் . இதுவே T = 0 என்றாலும் பொருந்தும் . 


. 


-- 


144 


பல்கலைக்கழக நவ இயற்கணிதம் 


S + 0 , T = 0 என்க . d ( S ) = r , d ( T ) = S என்போம் . 

B, = { x , x ,, , xr } , B , = { y1, y ,, .... , ys } என்பன முறையே 
S , T- க்களில் தளமாகட்டும் . 


- 


B , J B , = ) ஆதலால் , B , U B , = { x , x ,, ... , x , y1 , ... , ys } 
ஆகும் . மேலும் , தரவின்படி B , U B , ஆனது V- ல் ஒரு 
தளமாகும் . . a EV என்றால் , 


1 


S 


A X + 


j = 1 


HY = X + Y 

........ ( 3 ) 
( Ai , HE F ; X ES , YET ] 


& = X + Y என்றால் [XES , Y E T ; X = Y 

i = 1 


di , Yi , 


7 


Y = 

j ] 

j = 1 
X + Y = X + Y , X - X - Y - Y = 0 . அதாவது , 

S 
Y (a ;-) X + Y ( -u ) Y ; = 0 . . ay 

j= 1 
4 = 1 X = X , Y - Y 

........ ( 4 ) 
( 3 ) , ( 4 ) லிருந்து S , T என்பன ப - ல் நிரப்பு உள்ளடங்கு 
வெளிகளாகும் . 


= 2 , 


4 


8 8.21 . கிளைத்தேற்றம் : 

S. T என்பன -ல் இரு உள்ளடங்கு வெளிகளாகும் , B , B ; 
B. , B , என்பன 

பி , -க்களில் தளங்களாகவும் 
B. A B = , B U.B , ஆனது V- ல் ஒருதளம் என்றுமிருந்தால் 
B ( B , = ஆகவும் B U B , என்பது V- ல் ஒருதளமாகவும் 
இருக்கும் . 


முறையே 


நிரூபணம் : 

BO B , = ) , BU B , என்பது V- ல் ஒரு தளமாதலால் S , T 
என்பன V- ன் நிரப்பு உள்ளடங்கு வெளிகளாகும் ( 8.8.20 ) 


B , B , என்பன முறையே S , T- க்களில் தளங்களாதலால் , 
B ) B , = 0 ஆகவும் B U.B , என்பது V- ன் ஒரு தளமாகவும் 
இருக்கும் . ( 8.8.20 ) 


பின்வருமாறும் 

உள்ளடங்கு வெளிகள் +7 
உள்ள டங்கு........சில பண்புகள் 

145 
88.22 . தேற்றம் : 

V டல் ( 3 8.20 பார்க்க ) S , T என்பன நிரப்பு உள்ளடங்கு 
வெளிகள் ஆவதற்குத் தேவையான , போதுமான விதிகள் 
( i) S + T = V (ii ) SOT = 0 என்பதாகும் . 
நிரூபணம் : 
V- ல் பி , T 
S , T என்பன நிரப்பு உள்ளடங்கு 

வெளிகளாக 
இருக்கட்டும் . SO T = 0 என்பது தெளிவு ( 16.18 . முற்பகுதி ) 
S , T என்பன V டன் 

உள்ளடங்கு 

வெளிகளாதலால் 
S + TCV 

... ( 1 ) 
மேலும் , இவை நிரப்பாதலால் , & EV என்றால் a = X + Y 
E S + T (XES , YET ) ஃ VCS + T 

.. ( 2 ) 
( 1 ) , ( 2 ) லிருந்து V = S + T ( . நிபந்தனை 

தேவை 
யானது ) 

அடுத்து V- யில் S , T என்ற இரு உள்ளடங்கு வெளிகள் 
S + T = V , SO T = 0 என்றவாறு உள்ளன என்று கொள்வோம் . 
S + T = V ஆதலால் , a EV என்றால் , a E S + T 
a = X + Y (XES , YET ) 

........ ( 3 ) 
a = X + Y என்றால் ( X ES , Y ET ), X + Y = X + Y . 

X - X = Y - Y , X - X ES , Y - YET ஆதலால் , X- X = 
Y - YESOT = 0 

. X - X = Y - Y = 0 எனவே X = X , Y == Y ..........( 4 ) 

( 3 ) , ( 4 ) லிருந்து , S , T என்பன V- ல் நிரப்பு உள்ளடங்கு 
வெளிகளாகும் . 
88.23 . குறிப்பு 1 : மேற்கூறிய தேற்றத்திலிருந்து , நிரப்பு 
உள்ளடங்கு வெளிகளைப் 

0 
என்றவாறு அமைந்தால் அவை V- ன் நிரப்பு உள்ளடங்கு வெளி 
களாகும் . ) 


. 


- 


- - 


குறிப்பு 2 : V = SGT என்றால் V = S + T ஆகும் . SOT = 
S + T ஆனால் S + T = V என்றால் S + T என்பது SO T ஆக 

10 


விரிவு 


எடுத்துக்கொண்டு அவைகளின் 
கூட்டலாக ஒரே ஒருறுப்பை 

தனம் கொண்ட எந்த ஓர் 
வெளியில் (space ) உள்ள ஆய ஆதிவழிச் ெ 

* சொல்லமுடியும் . ஆதலால் , கன பரிமாண 
146 

பல்கலைக்கழக நவ இயற்கணிதம் 
இருக்கத்தேவையில்லை . S + T = V , SO T = ) என்றால் தான் 
S + T = SG T ஆகும் . 
8 8.24 . நிரப்பு உள்ளடங்கு வெளிக் கோட்பாட்டை 

படுத்துதல் : 
F என்ற களத்தின் மீதமைந்த அரூபவெக்டர் வெளி. V- ல் 
( வெளிப்படையல்லாத , முடிவுள்ள 

பரிமாணங்கொண்டது ) 
u . , 1 ,, ... , Ln , என்பன உள்ளடங்கு வெளிகளாக இருக்கட்டும் . 
V. ல் உள்ள எந்தவொரு உறுப்பையும் , up , ..... un களில் 
என்பன V- ல் நிரப்பு உள்ளடங்கு வெளிகளெனப்படும் . 
up என்பது மற்ற உள்ளடங்கு வெளிகளின் நிரப்பி எனப்படும் . 

( அ.து ) & EV என்றால் a = x + x + .... , + x (x ; = u ) 
ஆகும் . மேலும் , & = x ) + x , + ... , + xn ( xt E u ) என்றால் 
x ; = x ஆகும் . இந்நிலையில் V ஆனது 1 , Ly , ... , un , களின் 
உட்புற நேரிடைக்கூட்டல் 

அழைக்கலாம் . இதனை 
V = u , O u , a a un என்று குறிப்பது வழக்கம் . மேலும் , V- ல் 
இரு நிரப்பு உள்ளடங்கு வெளிகளைக் 

கொண்டு நிரூபித்த 
அத்தனை முடிவுகளையும் இங்கும் நிரூபிக்கலாம் . 
88.25 . வடிவகணிதமுறையில் விளக்கம் : 

V. ( R ) ல் பரிமாணம் 2 கொண்ட ஒவ்வொரு உள்ளடங்கு 
வெளியும் கன்பரிமாண வெளியில் ஆதி வழிச் செல்லுமொரு 
தளமாகும் என அறிவோம் . 

V. ( R ) ல் பரிமாணம் 2 கொண்ட ஓர் உள்ளடங்கு வெளியும் , 
உள்ள டங்கு வெளியும் , நிரப்பு உள்ளடங்கு வெளிகளாகும் . 
இதையே வடிவகணிதத்தில் , ஆய ஆதிவழிச் செல்லும் ஒரு 
தளம் P யும் , அத்தளத்திலில்லாத , ஆதிவழிச் செல்லுமொரு 
நேர்கோடு L. ம் நிரப்பு உள்ளடங்கு வெளிகள் 
எனலாம் . 

ப 
வெக்டரையும் P , L ஆகியவற்றில் முறையே ஒவ்வொரு 
வெக்டரை எடுத்துக்கொண்டு , அவற்றின் கூட்டலாக ஒரே ஒரு 
வழியில் தான் 
வெளியானது P, L ஆகியவற்றின் நேரிடைக்கூட்டல் எனலாம் . 


என 


ஈவுவளையம் 


V- ல் M என்ற உள்ளடங்கு வெளியின் எல்லா உபகணங்களையும் 
உள்ளடங்கு.......சில பண்புகள் 

147 
88.26 . அரூபவெக்டர் வெளியின் ஈவுவெளி : ( Quotient space of 

an abstract vector space) 
ஈவுக்குழு , 

போன்றவற்றை 

முன்னரே 
அறிந்திருக்கிறோம் . இங்கு ஈவுவெளி எவ்வாறு வரையறுக்கப் 
படுகிறது எனக் காணலாம் . 

F என்ற களத்தின் மீதமைந்த அரூபவெக்டர் வெளி V டல் 
M என்ற உள்ளடங்கு வெளிக்குப் பல நிரப்பிகளுண்டு . அவற்றில் 
எந்த ஒன்றை விசேடமாகக் கருதுவது என்பதற்கு இயற்கை 
யான வழி ஒன்றும் கிடையாது . ஆனால் M , V- யிலிருந்து ஒரு 
புதிய அரூபவெக்டர் வெளியை அமைத்து , அவ்வெளி M- ன் 
நிரப்பி போன்று செயல்படும் என்பதைப் பின்வரும் வரிகளில் 
பார்க்கலாம் . இவ்வெளியே M ஐச் சார்ந்த V- ன் ஈவு வெளி எனப் 
படும் . ( Quotient space of V relative to M ). 
88.27 . F என்ற களத்தின் மீதமைந்த அரூபவெக்டர் வெளி 
படல் M என்பது ஓர் உள்ளடங்கு வெளியாகட்டும் . 

a EV 
என்றால் , M + 0 = { x + & | xE M } என்ற V- ன் உள்ளடங்கு 
கணம் M- ன் வலது உபகணம் ( right coset ) , & + M = { a + x | xEM } 
ஆனது M- ன் இடது உபகணம்(left coset) எனவும் வரையறுக்கப் 
படுகிறது . 

குறிப்பு 1 : aEM என்றால் M +3 = M ஆகும் . மேலும் , 
M + 8 = + M ஆதலால் , M + a வை M- ன் உபகணம் என்றே 
அழைக்கலாம் . 
மேலும் , M + a = M + 9 என்பன M. ன் 

யாதானுமிரு 
உபகணங்களாக இருந்தால் , M + x = M + s அல்லது 
M + an M + = என்று நிரூபிக்கலாம் . மேலும் , M + 8 = 
M + P = & - EM என்றும் எளிதாக நிறுவலாம் . 
குறிப்பு 2 : K என் 

K என்பது M- ன் உபகணம் என்றால் , K = M + e 
என்ற வகையில் V- ல் ஓர் உறுப்பு , ஆக உள்ளது . 
88.28 . F என்ற களத்தின் மீதமைந்த அரூபவெக்டர் வெளியில் 


F 


கொண்ட கணத்தில் கூட்டலும் , எண்ணியால் பெருக்கலும் , பின் 
வருமாறு வரையறுக்கப்படுகிறது . M + a , M + $ என்பன M. ன் 
யாதானுமிரு உபகணங்களெனின் 

( M + a ) + ( M - 3 ) M + ( a + B ) [ ax , FEV ] 
மேலும் , E F என்றால் , A ( M + a ) = M + A 3 ஆகும் . 


- 


148 


பல்கலைக்கழக நவ இயற்கணித 


குறிப்பு : இவ்விரு செயல்களும் நன்கு வரையறுக்கப்பட்ட 
தாகும் . ஏனெனில் M + x = M + a , M + 3 = M + B என்றால் 
M + ( a + B ) = M + ( a + s ) எனவும் M + a u = M + c எனவும் 
எளிதாக நிரூபிக்கலாம் . 


$ 8.29 . தேற்றம் : 
F என்ற 

களத்தின் மீதமைந்த வெளிப்படையல்லாத 
அரூபவெக்டர் வெளி V- ல் உள்ள M என்ற உள்ளடங்கு கணத்தின் 
எல்லா உபகணங்களையும் கொண்ட கணம் $ 6.28 - ல் 
வரையறுக்கப்பட்ட கூட்டல் , எண்ணியால் பெருக்கல் ஆகிய 
செயல்களின் கீழ் F ன் மீது ஓர் 

ஓர் அரூபவெக்டர் 

வெளியை 
அமைக்கின்றது . 


நிரூபணம் : 


M டன் உள்ள டங்கு கணத்தின் எல்லா உபகணங்களையும் 
கொண்ட கணத்தை V என்று குறிப்போம் . V டல் M + e , M + 3 
என்பன யாதானுமிரு உறுப்புகளெனின் (a , EV ) ( M + a ) + 
( M + B ) 

A ( M + a ) = M + 1uE V [ .. a + s , Aa EV , A E F ] 


-- 


V டல் 

வரையறுக்கப்பட்ட கூட்டல் ,, எண்ணியால் 
பெருக்கல் ஆகிய செயல்களின் கீழ் V அடைப்புள்ளது . 


மேலும் , [ ( M + a ) + ( M + F ) ] + ( M + 7 ) 

= [ M + ( a + p ) ] + ( M + 7 ) [ a , s , YEV ] 
= M + ( a + 3 + % ) = ( M + a ) + [ M + ( p + 7 ) ]. 

= ( M + a ) + [ [ M + 3 ) + ( M + 7 )] 
ஆதலால் V - ல் கூட்டல் சேர்ப்பு விதிக்குட்பட்டது . 


( M + & ) + ( M + 9 ) = M + ( a + 8 ) = M + ( 8 + a ) = ( M + 9 ) + 
( M + a ) [ பரிமாற்று விதி ] 


0 என்பது V- ல் பூச்சிய உறுப்பைக் குறித்தால் , M + 0 = M 
ஆனது V டல் கூட்டல் அலகாகும் . M + ( - a ) ஆனது V டல் 
M + டன் கூட்டல் எதிர்மறை . ஆதலால் , ஆனது அக்கணத்தில் 
வரையறுக்கப்பட்ட கூட்டலின் கீழ் 
ஒரு 

பரிமாற்றுக்குழுவை 
அமைக்கின்றது . 


149 


உள்ளடங்கு ..........சில பண்புகள் 


a , HE F என்றால் , 1 [ u( M + a ) ] = } [ M + ua ] = M + (Au) a 

= au ( M + a ) 
* [[ M + a ) + ( M + E ) ] = 1 [ M + ( a +9 ) ] M + a ( x + B ) 

= M + le + Ap 
= ( M + la ) + ( M + p ) = } [ M + c ) -- 

A [ M + B ] 
( A + u ) [ M + a ] = M + A + u ) at = M + (Aa + La ) 

( M + aa ) + ( M + ra ) 
1 ( M + a ) + u ( M + a ) 


- 


- 


- 


V டன் பெருக்கல் அலகை 1 என்று குறித்தால் , 1. ( M + a ) 
M + 1 u = M +0 . எனவே , V என்ற கணம் அதில் வரையறுக்கப் 
பட்ட கூட்டல் , எண்ணியால் பெருக்கல் எனுஞ்செயல்களின் கீழ் 
F- ன் மீது ஓர் அரூபவெக்டர் வெளியாகும் . 


88.30 . ஈவுவெளி : 
F என்ற களத்தின் மீதமைந்த 

வெளிப்படையல்லாத 
அரூபவெக்டர் வெளி V- ல் உள்ள உள்ளடங்கு வெளி M- ன் எல்லா 
உபகணங்களையும் கொண்ட கணம் F- ன் மீதமைக்கும் 
அரூபவெக்டர் வெளியே M ஐச் சார்ந்த V- ன் ஈவுவெளி 

VV 
எனப்படும் . இதனை என்று குறிப்போம் . 

M 


8 8.31 . தேற்றம் : 
F என்ற களத்தின் மீதமைந்த 

வெளிப்படையல்லா , த 
அரூபவெக்டர் வெளி V- ல் M என்ற உள்ளடங்கு வெளியின் எந்த 
ஒரு நிரப்பியும் -க்கு ஓரினச்சார்பில் ( Isomorphic ) 

M 
உள்ள தாகும் . 


V 


நிரூபணம் : 


N என்பது M- ன் யாதானுமொரு நிரப்பியாகட்டும் . XE N , 

V 
f : x - > M + x என்ற , N- லிருந்து -ற்குச் செல்லும் அமைப்பு 

MM 
மாற்றத்தை ( mapping ) எடுத்துக்கொள்வோம் . 


.x , x , EN, f ( x ) = f ( x.) = M + x = M + x , 

= x - x , E M 


150 


பல்கலைக்கழக நவ இயற்கணிதம் 


= x - x , E M N N [ : x - x , € N ] 

] 
x - x , = 0 [ ; M , N நிரப்பு உள்ளடங்கு 

வெளிகளாதலால் M N N = 0 ] 


-- 


ஒன்றுக்கொன்று 


f ஆனது 
( one to one mapping) 


அமைப்புமாற்றமாகும் 

.......... ( 1 ) 


M + z 


என்பது 


ல் 


உறுப்பாக 


யாதானுமொரு 
M 
zEV ஆகும் . 


இருக்கட்டும் . 


.. 


எனவே z = x + y , x E M , yE N ( . M , N என்பன V- ல் 

நிரப்பு உள்ளடங்கு வெளிகள் ) 


: . x = z - ye M 


M + ] = M + z 


ஃ y - zE M 
. F ( y ) E N , f : y -- > M + y = 

V 
M + IE 

M 


f என்பது முழு அமைப்புமாற்றமாகும் ( onto mapping ) 

..... .. ( 2 ) 


- 


மேலும் , x ,, x , EN என்றால் f ( x + x. ) M + ( x + x ) 

( M + x ) + ( M + x ) 

= f ( x ) + f ( x .) 
A E F என்றால் , f (A x ; ) = M + 1 x = A ( M + x ) = 1 f ( x ; ) 


V 
. f என்ற அமைப்புமாற்றம் N, ஆகியவற்றில் 

MM 
வரையறுக்கப்பட்ட ஒத்த செயல்களை (respective operations ) 
பாதுகாக்கின்றது . ( preserves) 

......... ( 3 ) 
ஆதலால் , ( 1 ) , ( 2 ) , ( 3 ) லிருந்து f என்பது N- லிருந்து 
V 

-ற்கு ஓரினச்சார்பாகும் . (Isomorphism ) 
MM 


என்ற 


V 

V 
குறிப்பு : M. ன் நிரப்பியான N = ஆதலால் , 

3 M 
M ஐச் சார்ந்த படயின் ஈவுவெளி M- ன் நிரப்பி போன்று செயல் 
படுகின்றது எனக்கூறலாம் 


( K ) 


கியத்தந்த 
உள்ள டங்கு .. ....சில பண்புகள் 

151 
88.32 , ஈவுவெளியின் பரிமாணம் : 

F என்ற களத்தின் மீதமைந்த , வெளிப்படையல்லாத 
முடிவுள்ள பரிமாணங்கொண்ட அரூபவெக்டர் வெளி V- ல் 

V 
M என்பது ஓர் உள்ளடங்கு வெளியாயின் d 

d ( V ) - 

M 
d ( M ) ஆகும் . 
நிரூபணம் : 

M என்ற V டன் உள்ளடங்கு வெளியினுக்கு { d ( V ) - d ( M )} 
பரிமாணம் கொண்ட ஒரு நிரப்பியாவது உண்டு ( 8 6.16 ) . 
அதனை N என்போம் . 

V 
86.31 - ன்படி N_ 

M ஆதலால் , d 

M 
d ( V ) - d ( M ) ஆகும் .. 

குறிப்பு : இத்தேற்றத்திற்குரிய நேரிடை நிரூபணம் , 
மாணவர்களுக்குப் பயிற்சியாக விடப்பட்டுள்ளது . 

எ - கா .1 : V. ( R ) - ல் S , T என்ற உள்ளடங்கு வெளிகள் 
முறையே B , = { ( 1,0,2-1 ) , ( 2,3 , -4,0 ) , ( 7,6 , -2 , -3 ) } 
B , = { ( 0 , 3 , -1 , 0 ) , ( 1 , 0 , 0 , -7 } 

கணங்களால் 
S 
வெக்டர்கள் உள்ளன ? SO T , S + T , S , T ஆகியவற்றின் 
பரிமாணங்களைக் கணக்கிட்டு , d ( S ) + d ( T ) = d (SOT) + d ( S + T ) 
என்ற முடிவைச் சரிபார்க்கவும் . 


வா- 


= d ( N ) | 


( K ) 


என்ற 





நிரூபணம் : 

B , - ல் ( 2 , 3 , -4 , 0 ) ஐ ( 1 , 0 , 2 , -1 ) என்ற வெக்டரின் 
ஒருபடிச்சேர்வாக எழுத முடியாது . ஆனால் , ( 7 , 6 , - 2 , -3 ) 
3 ( 1., 0 , 2 , -1 ) + 2 ( 2,3 ,-4, 0 ) 


. B , = { (1,0 , 2 , -1 ) , ( 2 , 3 , -4 , 0 ) } ஒருபடிச் 
சாராதுள்ளது ; S ஐயும் உருவாக்குகிறது . 


எனவே B , பிடல் ஒரு தளமாகும் 

கும் . ஃ d ( S ) = 2 
இதுபோல் B , ஆனது T- ல் ஒரு தளமாகும் . 

d ( T ) = 2 
XEST T என்போம் . XES , XET ஆதலால் , 


152 


பல்கலைக்கழக நவ இயற்கணிதம் 


X = 1 ( 1,0 , 2 , -- 1 ) + 1 , ( 2 , 3 , -4 , 0 ) 
= 4 , ( 0,3 , -1,0 ) +1 , ( 1 , 0 , 0 , -7 ) [ A. , 1 ,, 4 , LEF ] 

X = ( A + ,, 31 ,, 21 , -- 412, --1 , ) = ( 1 , 300 , - 4 , -74 .) 

11 + 1 , = u ; 31 , = 3/4 ; 21 , -42 , = -1 ; -1 , = -7u , 
இவற்றிலிருந்து 4 = 0 , 4 , = 0 என்று கிடைக்கும் . ஃ ST = 0 
ஆகும் . 


S + T = 


{ X + Y | 


XES, YETB, C S + T , B , C S + T 


YET } 


B , UB, CS + TT B , U B , = { ( 1 , 0 , 2 , -1 ) , 
( 2 , 3 , -4 , 0 ) , ( 0 , 3 , -1,0 ) , ( 1 , 0 , 0 , -7 ) } 


இக்கணம் S + T- ல் ஒருபடிச்சாராதுள்ள தால் , d ( S + T ) = 4 
ஆகும் . 

d { S ) + d ( 7 ) = 2 + 2 = 4 ; d (SAT ) + d ( S + T ) = 0 + 4 = 4 
ஃ d ( S ) + d ( T ) = d (SAT ) + d ( S + T ) 


எ.கா. 2 : V. ( R ) ல் 

S என்ற உள்ளடங்கு வெளி , 
B = { ( 1 , 2 , --1 , 3 ) , (2,4 , -2 , 6 ) , ( -1 , 2 , 0 , -3 ) , 
( 0 , 1 , -1 , 0 ) } என்ற கணத்தால் உருவாக்கப்படுமானால் 
V. ( R ) ல் பிடன் யாதானுமிரு நிரப்பிகளைக் காண்க . 

B , = { ( 1 , 2 , -1, 3), ( -1 , 2,0 , -3 ) , ( 0,1 , -1, 0 ) } ஆனது 
S- ன் ஒரு தளமாகும் என எளிதில் அறியலாம் . : . d ( S) = 3 ஆகும் . 
XES என்றால் , X = 1 , ( 1 , 2 , -1 , 3 ) +1, ( -1 , 2,0 , -3 ) 
+1 , ( 0 , 1 , -- 1 , 0 ) ஆகும் . ( -க்கள் ER ) 
( 1 A ,, 2 ) 

21 , + 21 , + g , -11-18, 31-31 ) 
S- ல் இல்லாத , V- ல் உள்ள யாதானுமிரு உறுப்புகள் 
X = ( 1 , 0 , 1 , -1 ) , X , = ( 2 , -- 2 , 1,0)-க்களை எடுத்துக் 
கொள்வோம் . { X , } , { X ,} - க்களால் உருவாக்கப்பட்ட படன் 
உள்ளடங்கு வெளிகளை முறையே T ,, T , என்போம் . 


பா 


NER } , 


= 


T - 


{ ^ ( 1 , 0 , 1 , -1 ) 


என்ற இரு 


T , = ( 2 2 , 1 , 0 ) 

HER 
உள்ளடங்கு வெளிகளும் பரிமாணம் 1 கொண்டது . 


153 


உள்ளடங்கு ..........சில பண்புகள் 


* d ( s ) + d ( T ; ) = 4 = d [ V ( R )] ; d ( S ) + d ( T ) = 4 = d [ V , ( R ) ] 
மேலும் , SO T ,, = 0 , Sn T , = 0 என்பது தெளிவு .. 


எனவே T ,, T , என்பன V., ( R ) - ல் S. ன் இரு நிரப்பிகளாகும் . 


என 


குறிப்பு : V = SO T , V = SO T , 

எழுதலாம் . 
(ie . SGT , = SOT ,) ஆனால் , T + T , எனவே நேரிடைக் கூட்டல், 
நீக்கல் விதியை நிறைவு செய்யாது . 


எ - கா .3 : V. ( R )- ல் M என்ற உள்ள டங்கு வெளி { ( 1,2,3,0 ), 
( -1 , 0 , -2 , 1 ) } என்ற கணத்தால் உருவாக்கப்படுகிறது . 


வெளியை 


விவரிக்கவும் . இதன் 


என்ற அரூபவெக்டர் 
MM 
பரிமாணம் என்ன ? 


B , = { ( 1 , 2 , 3 , 0 ) , ( -1 , 0 , -2 , 1 , } ஆனது M. ல் ஒரு 
தளமென எளிதில் அறியலாம் . 


. d ( M ) = 2 


B , = { ( 0 , -1 , 4 , 0 ) , ( 1 , -1 , 0 , 3 ) } ஆல் உருவாக்கப் 
பட்ட V டன் உள்ள டங்கு வெளி N ஐ எடுத்துக்கொள்வோம் . 
B , O B , = , B , U B , என்பது V- ல் ஒரு தளம் , ஆதலால் , 
M , N என்பன நிரப்பு உள்ள டங்கு வெளிகளாகும் . 


4 . 


V. 

V. 
Ny ஆதலால் , 

-ல் B , = { M + x ,, M + x , } 
M. 

M 

x = ( 0 , --- 1 , 4 , 0 ) 

\ X , = ( 1 , -1 , 0 , 3 ) 
என்ற கணம் ஒரு தளமாகும் . 


- 1 


A , ( M + x ) + 1 , ( M + x ) 


( + ) | A , A,Ex } 


MM 


{ ( M + x ; ) + ( M + , .x .) } == { M + ( A , x , + 1 , x , ) } 
M + ( A ,, -1,, -1 , 411 , 
29 , 411, 32 , ) 

11 , 7 , E R 


| 1, } 
( K ) = dv. )- 6(M ) = 4 


d 


d - 2 = 2 


154 


பல்கலைக்கழக நவ இயற்கணிதம் 


ஒருபடி நிலை மாற்றத்தின் அளவையும் , பூச்சிய பரிமாணமும் ( Rank 
and nullity of a linear transformation ) 


88.33 . வரையறை : 
f என்பது , 

F என்ற களத்தின் மீதமைந்த , முடிவுள்ள 
பரிமாணங்கொண்ட அரூபவெக்டர் வெளி V- யிலிருந்து , அதே 
களத்தின் மீதமைந்த 

முடிவுள்ள பரிமாணங்கொண்ட 
அரூபவெக்டர் வெளி 

W- விற்கு , ஓர் , ஒருபடி மாற்றமாக 
இருக்கட்டும் . 


If ( x ) E 
f ( V ) 

என்ற W- ன் 

உள்ளடங் 
XEV ) 
வெளியின் பரிமாணம் , ஒருபடி நிலைமாற்றம் f- ன் அளவை ( Rank ) 
எனப்படும் . இதனை r ( f ) என்று குறிப்போம் . 


V { XEV | f ( x ) = 0 } என்ற 

V டன் கெர்னலின் 
பரிமாணம் , f- ன் பூச்சிய பரிமாணம் ( Nullity ) எனப்படும் . இதனை 
n ( f ) என்று குறிப்போம் . 


குறிப்பு : f என்பது V- யிலிருந்து W- விற்கு ஒருமையில் 
ஒருபடிமாற்றம் ஆவதற்குத் தேவையான , போதுமான விதி 
n ( f ) = 0 ஆக இருக்கவேண்டும் என்பது தெளிவு . 


88.34 . தேற்றம் 

F என்ற களத்தின் மீதமைந்த வெளிப்படையல்லாத , 
முடிவுள்ள பரிமாணங்கொண்ட அரூபவெக்டர் வெளி V டல் , M 
என்பது யாதானுமொரு உள்ளடங்கு வெளியெனின் , 


க்கு 


V 
V XEV , f : X - M + XE என்ற V- யிலிருந்து , M 

MM 
அமையும் அமைப்புமாற்றம் , ஒரு முழு ஒருபடிமாற்றமாகும் . 


நிரூபணம் : 
V+ X , YE V , f ( x + y ) = M + ( x + y ) 

( M + x ) + ( M + y ) 

f ( x ) + f ( y ) 
V A E F , f (ax ) = M + lx = 1 ( M - x ) 

= a f ( x) 


...... ( 1 ) 


........ ( 2 ) 


155 


உள்ளடங்கு.........சில பண்புகள் 


V 


ல் M + z என்பது யாதானுமொரு உறுப்பாக இருந்தால் , 
M 

V 
(zEF ), F ( z ) EV , f : z - > M + zE 

MM 


ஃ f என்பது முழு அமைப்பு மாற்றமாகும் 


........... ( 3 ) 


( 1 ) , ( 2 ) , ( 3 )-லிருந்து f என்பது V யிலிருந்து 


-ற்கு 


MM 


ஒரு முழு ஒருபடி மாற்றமாகும் . 


8 8.35 . தேற்றம் : 

F என்ற களத்தின் மீதமைந்த வெளிப்படையல்லாத , 
முடிவுள்ள பரிமாணங்கொண்ட அரூபவெக்டர் வெளி V- யிலிருந்து , 
அதே களத்தின் மீதமைந்த வெளிப்படையல்லாத , முடிவுள்ள 
பரிமாணங்கொண்ட அரூபவெக்டர் வெளி W_ விற்கு f என்பது 

கெர்னலை 
ஒரு முழு ஒருபடிமாற்றமாக இருக்கட்டும் . f- ன் 

V 
M என்று குறித்தால் • W ஆகும் . 

M 


--- 


} 


நிரூபணம் : 

XEV 
f- ன் கெர்னல் M == 

f ( x ) = 0 
+ XEV , f : X EV - f ( X ) EW எனின் , 

V 
p ; M + Xe -- > f ( X ) E W என்ற 

-லிருந்து , 
M 

M 
W- விற்குச்செல்லும் அமைப்புமாற்றத்தை எடுத்துக்கொள்வோம் . 

V 
M + X , M + Y என்பன ல் யாதானுமிரு உறுப்புகளாயின் 

M 


--- 


3 


( M + X ) = ( M + Y ) = f ( x ) = f ( Y ) 

= f ( X ) -- f ( Y ) = 0 
= f ( X -- Y ) = 0 

> X - YEM 

+ M + X = M + Y 
என்பது ஒன்றுக்கொன்று அமைப்பு மாற்றமாகும் ... ( 1 ) 
W- வில் Y என்பது யாதானுமொரு உறுப்பாக இருக்கட்டும் . 


156 


பல்கலைக்கழக நவ இயற்கணிதம் 


. 


f என்பது V- யிலிருந்து W_ விற்கு ஒரு முழு ஒருபடிமாற்றம் . 
ஆதலால் , F ( X ) EV , f : x- > Y = f ( X ) E W 

V 
. Ở : M + XE - f (x ) = YEW 

M 
. ந என்பது முழு அமைப்புமாற்றமாகும் ( onto mapping ) 

. ( 2 ) 
V 
VM + X , M + YE p [ ( M + X ) + ( M + Y )] = 
M 

[ M + ( X + Y ) ] 
f ( x + Y ) = f ( x ) + f (Y) = $ (M + X) + 2 (M + Y) ..... ( 3 ) 
MAE F , ! [ A ( M + X ] ] = [ M + AX ] f (AX ) 
= af ( x ) = 1 + ( M + X ) 

..... ( 4 ) 
( 1 ) - ( 4 )-லிருந்து , 

என்பது -லிருந்து W- விற்கு ஓர் ஓரினச்சார்பாகும் . 


- 
- 


M 


V 

x W ஆகும் . 
M 


d K 


குறிப்பு : ஓரினச்சார்பு பரிமாணங்களைப் பாதுகாப்பதால் , 
( W . 

d ( V ) d ( M) d ( W) 
M 


8 8.36 . தேற்றம் : 

V. யிலிருந்து W- விற்கு ( 8 6.35 பார்க்க ) F என்பது . ஓர் , 
ஒருபடிமாற்றமெனின் , n ( f ) + r ( f ) = d ( V ) ஆகும் . 


- 


நிரூபணம் : 
f ( V ) | f (x 

x EV 
f : V- > f ( V ) என்பது ஒருபடி முழுமாற்றமாகும் . 
ஃ . 86.35 - ன்படி , M என்பது f -ன் கெர்னலைக் குறித்தால் 
V 

= f ( V ) ஆகும் . 
MM 


உள்ள டங்கு .......சில பண்புகள் 


157 


. 


( K ) = d [ f ( 1 ) 


( அ - து ) d ( V ) - d ( M ) = d [ f ( V ) ] 
( அ - து ) d ( V ) = d ( M ) + d [ f ( V ) ] 
( அ.து ) d ( V ) = n { f ) + r { f ) 


பயிற்சி 9 


1. V , ( R ) ல் S , T என்ற உள்ளடங்கு வெளிகள் முறையே , 

B , = { ( 1,1,0,0 ) , ( 0,0,2,3 ) , ( 2,2,4,4 ) , ( 0,2,3,0 ) } 

B , = { ( 1,1,0,2 ) , ( 1 , -1,2,0 ) , ( 0,0,0,1 ) , ( 2,0,2,3 ) } 
என்ற 

கணங்களால் உருவாக்கப்படுகின்றன . SO T , S + T 
ஆகியவற்றில் எந்தெந்த உறுப்புகள் உள்ளன ? d ( S ), d ( T ), a ( S + T ), 
d ( SO T ) ஆகியவற்றைக் கணக்கிட்டு d ( S ) + d ( T ) = d(S + T ) , 
d ( s ) T ) என்பதைச் சோதித்துப் பார்க்கவும் . 


2. V , ( R ) ல் பின் வருபனவற்றைச் சரிபார்க்கவும் . 

( i ) S என்ற உள்ளடங்கு வெளி { ( 1,1,0,0 ) , ( 0,0,1,1 ) } 
ஆலும் T என்ற உள்ளடங்கு வெளி { ( 0,1,0,1) , ( 1,0,1,0 ) } 
ஆலும் உருவாக்கப்படுகின்றன . S, T என்பன நிரப்பு உள்ளடங்கு 
வெளிகளாக அமையுமா ? 

( ii ) A என்ற உள்ளடங்கு வெளி { ( 0,3,4,1 ) , ( 3,0,2 , 1 ) } 
ஆலும் B என்ற உள்ளடங்கு வெளி { ( 2,1,0,4 ) , ( 1,1,1,0 ) } 
ஆலும் உருவாக்கப்பட்டால் A , B என்பன நிரப்பு உள்ள டங்கு 
வெளிகளாக அமையுமா ? 


3. F என்ற களத்தின் மீதமைந்த அரூபவெக்டர் வெளி படல் 
A , B , C என்பன உள்ளடங்கு வெளிகளாகும் . 

( i ) A ) ( B + C ) = ( A ) B ) + ( A ) C ) 

(ii ) An [ B + (AAC )] == (AQB) + (AA C ) 
என்பன உண்மையா ? விடையை விமர்சனம் செய்யவும் . 


4. V. ( F ) ல் M = { A , , ..... 1,0 , ..... 0 } ; N = 

- {0 , ... , 0 , 
Ar+ 1, - -Am } ( r < n ) என்பன நிரப்பு உள்ளடங்கு வெளிகளென 
நிறுவுக . 


158 


பல்கலைக்கழக் நவ இயற்கணிதம் 


5. V. ( R ) ல் { ( 1,2,1,1 ) , ( 0,1,0,1 ) } என்ற கணத்தால் 
உருவாக்கப்படும் உள்ளடங்கு வெளியினுக்கு , V. ( R ) ல் மூன்று 
வெவ்வேறு நிரப்பிகளைக் காண்க . 


ஈவு 


6. V. ( R ) ல் பின் வரும் உள்ள டங்கு வெளிகளின் 
வெளிகளை விவரித்து , பரிமாணங்களை கணக்கிடவும் , 


> 


. 


, 


( a ) { ( 1 , 2 , 3 , 0 ) , ( 0 , 4 , 7 , 1 ) , ( 4 , 1 , 0 , 8 ) } 

ஆல் உருவாக்கப்படும் உள்ளடங்கு வெளி 
(b ) { ( 1 , 0 , 1 , 0 ) } 
( c ) { ( 1 , 4 , 0 , -1 ) , ( 3 , 0 , 2 , -3 ) } 
( d ) { ( 1 , -1 , -2 , 0 , ) , ( -3, 0 , -1 , 0 ) , 

( 0 , 0 , 4 , 7 ) , ( 3 , 2 , 0 , 1 ) } 


1 , 


2. 


13 


7. V. (F ) - ல்S , T எனும் மாறும் உள்ள டங்கு வெளிகள் 
( variable subspaces ) முறையே 

நிலையான r , s என்ற 
பரிமாணங்களைக் கொண்டுள்ளன . S + T- ன் அதிகபட்ச 
பரிமாணத்தையும் SO T- ன் குறைந்தபட்ச பரிமாணத்தையும் 
கணக்கிடுக . 


8. F என்ற களத்தின் மீதமைந்த , வெளிப்படையல்லாத , 
முடிவுள்ள பரிமாணங்கொண்ட அரூபவெக்டர் வெளி V. ல் 
S , T என்பன இரு உள்ளடங்கு வெளிகளாகும் . T " என்பது V டல் 
T- ன் ஒரு நிரப்பியாகும் . TCS , SO T = 0 எனின் S = T என 
நிறுவுக . 


9. ( 8 - ல் உள்ள ) V- ல் S , T என்ற உள்ளடங்கு வெளிகள் 
V_ ல் நிரப்பு உள்ளடங்கு வெளிகளாவதற்குத் தேவையான , 
போதுமான விதிகள் 

(i ) SOT = 0 

( ii ) a EV என்றால் x = X + Y (XES, YET ) 
என நிறுவுக . 


என் 


10. ( 8 - ல் உள்ள ) V- ல் உள்ள எந்த உறுப்பு & -வையும் 
us tra , ... , lk 

V. ன் உள்ளடங்கு வெளிகளிலிருந்து , 
முறையே ஒவ்வொரு உறுப்பை எடுத்துக்கொண்டு அவற்றின் 
கூட்டலாகக் கூறலாமென்றால் , ul, uy , ... , uk என்ற உள்ளடங்கு 


உள்ளடங்கு.......சில பண்புகள் 


159 


V. ல் 


வெளிகளிலிருந்து , 

உறுப்புகளை எடுத்துக்கொண்டு 
ஒரு தளத்தை அமைக்கலாமென நிறுவுக . இதிலிருந்து , 

1 
d ( u , ) + d ( u ) + ... + d ( uk ) > d ( V ) என்று நிரூபிக்கவும் . 


11. F என்ற களத்தின் மீதமைந்த வெளிப்படையல்லாத 
அரூபவெக்டர் வெளி 

V - 60 S, T , U என்பன உள்ள டங்கு 
வெளிகளாகும் . மேலும் SO T = SOU, S + T = S + U , TCU 
என்றால் T = U என்று நிறுவுக . 


12. V டல் A , B , C 

என்ற 

உள்ளடங்கு வெளிகள் 
AO ( B + C ) = 0 , BA ( C + A ) = 0 , CO ( A + B) = 0 என்றவாறு 
அமைந்தால் , அவை ஒன்றுக்கொன்று சாராதவை எனப்படும் . 
A , B , C- க்கள் V- ல் நிரப்பு உள்ளடங்கு வெளிகளாவதற்குத் 
தேவையான , போதுமான விதிகள் ( i ) இவை ஒன்றுக்கொன்று 
சாராதவையாகவும் (ii) V = A + B + C என்றும் 
வேண்டியதாகும் என நிறுவுக . 


இருக்க 


13. முடிவுள்ள பரிமாணங்கொண்ட அரூபவெக்டர் வெளி 
V- ல் A , B , C என்ற உள்ள டங்கு வெளிகள் ஒன்றுக்கொன்று 
சாராதவையாக இருப்பதற்குத் தேவையான , போதுமான வி 

விதி 
d ( A + B + C ) = d ( A ) + d ( B ) + d ( C ) ஆகுமென நிறுவுக . 


14. முடிவுள்ள பரிமாணங்கொண்ட அரூபவெக்டர் வெளி 
V- ல் S , T என்ற உள்ளடங்கு வெளிகள் SO T = 0 என்றவாறு 
அமைந்துள்ளன . d ( S + T ) = d ( S ) + d (T ) என நிறுவுக . d ( S + T ) = 
d ( S ) + d ( T ) ஆக இருந்தால் SQT = 0 ஆக இருக்குமா ? 
விமர்சிக்க 


15. R- ன் மீதமைந்த எல்லா 2x 2 அணிகளையும் கொண்ட 
அரூபவெக்டர் வெளி M , ( R ) ல் 


MM = 

N 
a , b ER ) 

a , 9 , 1E 
என்ற கணங்கள் உள்ள டங்கு வெளிகளை அமைக்குமென நிரூபி , 
d ( M ), d(N ), d ( M + N ) , d( M IN ) , a ( M , ( R ) 


| w ) 
(M, (R)/ N ) ஆகியவற்றைக் கணக்கிடுக 


d . 

M , N ஆகிய 
ஒவ்வொன்றிற்கும் இரு நிரப்பிகளைக் கண்டுபிடிக்கவும் . 


ஓா அரூபவெக்டர் வெளி V டல் , பின் வரும் நிபந்தனை 
160 

பல்கலைக்கழக நவ இயற்கணிதம் 
16 . 
களை நிறைவு செய்யும் A , B , C என்ற மூன்று உள்ளடங்கு 
வெளிகள் இருக்குமா எனப்பார்க்கவும் . 


( i) A + B + C = V 
( ii) A D B = 0 , B D C = 0 , CN A = 0 
(iii ) A , B , C என்பன ஒன்றுக்கொன்று சாராதவை . 


17. P. ( C ) என்ற அரூபவெக்டர் வெளியில் ( $ 1.3 , எ - கா . 6 ) 
{ x3 , x + 1 } என்ற கணத்தால் உருவாக்கப்பட்ட உள்ளடங்கு 
வெளி M- ன் பரிமாணம் என்ன ? அதற்கு ஒரு நிரப்பியை P. ( C ) ல் 
காண்க . N என்ற உள்ளடங்கு வெளி { 1 , x } என்ற கணத்தால் 
உருவாக்கப்பட்டால் , d ( N ) , d ( M + N ) , d ( M ) N ) , 


a ( i ), a (K ) ஆகியவற்றினைக் கணக்கிடுக 


18 . F என் 

களத்தின் 

மீதமைந்த வெளிப்படை 
யல்லாத முடிவுள்ள பரிமாணம் கொண்ட அருப்வெக்டர் வெளி 
V- ல் , M , N என்பவை யாதானுமிரு உள்ளடங்கு வெளிகளெனின் , 
( M + N ) 

= M ° N N , (MON) = M ° + N ° ஆகுமென 
நிறுவுக . [ S என்பது V- ல் ஓர் உள்ளடங்கு வெளி எனின் S ° 
என்பது S- ன் பூச்சியமாக்கியைக் ( Annihilator ) குறிக்கும் . 


9. உட்பெருக்கல் வெளிகள் 


[ Inner Product Spaces ] 


நீளம் , 


ஆகிய 


9.1 . அறிமுகம் : [ Introduction ] 

அரூபவெக்டர் வெளிகளில் , ஒருபடித் தன்மைக் கொள்கை 
களைப் பற்றியும் அதன் விளைவாக வரும் பல 

முடிவுகளைப் 
பற்றியும் இது வரை விரிவாகப் பார்த்தோம் . ஆனால் 

வடிவக் 
கணிதத்தில் முக்கியமான 

கோணம் 
கொள்கைகளை விரிவுப்படுத்தவோ அரூபப்படுத்தவோ 
செய்யவில்லை . இக்குறையை இங்கு நிறைவு செய்யும் வகையில் 
நீளம் , கோணம் ஆகியவற்றுடன் தொடர்புகொண்ட எண் 
சார்புகளை ( numerical functions) வரையறுத்து , எண்சார்புகளுடன் 
கூடிய அரூபவெக்டர் வெளியைப் பற்றிக் காண்போம் . 
இவ்வழியில் வந்தவையே 

உட்பெருக்கல் வெளிகளாகும் 
((Inner product spaces) 


. 


ஆயவடிவக் கணிதத்தில் , ஒருதளத்தில் ( in a plane ) P ( x1 , y1 ) , 
.Q (( x ,, y .) என்பவை 

இருபுள்ளிகள் 

எனின் P Q - 
+ (x.- x ) + ( y , --y ,) என்பது , P , Q என்ற புள்ளிகளுக்கிடையே 
உள்ள தூரத்தைக் கொடுக்கின்றது . 0 என்பது ஆய ஆதியைக் 
குறித்தால் , OP == + 0x2 + y ஆகும் . V ( R ) ல் இவற்றை 
கூறும்பொழுது , x = ( x , y,), y = ( x ,, y , ) என்ற இரு வெக்டர்கள் 
வடிவக் கணிதத்தில் தளத்திலுள்ள P , Q என்ற புள்ளிகளைக் 
குறித்தால் , P , Q என்ற புள்ளிகளுக்கிடையே உள்ள தூரம் , 
x , y என்ற வெக்டர்களுக்கிடையே உள்ள தூரமெனப்படுகிறது 
இதனை || x - y || என்று குறிப்பது வழக்கம் . 


. 


* || x - y || = N (x, -- x,): + ( y ;-), ) ஆகும் . 


- 


0 ( 0 , 0 ) என்பது V , ( R ) ல் பூச்சிய உறுப்பைக் குறித்தால் , 
0 , x என்ற இரு வெக்டர்களுக்கிடையே உள்ள தூரத்தை || x || 
என்று குறிப்பது வழக்கம் . | x || Nx + ) ஆகும் . 

11 


162 


பல்கலைக்கழக நவ இயற்கணிதம் 


a , p என்பவை முறையே 0P , 0Q என்ற கோடுகள் 
X அச்சுடன் அமைக்கும் நேர்க்கோணத்தைக் ( positive angle ) 
குறித்தால் , & - B என்பது -OP , 0Q என்ற கோடுகளுக்கிடையே 
உள்ள கோணமாகும் . மேலும் , 

X1 X2 + yr y2 X | x2 -Fy1 ) , 
cos ( a - B) = cos a cos 9 + sin a sin p = 

OP , 00 || x || - || || 
என நிரூபிக்கலாம் . .-- 9 என்ற கோணத்தை , x , y என்ற 
வெக்டர்களுக்கிடையே உள்ள கோணம் எனக்கூறலாம் . 


மேற்கூறியவற்றிலிருந்து x , x, + yty, என்ற கோவையைக் 
கொண்டு , x , y என்ற வெக்டர்களுக்கிடையே உள்ள தூரத்தை 
யும் , அவைகளுக்கிடையே உள்ள கோணத்தையும் கணக்கிடலாம் 
என்பது தெளிவாகும் . ( ஏனெனில் , x = y எனின் x , x , + y , y , = 
x + y , " = || x || - ஃ . || x || = - + N.x , 2 + y , 2 ஆகும் . x , x , + y , y , ஐ 
(x , y) என்று குறித்தால் || 3 || + N (x , x ) ஆகும் . || x - y || = 
( x - x ) + ( y - y ) " = ( x - y , x - y ) 


3 


ஃ || x - y || = + ( x - y , x - y ) ஆகும் . x , y இவற்றிற் 
கிடையே உள்ள கோணம் ce எனின் cosa = 

34 x , + ) 1 y .. 

|| x || - || y || 
( x , y ) 
+ ( x , x ) ( y, y ) 


ஆகும் . 


இவ்வகையில் மிகவும் பயன்படும் கோவை x , x , + yty, = 
(x , y) என்பது x , y என்ற வெக்டர்களின் 

உட்பெருக்கல் 
( Inner product ) எனப்படுகிறது . ( x , y ) ER ஆகையால் x , y- ன் 
உட்பெருக்கல் ஓர் எண்ணியாகும் . ஆகையால் எந்த இரு வரிசை 
யிட்ட வெக்டர்கள் x , y- க்கும் ( ordered pair of vectors ) ( x , y ) 

R. ல் உள்ள எண்ணி தொடர்புபடுத்துகிறது என்று 
கூறலாம் . 


என்ற 


89.2 . Vn ( R ) - ல் உட்பெருக்கலை வரையறுத்தல் : 

Vn ( R ) - ல் X = ( x , x ,, ... , xn ), Y = ( yi , y ,, ... , yn ) என்பவை 
யாதானுமிரு வெக்டர்களாயின் , x , y1 + x, y , + ...-+ xx yn என்ற 
எண்ணி , X , Y என்ற வெக்டர்களின் உட்பெருக்கல் என 
வரையறுக்கப்படுகிறது . இதனை (x , y) என்று குறிப்பது வழக்கம் . 


$ 9.3 . Vn ( R ) - ல் உட்பெருக்கல் எனும் எண்சார்பு ( numerical 
function ) பின்வருவனவற்றை 

நிறைவு 

செய்கிறது 
நிறுவலாம் . 


என 


163 


உட்பெருக்கல் வெளிகள் 


W X , Y , Z EVn ( R ) , AER , (i ) ( x , y ) = ( y, x ) 

(ii) ( x + z , y ) = ( x , y ) + ( z , y ) 

( x , y + z ) = ( x , y ) + ( x , z ) 
( cx , y ) = c ( x , y ) , ( x , cy ) 

= c ( x , y ) 
( iii ) ( x , x ) > 0 , ( x , x ) = 0 = 

x = 0 


முதல் பகுதியிலிருந்து உட்பெருக்கல் சமச்சீருடையது 
என்றும் , இரண்டாவது பகுதியிலிருந்து உட்பெருக்கல் இருபுற 
ஒருபடித்தானது ( bilinear ) என்றும் , மூன்றாவது பகுதியிலிருந்து 
உட்பெருக்கல் மிகையெண் என்றும் தெரிகிறது . ஆகையால் 
உட்பெருக்கல் என்பது சமச்சீருடைய இருபுற ஒருபடித்தான 
மிகை எண் சார்பாகும் . [ symmetric, bilinear and positive 
numerical function ] 


89.4 . Vn ( R)- ல் ஒரு வெக்டரின் நீளத்தை வரையறுத்தல் : 

X என்பது Vn ( R ) - ல் யாதானுமொரு வெக்டராயின் , + ( x,x) 
என்பது X- ன் நீளம் ( length of the vector x ) என வரையறுக்கப் 
படுகிறது . இதனை || x || என்று குறிப்பது வழக்கம் . 


X , Y என்பவை Vn ( R ) - ல் யாதானுமிரு வெக்டர்களா.யின் 
+ V ( x - y , x - y ) என்பது X , Y என்ற வெக்டர்களுக்கிடையே 
உள்ள தூரம் என வரையறுக்கப்படுகிறது . இதனை X Y என்ற 
வெக்டர்களுக்கிடையே உள்ள பிரிவு ( seperation of the vectors 
x and y ) எனவும் கூறலாம் . இதை || x - y || என்று குறிப்பது 
வழக்கம் . 


என 


9.5 . Vr (R )- ல் பூச்சியமல்லாத இரு வெக்டர்களுக்கிடையே 

உள்ள கோணத்தை வரையறுத்தல் : 
X , Y என்பவை Vn ( R ) - ல் யாதானுமிரு பூச்சியமல்லாத 

, 
வெக்டர்களாக இருக்கட்டும் . -1 < 

|| x || * || 1 || 

( x , y ) 
நிரூபிக்கலாம் . ஆகையால் , 

2 | 3 || - || 

என்பது . -0°-விலிருந்து 

x yT 
180 ° முடிய உள்ள இடைவெளியில் இருக்கும் ஒரே ஒரு கோணத் 
தின் கிடைக்கை (cosine ) யாகும் . இக்கோணம்,x , y என்ற வெக்டர் . 


( , ன் 
164 

பல்கலைக்கழக நவ இயற்கணிதம் , 
களுக்கிடையே உள்ள கோணம் என வரையறுக்கப்படுகிறது . 

( x , y ) 
இக் கோணத்தினை .. என்று குறித்தால் cos u = 

|| x || - || y || 

( 0 ° < a < 1809 ) 
யூக்ளிட் வெக்டர் வெளி : ( Euclidean Vector Spaces ) 
Vn ( R ) - ல் உட்பெருக்கலை வரையறுத்தது போன் 

று , 

மெய் 
யெண்களத்தின் மீதமைந்த அரூபவெக்டர் வெளியில் எவ்வாறு 
உட்பெருக்களை வரையறுப்பது என்பதைப் பார்போம் . 
9.6 . ஓர் அரூபவெக்டர் வெளியில் உட் பெருக்கல் சார்பு : ( Inner 

product function in an abstract vector space) 
வரையறை : 

மெய்யெண்களும் R- ன் மீதமைந்த அரூபவெக்டர் வெளி 
E- ல் உள்ள x , y போன்ற வரிசையிட்ட ஜோடி உறுப்புகளை ! 
( ordered pair of elements ) R- ல் உள்ள எண்ணிகளோடு தொடர்பு 
படுத்தும் ஓர் எண்சார்பு ( numerical function ) சமச்சீருடைய 
தாகவும் , ( symmetric) இருபுற ஒருபடித்தாகவும் (bilinear ), மிகை 
உட்பெருக்கல் சார்பு 

சார்பு ( Real inner product function in E ) என - 
வரையறுக்கப்படுகிறது . 

( அ - து ) x , y என்ற வரிசையிட்ட ஜோடியோடு தொடர் 
புடைய எண்ணியை (x, y ) என்று குறித்தால் [ ( அ - து ) / x , y 
ஆகியவற்றின் உட்பெருக்கலை ( x , y) என்று குறித்தால் ) 

(i) ( x , y) = ( y , x ) 
( ii) ( x + 2 , y) = ( x , y ) + (z , y ) , (a x , y ) = a ( x, y) 
(iii ) ( x , x ) > 0 , ( x ; x ) = 0 - x = 0 

[ x , y , zE E , ER] . 


$19.7. மெய்யெண் களத்தின் மீதமைந்த உட் பெருக்கல் வெளிகள் 

யூக்ளிட் வெக்டர் வெளி : ( Euclidean Vector Space ) 
வரையறை 
மெய்யெண்களம் R- ன் மீதமைந்த அரூபவெக்டர் வெளி 

. 
E. ல் , மேற்கூறிய முறையில் உட்பெருக்கல் சார்பு வரையறுக்கப் 
பட்டால் , அந்த உட்பெருக்கலுடன் கூடிய அருபவெக்டர் வெளி 
E ; ஒரு யூக்ளிட் வெக்டர் வெளி அல்லது மெய்யெண் உட்பெருக்கல் 
வெளி ( Euclidean vector space or real inner product.space ) என 
வரையறுக்கப்படுகிறது . 


165 


உட்பெருக்கல் வெளிகள் 


எடுத்துக்காட்டு : 

9.2 ல் வரையறுக்கப்பட்ட உட்பெருக்கலுடன் கூடிய 
வெக்டர் வெளி Vr ( R ) ஒரு யூக்ளிட் வெக்டர் வெளியாகும் . 


89.8 . யூக்ளிட் வெக்டர் வெளியில் ஓர் உறுப்பின் ( வெக்டரின் ) 

நீளத்தை வரையறுத்தல் : 
யூக்ளிட் வெக்டர் வெளி E டல் X என்பது எந்த ஓர் 
உறுப்பாகவும் இருக்கட்டும் . + ( X , X ) என்பது X- ன் 

நீளம் 
என வரையறுக்கப்படுகிறது . 


குறிப்பு 1 : ( X , X ) என்பது மிகை மெய்யெண் ஆதலால் , R- ல் 
அதற்கு வர்க்க மூலமுண்டு . 


குறிப்பு 2 : இனிவரும் பகுதிகளில் - யூக்ளிட் வெக்டர் 
வெளியில் உள்ள உறுப்புகளை வெக்டர்கள் என்று அழைப்போம் . 


தி 


9.9 . தேற்றம் : 
E என்பது ஒரு யூக்ளிட் வெக்டர் வெளியாக இருக்கட்டும் . 
VX, YEE, ER. 1 . || AX || = 

= | A | || X || 


- 


2. X = 0 எனின் || X || > 0 
3 . ||.0 || - 0 
4 . | ( X , Y ) | < || X || : || Y || 

( சுவார்ச்சின் சமனிலி ] 

[ Schwarz inequality ) 
5 . || X + Y || < || X || + || Y || 

( முக்கோண சமனிலி ] 
[[ The triangle inequality ] 


நிரூபணம் : 

1 . | AX || 2 = (1X , AX ) = ** ( X , X ) = 1- || X || 2 இருபுறமும் 
மிகை வர்க்கமூலம் எடுக்க , || AX || = ||| X || ஆகும் . 


2. X40 எனின் 9.6 , ( iii ) ன்படி ( X , X ) + 0 ஆனால் 
( X , X ) > 0 ஆதலால் , [ 9-6 , iii] , ( X , X ) > 0 ஆகும் . அதாவது 
|| X || - > 0 : [ [ X || > 0 


3 . 


|| 0 || = || 0 • X || = 10 | | X | = 0 


* 166 


பல்கலைக்கழக நவ இயற்கணிதம் 


4 . 


சுவார்ச்சின் சமனிலி : 


| ( X , Y ) | < || X || - || Y || 


வகை 1 : X = 0 அல்லது Y = 0 எனின் 
( X , Y ) = 0 , || X || = 0 , || Y || = 0 

. | ( X , Y ) | = 0 = || X || - || Y || 


2 


வகை 2 : X + 0 , Y + 0 என்க . A , HER எனின் , 

0 < (1X + uY , 1X + AY ) [ 9.6 , iii ] 
< (1X , X ) + ( AX + LY ) + ( + AY, 1X ) + ( + Y , + 4Y ) 

< 1 ( X, X ) +224 ( X, Y ) + ư° ( Y, Y) [ 9.6, i, ii ] 
1 = || Y || எனவும் , u = || X || எனவும் கொள்வோம் . 

0 < || Y || " ( X , X ) +2 || X || - || y || ( X , Y ) + || X || " ( Y , Y ) 
+2 || X ! || Y || ( X , Y ) < || Y || 2 || X || + 

|| X || 2 || Y || 2 

< 2 || X || 2 || Y || 2 
X + 0 , Y + 0 ஆதலால் , 9.9 . ( 2 )-ன்படி , || x || , || y || 
ஆகியவை பூச்சியத்தைவிடப் பெரிய எண்களாகும் . இருபுறமும் 
2 || X || - || Y || -ஆல் வகுக்க , 
+ ( X , Y ) < || X || * || Y || 

. ( A ) 
( X , Y ) > 0 எனின் | ( X, Y ) | = ( X , Y) 

( X , Y ) < 0 எனின் | ( X , Y ) | = - ( X , Y ) 

இவ்விரு நிலையிலும் ( A ) யிலிருந்து | ( X , Y ) | < IIX || - || Y || 
எனக்கிடைக்கிறது . 


5. முக்கோண சமனிலி : || X + Y || < || X || - || Y || 
|| X + Y || 2 = ( x + Y , X + Y ) = ( X , X ) + ( X , Y ) + ( Y , X ) + ( Y , Y ) 

[ 9.6 , i , ii ] 
= || X || +2 ( X , Y) + || Y || - [ . ( X , Y ) = ( Y , X ) ]] 
< || X|| --- 2 || X|| : || Y | 1 + || Y || * [ சுவார்ச்சு சமனிலியின் 

படி ] 
< [ ] | X || + || Y || ) ? 
இருபுறமும் மிகை வர்க்கமூலம் எடுக்க , || X + Y || < || X || + || Y ]| 


ஆகும் . 


--- 


உட்பெருக்கல் வெளிகள் 


167 


89.10 . வரையறை : 

யூக்ளிட் வெக்டர் வெளி E- ல் , X , Y என்பவை யாதானுமிரு 
வெக்டர்களாயின் + [ X- Y , X - Y ) என்பது X , Y என்ற 
வெக்டர்களுக்கிடையே உள்ள தூரம் [distance between the two 
vectors ) என வரையறுக்கப்படுகிறது . இதனை || X - Y || எனக் 
குறிப்பது வழக்கம் . 


89.11 . இரு வெக்டர்களுக்கிடையே வரையறுக்கப்படும் 
தூரம் மெட்ரிக் பண்புகளைக் ( metric properties ) கொண்டுள்ளது . 
( அ - து ) ( 1 ) || X - X || = 0 X Y எனின் || X - Y || > 0 

( 2 ) || X - Y || = || Y - X|| 
( 3 ) || X - Y || + !| Y - Z || > || X - Z !! 


நிரூபணம் : 
( 1 ) || X -- X || = || 0 || = 0 - [ 9.9 , ( 3 ) ] 

[ X Y எனின் X - Y + 0 . || X - Y || > 0 [ 9.9 , ( 2 )] 
( 2 ) || X - Y || = || (-1) ( Y - X ) || = | -1 | || Y- X || 
= || Y - X || 

[ 9,9 , ( 1 ) ] 
( 3 ) முக்கோண சமனிலியின்படி , || X - Y || + || Y - Z || 

> || X - Y -- ( Y - Z ) || > || X - Z || 


எண் 


குறிப்பு : X , Y என்ற இரு வெக்டர்களுக்கிடையே உள்ள 
தூரத்தை d ( X , Y ) என்றும் குறிப்பது வழக்கம் . d ( X , Y ) ஓர் 
சார்பாகும் . ( numerical 

function ) . மேற்கூறிய 
பண்புகளைப் பின்வருமாறும் கூறலாம் . 

( 1 ) d ( X , X ) = 0 , X Y எனின் d ( X , Y ) > 0 
( 2 ) d ( X , Y ) = d ( Y , X ) 
( 3 ) d ( X , Z ) < d ( X , Z ) -d ( Y , Z ) 


9.12 . யூக்ளிட் வெக்டர் வெளியில் பூச்சியமல்லாத இரு 

வெக்டர்களுக்கிடையே உள்ள கோணத்தை 
வரை 
யறுத்தல் . 


" 


வரையறை : 

x , y , என்பவை யூக்ளிட் வெக்டர் வெளி E- ல் யாதானுமிரு 
பூச்சியமல்லாத வெக்டர்களாக இருக்கட்டும் . 


. 


COS a . 


- 


COS . a 


மெய்யெண் 
168 

பல்கலைக்கழக நவ இயற்கணிதம் 
சுவார்ச்சின் சமனிலியின்படி , | (x , y) | < l| x || : || y || 
| ( x ; y ) | 

< 1 . 

|| x || || + || 
( x , } ) 
ஆதலால் , 

என்பது 0 லிருந்து 180 முடிய உள்ள 
இடைவெளியில் இருக்கும் ஒரே ஒரு கோணத்தின் கிடைக்கை 
(cosine ) யாகும் . இக்கோணத்தையே , x , y என்ற வெக்டர்களுக் 
கிடையே உள்ள கோணம் என்று வரையறுக்கிறோம் . க் 
கோணத்தினை . என்று குறித்தால் 

( x , y ) 

{ 0 ° < a < 180 ° ) ஆகும் . 

0 - ( x , } ) = 0 % a = 90 ° = ( x , y ) = 0 
இதிலிருந்து செங்குத்து வெக்டர்களை வரையறுக்கலாம் . 
9.13 . நீளச்சார்புள்ள வெக்டர் வெளி (Normed Vector Space ) 

ஓர் அரூபவெக்டர் வெளியில் ஒவ்வொரு உறுப்பிற்கும் அதன் 
நீளம் மட்டும் வரையறுக்கப்பட்டு , அது சில விதிகளை நிறைவு 
செய்தால் அவ்வெளி அரூபவெக்டர் வெளிக்கும் , மெய்யெண் 
உட்பெருக்கல் வெளிக்கும் இடைப்பட்டதாக அமைகின்றது . 
[உட்பெருக்கல் வெளியில் ஒவ்வொரு உறுப்பிற்கும் நீளமும் 
வரையறுக்கப்படுகிறது . இரு உறுப்புகளுக்கிடையே உள்ள 
கோணமும் , 

தூரமும் வரையறுக்கப்படுகிறது ) 

இவ்வாறு 
அமைந்த 

வெளியையே நீளச்சார்புள்ள வெக்டர் வெளி 
என்கிறோம் . [ Normed Vector Space ] , 
வரையறை : 
V- ல் , ஒவ்வொரு உறுப்பு X ஐயும் , ஒரே ஒரு மெய்யெண் || X|| 
உடன் தொடர்புபடுத்தும் ஒரு மெய்யெண் சார்பு ( real function ) 
வரையறுக்கப்பட்டு , அச்சார்பு பின் வரும் விதிகளை நிறைவு 
செய்தால் , அச்சார்புடன் கூடிய வெக்டர் வெளிV நீளச்சார்புள்ள 
வெக்டர் வெளி என வரையறுக்கப்படுகிறது . 

1 | x | s0 , || X || = 0 = x = 0 
(ii) || X + Y || < || X || -- || Y || 
( iii ) |la& X || = | & | || X || [ & E R ] 
குறிப்பு : ஒவ்வொரு யூக்ளிட் வெக்டர் வெளியும் ஒரு நீளச் 
சார்புள்ள வெக்டர் வெளியாகும் . இதன் மறுதலை பொதுவாக 
உண்மையாக இருக்காது . 





உட்பெருக்கல் வெளிகள் 


169 


9.14 . யூக்ளிட் வெக்டர் வெளியில் செங்குத்து வெக்டர்கள் : 

( Orthogonal vectors) 
ஒரு யூக்ளிட் வெக்டர் வெளியில் x , y என்ற யாதானுமிரு 
வெக்டர்கள் ( x , y ) = 0 என்றவாறு இருந்தால் , இருந்தால் 
மட்டுமே , அவை செங்குத்து வெக்டர்கள் ( orthogonal vectors ) 
எனப்படும் . இதனைக் குறிக்க , x I y என்று எழுதுவோம் . 
.ஃ x 1 y = ( x , y ) = 0 


பண்புகள் : ( Properties ) ( i ) யூக்ளிட் வெக்டர் வெளி E- ல் 
உள்ள பூச்சியவெக்டர் 0 அவ்வெளியில் உள்ள எந்த ஒரு 
வெக்டருக்கும் செங்குத்தாக இருக்கும் . ( ஏனெனில் ( x , 0 ) = 
( x , 0.y ) = 0. ( x , y ) = 0 [yE E , y +0 ] 


( ii ) E- ல் உள்ள பூச்சியவெக்டர் மட்டுமே அதற்கே 
செங்குத்தாக இருக்கும் . ஏனெனில் ( 0 , 0 ) = 0 மேலும் ( x , x ) = 0 
எனின் x = 0 


( iii ) செங்குத்துத்தன்மை சமச்சீருடையதாகும் . 
( symmetric) ( அ.து ) x | y = y | x 
ஏனெனில் x I y = ( x , y ) == 0 = ( y , x ) = 0 

[ : ( x , y ) = ( y , x ] ] 

= y Lx . 
(iv ) E- ல் x 1 y எனின் x I a y ஆகும் ( UAE R ) 
x | y = (x , y ) = 0 = A ( x , y ) = 0 (AER) 

= ( x , Ay) = 0 = x | ly . 


8 9.15 . தேற்றம் : 

ஒரு யூக்ளிட் வெக்டர் வெளி E- ல் , X என்ற வெக்டர் 
X. , x ,, ...... என்ற வெக்டர்கள் ஒவ்வொன்றிற்கும் செங்குத்தாக 
இருந்தால் அது { x , x ,, ... x ; } என்ற கணத்தால் உருவாக்கப்பட்ட 
உள்ளடங்கு 

வெளியிலுள்ள ஒவ்வொரு * வெக்டருக்கும் 
செங்குத்தாக இருக்கும் . 


நிரூபணம் : 

{x.x ,, ...x ; } என்ற கணத்தால் உருவாக்கப்பட்ட உள்ளடங்கு 
வெளியில் Y என்பது யாதானுமொரு வெக்டராக இருக்கட்டும் . 


170 


பல்கலைக்கழக நவ இயற்கணிதம் 


ஃ . Y = ay x ; + zx, + ... + Ar xp [ A , A , ... ArER] ஆகும் . 
( X , Y ) = ( x , A , x ; + 1 , x2 + ... + ar xp ) 

= 1 , ( x , x ; ) + A , ( x , x.) + ... + 1 ( x , x- ) 
= 0 [ x__x; 1 < i < r ] 

XI Y ஃ . X என்பது { x , x ,, ... , xy } என்ற கணத்தால் 
உருவாக்கப்படும் 

உள்ளடங்கு வெளியிலுள்ள ஒவ்வொரு 
வெக்டருக்கும் செங்குத்தாக இருக்கும் . 


89.16 . செங்குத்து வெக்டர் கணங்கள் ( Orthogonal Set of Vectors) 

வரையறை : யூக்ளிட் வெக்டர் வெளியிலுள்ள குறைந்த 
பட்சம் இரு வெக்டர்களை எடுத்துக்கொண்டாலும் , அவை 
செங்குத்தாக இருந்தால் , அக்கணம் செங்குத்து வெக்டர் கணம் 
( orthogonal set of vector ) என அழைக்கப்படுகிறது . 
89.17 . அலகு வெக்டர்கள் ( Unit vectors ) 

ஒரு யூக்ளிட் வெக்டர் வெளி E- ல் ஒரு வெக்டரின் நீளம் ஓர் 
அலகானால் ( I ! X || = 1 எனின் ) அது அலகு 

வெக்டர் ( unit 
vector ) எனப்படுகிறது . 


E- ல் Y என்பது ஒரு பூச்சியமல்லாத வெக்டராக இருந்தால் , 
அதிலிருந்து ஓர் அலகு வெக்டரை அமைக்கலாம் . ( ஏனெனில் 
|| Y || -1Y என்பது E- ல் ஓர் அலகு வெக்டராகும் . இவ்வாறு 
அலகு வெக்டரை அமைக்கும் முறை அலகுபடுத்தும்முறை 
( normalisation ) எனப்படுகிறது . 


என்ற 


89.18 . அலகு செங்குத்து வெக்டர் கணங்கள் : ( Orthonormal 

Set of Vectors ) 
ஒரு யூக்ளிட் வெக்டர் வெளியில் { x , x ,, ..xn } 
கணத்தில் ( n < 2 ) உள்ள வெக்டர்கள் அனைத்தும் அலகு வெக்டர் 
களாக இருந்து , எந்த இரு வெவ்வேறு வெக்டர்களை எடுத்துக் 
கொண்டாலும் அவை செங்குத்தாக இருந்தால் அக்கணம் அலகு 
செங்குத்து வெக்டர் கணம் ( orthonormal set of vector ) 
வரையறுக்கப்படுகிறது . 


என 


( அ.து ) || x i ll = 1 , (xi , xy ) = 0 ( i # j ) [ 1 < i , j < n ] 
( xi, x ; ) = || X ; || - ஃ ( xt, x ; ) = 1 ஆகும் . [ 1 < i < n ] 
* . ( x , x ;) = 8i ] [i = j எனின் , 8ij = 1 , 

i # j எனின் , 31/ = 0 ஆகும் .) 


உட்பெருக்கல் வெளிகள் 


171 


குறிப்பு : வசதியின் பொருட்டு , { x, , X ,, .... x . } என்ற கணம் 
செங்குத்து வெக்டர் கணமானால் X1 , 3 ,, ....... என்பவை செங்குத்து 
வெக்டர்கள் என்றும் { x , x ,, ... } என்ற கணம் அலகு செங்குத்து 
வெக்டர் கணமானால் X , X3 , ...... என்பவை அலகு செங்குத்து 
வெக்டர்கள் என்றும் அழைப்போம் . 


எடுத்துக்காட்டு : 

உட்பெருக்கலுடன் கூடிய யூக்ளிட் வெக்டர் வெளி Vr ( R ) - ல் 
E , = ( 1,0 , ... 0 ) , E , = ( 0,1 , ... 0 ) , ........ En ( 0,0 , .... 1 ) 
என்பவை அலகு செங்குத்து வெக்டர்களாகும் . 


89.19 . ஒரு யூக்ளிட் வெக்டர் வெளியில் பூச்சிய உறுப்பைக் 
கொண்டிராத ஒரு செங்குத்து வெக்டர் கணத்தைக் கொடுத்தால் , 
அக்கணத்திலிருந்து ஓர் அலகு செங்குத்து வெக்டர் கணத்தை 
அமைக்கலாம் . ஏனெனில் , { x ,, x ) , ... xx } என்ற கணம் பூச்சிய 
உறுப்பைக் கொண்டிராத செங்குத்து வெக்டர் கணமானால் 
{ || x , || -1x , ... || xx || -1xx } என் கணம் 

அலகு செங்குத்து 
வெக்டர் கணமாகும் . 


குறிப்பு : ஒரே ஒரு அலகு 

வெக்டரை மட்டுங்கொண்ட 
ஓருறுப்புக்கணம் அலகு செங்குத்து வெக்டர் கணம் எனக் 
கொள்ளப்படுகிறது . 


89.20 . தேற்றம் : 

வெக்டர் 

வெளி E- ல் , 
கொண்டிராத எந்த ஒரு செங்குத்து 
ஒரு படிச்சாரா நிலையிலிருக்கும் . 


யூக்ளிட் 


பூச்சிய உறுப்பைக் 
வெக்டர் கணமும் , 


நிரூபணம் : 


E- ல் [ x,, x ,, ...xn) என்பது பூச்சிய உறுப்பைக் கொண்டிராத 
யாதானுமொரு செங்குத்து வெக்டர் கணமாக இருக்கட்டும் . 
1 ,,,, ... nER , + , x + ... + x = 0 எனின் 
( x , Ay x + Ayx + ... + m xn ) = ( x1 , 0 ) = 0 [ 1 < ish) 

(x 
7. ( x , x ) + , ( Xi, x ,) + ...+1( x , xi) + + (x , xm) 0 
1 ( x , 

x ) = 0 [ LX), #j > 1 < i, j < n ] 

Ai = 0 ( xi + 0 ஆதலால் , ( x , xx) = || xt || # 0 ] 
1 - க்கு 1 முதல் 1 முடிய மதிப்புகளைக்கொடுக்க , 1 = 0 , 1 , = 0 .... 
Am = 0 எனக் கிடைக்கும் . 


- 
+ 


TL1 ** 

| 


172 


பல்கலைக்கழக நவ இயற்கணிதம் 


ஃ . 11 , 12 , .....An E Rhy x; + 1 , x , + ... + In xn = 0 = 1 = 0 , 
A , = 0 ... ax = 0 


ஃ . { x ,, x ,, ... xn } என்ற கணம் E- ல் ஒருபடிச்சாரா நிலையில் 
உள்ளது . 


கிளைத்தேற்றம் 1 : 
ஒரு யூக்ளிட் வெக்டர் 

வெளியிலுள்ள எந்த ஓர் அலகு 
செங்குத்துக் கணத்திலும் பூச்சிய உறுப்பு இருக்காது ஆதலாலும் , 
அக்கணம் செங்குத்துக் கணமாக இருப்பதாலும் , அது ஒருபடிச் 
சாரா நிலையிலுள்ள கணமாகும் . 


கிளைத்தேற்றம் 2 : 

ஒரு யூக்ளிட் வெக்டர் வெளியை அதிலுள்ள - ஓர் அலகு 
செங்குத்து வெக்டர் 

கணம் 

உருவாக்கினால் அக்கணம் 
அவ்வெளியில் ஒரு தளமாகும் , ( கிளைத்தேற்தம் 1. ] 


கிளைத் தேற்றம் 3 : 

n- பரிமாணம் கொண்ட யூக்ளிட் வெக்டர் வெளி E- ல் 
( n என்பது முடிவுள்ள பாசிட்டிவ் முழு எண் n > 0 ) n வெக்டர் 
களைக் கொண்ட எந்த ஓர் அலகு செங்குத்து வெக்டர் கணமும் 
ஒரு தளமாகும் [ தேற்றம் 5.8 , ii ] 


கிளைத் தேற்றம் 4 : 
முடிவுள்ள பரிமாணம் 

கொண்ட வெளிப்புடையல்லாத 
யூக்ளிட் வெக்டர் வெளியில் எந்த ஓர் அலகு செங்குத்துக் 
கணமும் ஒருபடிச்சாரா நிலையிலுள்ள தால் , 

அக்கணம் 
முடிவுள்ள கணமாகும் . ( inite set ) 


9.21 . வரையறை : ஒரு யூக்ளிட் வெக்டர் வெளியில் செங்குத்து 

அலகு செங்குத்துத் தளத்தை வரையறுத்தல் : 
யூக்ளிட் வெக்டர் வெளியில் E- ல் உள்ள ஒரு தளம் ஒரு 
செங்குத்து வெக்டர் கணமாக இருந்தால் , ( orthogonal set of 
vectors ) இத்தளம் அவ்வெளியில் ஒரு செங்குத்துத் தளமென 
( orthogonal basis) வரையறுக்கப்படுகிறது . மேலும் , E- ல் உள்ள 
ஒருதளம் , ஓர் அலகு செங்குத்து - 

- வெக்டர் கண் 

கணமாலை 
- ( orthonormal set ) அத்தளம் E- ல்5. ஓர் - அலகு செங்குத்துத் 
தளமென ( orthonormal basis ) வரையறுக்கப்படுகிறது . 


| 


நிலையிலுள்ள ) 
உட்பெருக்கல் வெளிகள் 

173 
எடுத்துக்காட்டு : 

உட்பெருக்கலுடன் கூடிய யூக்ளிட் வெக்டர் வெளி VA ( R ) - ல் 
E , = ( 1,0 , ... 0 ) , E , = ( 0 , 1 , ... 0 ) Ex = ( 0 , 0 , ... 1 ) என்ற 
வெக்டர்களைக் கொண்ட கணம் 

ஓர் அலகு செங்குத்துத் 
தளமாகும் . 

குறிப்பு : ஒரு யூக்ளிட் வெக்டர் வெளியில் செங்குத்துத்தளம் 
ஒன்றைக் கொடுத்தால் , அதிலுள்ள வெக்டர்களை அலகு படுத்து 
வதன் மூலம் , அவ்வெளியில் ஓர் அலகு செங்குத்துத்தளம் 
அமைக்கலாம் . 
9-22 . கிராம் - சுமிது செங்குத்தாக்கும் முறை : [ Gram - Schmidt 

Orthogonalisation Process ] 
முடிவுள்ள பரிமாணம் கொண்ட யூக்ளிட் வெக்டர் வெளியில் 
( அவ்வெளி ஓர் அரூபவெக்டர் வெளியாதலால் ) ஒருபடிச்சாரா 

எந்த ஒரு 
ஒரு கணத்திலிருந்தும் 

ஒரு தளத்தை 
அமைக்க முடியும் . ஆனால் , அவ்வெளியில் 

-, ஒருபடிச்சாரா 
நிலையிலுள்ள கணத்திலிருந்து ஓர் அலகு செங்குத்துத்தளத்தை 
அமைக்க முடியுமா ? என்பது ஒரு பிரச்சினையாக இருந்தது . 
இப்பிரச்சினை , கிராம்.சுமிது செங்குத்தாக்கும் முறையால் 
தீர்க்கப்பட்டது . 


... 


தேற்றம் : 

முடிவுள்ள பரிமாணம் கொண்ட வெளிப்படையல்லாத 
யூக்ளிட் வெக்டர் வெளி E- ல் { x1 , x2 , ... xx ) என்ற [ n > 2 ] ஒருபடிச் 

நிலையிலுள்ள கணத்திலிருந்து , பூச்சிய உறுப்பைக் 
கொண்டிராத் , கீழ்க்குறிப்பிட்ட முறையிலமைந்த { y , y ,, ..., ya } 
என்ற செங்குத்து வெக்டர் கணத்தைக் காணலாம் . மேலும் , 
{ x , x,, ..., x } என்ற கணம் E- ல் உருவாக்கும் உள்ளடங்கு 
வெளியையே { y , y,, ... yn) என்ற கணம் உருவாக்குகிறது . 


சாரா 


y = x , Pa = x - dạ, x , y = x - kg, xanh 

1 
Ji = 

Rik X 
k = 1 


* 


27 :n - 1 


Mm 


Σ ΔΗk XK 


k = 1 


174 


பல்கலைக்கழக நவ இயற்கணிதம் 


நிரூபணம் : 

x , x ,, ...... என்ற கொடுக்கப்பட்ட 1 வெக்டர்களிலிருந்து 
y1 , y ,, ... ) என்ற வெக்டர்களைப் பின்வரும் முறையில் எடுத்துக் 
கொள்ளவும் . 


y = x , 


y 


( y , x , ) 
( y , y ) 
( y) , xs) 
( y ,, y :) 


y1 


- 4 


( y,, ) 

y, 
( y , , y ) 


( 1) 


( 51 , 3 ) ( y2, xn) ( yn-, xn ) 
V = Xn 

72 ... - 

In - 1 
( y , y1 ) 

(02 , ya) ( yn-y , yn -1 ) 
முதலில் { 

yx } என்ற கணம் பூச்சிய உறுப்பைக் 
கொண்டிராத கணம் என்று நிறுவுவோம் . இதற்கு தொகுப்பாய்வு 
முறை கடைபிடிக்கப்படுகிறது . (Induction process) 


தொகுப்பாய்வுக் கொள்கை : ( Induction Hypothesis ) 

{ y1 , y2 , ... yk - 1 } ( 2 < k < n ) என்ற கணம் பூச்சிய உறுப்பைக் 
கொண்டிராத கணமாக இருக்கட்டும் . 


நி - வே : {y1, y,, ... ) k - y, yk} என்ற கணம் பூச்சிய உறுப்பைக் 
கொண்டிராது . 


நிரூபணம் : 


y 


( y,, y ) 


{ 1 , , .....xn } என்ற கணம் ஒருபடிச்சாரா நிலையிலுள்ள தால் 

ஆதலாலும் , தொகுப்பாய்வுக் கொள்கையின் படி 
y : # 0 , yk- + 0 ஆதலாலும் , 

( y , xk ) ( ya, xk ) ( yk -1; xt ) 
Vk = xk 

Yk - 1 
( y , y ) 

( Vk- Vk ) 
என்ற வெக்டர் நன்கு அமைக்கப்பட்டதாகும் . ( well defined ) 
yk = 0 என்கின்றோம் . இல்லாவிடில் yk = 0 எனின் , 
(y1, xk ) ( YK - 1, XL) 

எனக்கிடைக்கும் . 
( y , y ) ( ys- i , yk- ) 

. ( 2 ) 


Mk 


yk- = 0 


என் 


{ xy , 32 ) 


yk # 0 


ஆகியவற்றிலிருந்து 
உட்பெருக்கல் வெளிகள் 

173 
( 1 ) லிருந்து , y1 , y2 , ... , yk -1 என்ற உறுப்புகள் ஒவ்வொன்றை 
யும் { x ,, x ,, ... , xk - 1 } என்ற கணத்திலுள்ள வெக்டர்களின் 
ஒருபடிச்சேர்வாக எழுதமுடியும் ஆதலால் , ( 2 ) ன் இடப்புறம் 
X , X ,, .. , Xk 

ற 

வெக்டர்களின் ஒருபடிச்சேர்வாகும் . 
ஆனால் , இதில் X- ன் குணகம் = 1 + 0 ஆதலால் , ( 2 ) லிருந்து 

, xk } என்ற கணம் ஒருபடிச்சார்ந்த நிலையிலுள்ளது 
எனக்கிடைக்கும் . { x , x , ... , xk } என்ற கணம் {x , x ,, ... , xn } 
என்ற ஒருபடிச்சாரா நிலையிலுள்ள கணத்தின் உள்ளடங்கு 
கணமா தலால் , இது ஒரு முரண்படாகும் . ஆகையால் yk = 0 
- எனக்கொண்டது தவறு . . 

ஃ . { y1 , y ,, ... , yk - 1 } ( k > 2 ) என்ற கணம் பூச்சிய உறுப்பைக் 
கொண்டிராத கணமானால் { y1 , y2 , ... , yk } என்ற கணமும் பூச்சிய 
உறுப்பைக் கொண்டிராத கணமாகும் 

எனக்கிடைக்கிறது 

......... ( 3 ) 
ஆனால் , y = x + 0 [ { x1, x,, .... , xn } என்ற கணம் 

ஒருபடிச்சார நிலையிலுள்ளதால் 

x 40 ] 
{ y , } என்ற கணம் பூச்சிய உறுப்பைக் கொண்டிராத 
கணமாகும் 

.... 

. ( 4 ) 
( 3 ) , ( 4 ) 

தொகுப்பாய்வுக் 
கோட்பாட்டிலிருந்து , ( principle of induction ) { y1 , y ,, ... , yn } என்ற 
கணம் பூச்சிய உறுப்பைக் 

கொண்டிராத 

கணமாகும் 
எனக்கிடைக்கிறது 

. ( 5 ) 


{ yx , y , ... , yn } என்ற கணம் செங்குத்து வெக்டர் கணமென 
நிரூபிக்கவேண்டும் . 


- 


{ y1, y ,} என்ற கணத்தை எடுத்துக் கொள்வோம் . 
( x ), x2) 

( x ,, y . ) 
{ y , y } 

( x , x ,) - 
} 1 
( y , y .) 

( x1, y . ) 

( 91 , y ) 
( x , x , ) 
( x , x , ) - 

( x ,, x ) [ : y = x ] 

( x , x ) 
0 
( y ,, y :) ( yi, ya ) = 0 ஆகும் . 
{ y1, y ,} என்ற கணம் செங்குத்து வெக்டர் கணமாகும் . 

( 6 ) 


176 


பல்கலைக்கழக நவ் இயற்கணிதம் 


தொகுப்பாய்வுக் கொள்கை : ( Induction hypothesis ) 

{ y1, y ,, ... , yk - j } (k > 3 ) என்ற கணம் செங்குத்து வெக்டர் 
கணமாக இருக்கட்டும் . 


நி - வே : { yi , y ,, ..., yk -1, yk} என்ற கணம் செங்குத்து வெக்டர் 
கணமாகும் . 


நிரூபணம் : 


(yk, yj ) [ 1 < j < k - 1 ) என்ற உட்பெருக்களை எடுத்துக் 
கொள்வோம் . 


y) = ( w 


-- 31) 


-- 


( y , X ) ( y ,, Xx ) ( k - 1, xe) 
( yk , yj ) 

y1 - 
( y ) ( y , , y ) 

yk - 1 , Ji 

( Pk1, yk - 1) 
( y , Mk ) 

( ye, xk ) 
( xk, y }) ) 

( ya, y } ) 
( y1 , y ) ( 11, yj ) 

(ya, ya) 
( y ) 
( y , y) 

( 0k -1, x ) 

( yk - 1 , yj) 
( y , } }) 

( yk -1, 

Vk ) 
= ( xi , y}) - 0-0 -... ( yi, xk ) - 0 ....- 0 , 
[ தொகுப்பாய்வுக் கொள்கையின்படி , ( yi, yj) = 0 

1 < i , j < k - li # j .] 
0 ( yi , xx ) = ( xk , y })] 


k x (1 < ick = 1) 


{ y , y,, ... , yk } என்பது செங்குத்து வெக்டர் கணமாகும் . 
.. { yi, y2 , ... , 

y - } ( k > 3 ) என்ற கணம் செங்குத்து 
வெக்டர் கணமானால் { y , ye, ..... yk } என்ற கணம் செங்குத்து 
வெக்டர் கணமாகும் எனக் கிடைக்கிறது 

.........( 7 ) 


என்ற 


எனக 


( 6 ) , 

ஆகியவற்றிலிருந்தும் தொகுப்பாய்வுக் 
கோட்பாட்டிலிருந்தும் , (principle of induction ) { y1, y ,,..., 

• , yx } 
கணம் செங்குத்து வெக்டர் கணமாகும் 
கிடைக்கிறது 

.. ( 8 ) 
( 5 ) , ( 8 ) ஆகியவற்றிலிருந்து { y1 , y ,, ..., yw } என்ற 
கணம் பூச்சிய உறுப்பைக் கொண்டிராத செங்குத்து வெக்டர் 
கணமாகும் என்பது தெளிவு . 


கணம் ,, 


உட்பெருக்கல் வெளிகள் 


177 


- 


- 


* 


y 


( y , x,) 

( x , x ,) 
மேலும் , y = x y = x - yi = x , 

X 
(y , y:) 

( 
= x , - 121 x , [ A21 E R ] 

( y !, x , ) ( y ,, x ) 
ys 

1 
( y1 , y :) (ys , ye ) 
( x , x , ) 

( y ) , x ) . 
| x, 

121 31 
( x , x ) 

= 4 
( yz, y , ) 
எனக்கொள்வோம் . = R ] 

( 34 , 
= xs – L x2 - 

x ; -- 121 | x ) 
( x , x ) 

( 1 , x ) 
= x , -- 11 x -- 192 x , 

X - 1 = 1 


- 


) 


எனக்கொள்வோம் . ) 


... 


... 


...... 


... 


.. 


... 


aw x , 


- 


இதேபோன்று yx = xn - Any Y ! 

Ann- 1 xn - 1 
என எழுதலாம் . .. y1 , y2 , ... , yn என்ற வெக்டர்கள் தேற்றத்தில் 
குறிப்பிட்டபடி அமைந்துள்ளது . 


{x1 , x2 , .. , 

xx } , T = {y1 , y2 , ... , 


- 


S 

yn } என்ற கணங்களால் 
உருவாக்கப்படும் E- ன் உள்ளடங்கு வெளிகளை ( Subspaces of E ) 
முறையே U , V என்று குறிப்போம் . 


y1 , y ,, ... , yn என்ற வெக்டர்கள் ஒவ்வொன்றும் { x , x ,, ... , xn } 
என்ற 

கணத்திலுள்ள வெக்டர்களின் ஒருபடிச்சேர்வாதலால் 
TC U ஆகும் . UCV எனக் கிடைக்கிறது 

( 9 ) 
S என்ற கணம் ஒருபடிச்சாரா நிலையிலிருந்து 

U. வை 
உருவாக்குவதால் d ( U ) = n ஆகும் . T என்ற கணம் பூச்சிய 
உறுப்பைக் கொண்டிராத செங்குத்து வெக்டர் கணமாதலால் 
தேற்றம் 9.20 - ன்படி , T என்ற கணம் ஒருபடிச்சாரா நிலையி 
லுள்ளது . மேலும் , T என்பது V- யை உருவாக்குவதால் d ( V ) = n 
ஆகும் . ஃ . d ( U ) = d ( V ) ஆகும் 

( 10 ) 
( 9 ) , ( 10 ) , ஆகியவற்றிலிருந்து , U = V எனக்கிடைக்கிறது 
( தேற்றம் 5.17 ) ஆகையால் , { y1 , Y ,, ... ,< yn } என்ற கணம் , 
{ x1 , x ,, ... , xn } / என்ற 

உருவாக்கும் உள்ளடங்கு 
வெளியையே உருவாக்குகின்றது . 

12 


{ X1 , 2 , 


ல் , 
யல்லாத எந்த ஒரு யூக்ளிட் வெக்டர் வெளி லும் , 

களத்தின் 
அரூபவெக்டர் 
ஒன்றுண்டு . [ தேற்றம் 5.4 ) 
178 

பல்கலைக்கழக நவ இயற்கணிதம் 
கிளைத்தேற்றம் 1 : 

முடிவுள்ள பரிமாணம் கொண்ட , வெளிப்படையல்லாத ஒரு 
நிலைக்கணத்திலிருந்தும் , E- ல் ஓர் அலகு செங்குத்துத் 
தளத்தை அமைக்கலாம் . 
நிரூபணம் : 

d ( E ) = n என்க . E- ல் { x , x , ... , } என்ற ஒருபடிச்சாரா 
நிலையிலுள்ள எந்த ஒரு கணத்திலிருந்தும் E- ல் ஒரு தளத்தினை 
அமைக்கலாம் . அதனை 

Mr,, > xn } 

எனக் 
கொள்வோம் . இத்தளத்திலிருந்து E- ல் { y1 , 32 , ... , 3 என்ற 
பூச்சிய 

உறுப்பைக் கொண்டிராத , செங்குத்து வெக்டர் 
கணத்தை அமைக்கலாம் 

( தேற்றம் 9.22 ] இக்கணம் 
ஒருபடிச்சாரா நிலையிலுள்ள தாலும் , ம-உறுப்புகளைக் கொண்டு 
ருப்பதாலும் , இக்கணம் E- ல் ஒரு தளமாகும் ( தேற்றம் 5.8 , ii ] 
{ y1 , 2 , ... ) yn } என்ற கணம் E ல் 

செங்குத்துத் 
தளமாகும் . ( orthogonal basis ) இதிலுள்ள வெக்டர்களை - அலகு 
படுத்துவதன் மூலம் கிடைக்கும் கணம் { || y ; || -1 y1 , || y, ii -1 yz , 
.. , il yx || -- ym } 

E- ல் ஓர் அலகு செங்குத்துத் தள மாகும் . 
ஆகையால் , E- ல் உள்ள ஒருபடிச்சாரா நிலையிலுள்ள எந்த ஒரு 
கணத்திலிருந்தும் , E- ல் ஓர் அலகு செங்குத்துத்தளத்தை 
அமைக்கலாம் . 
கிளைத்தேற்றம் 2 : 
முடிவுள்ள கணத்தால் உருவாக்கப்படும் . வெளிப்படை 

முடிவுள்ள 
அலகு செங்குத்துத்தளம் ஒன்றுண்டு . | Existence theorem for 
finite orthonormal basis in a ( initely generated Euclidean Space ) 
நிரூபணம் : 
மீதமைந்த 

வெளி 

ஆதலால் , முடிவுள்ள 
கணத்தால் உருவாக்கப்படும் வெளிப்படையல்லாத எந்த 
ஒரு யூக்ளிட் வெக்டர் வெளியிலும் முடிவுள்ள தளம் ( finite basis ) 

- இத்தளத்திலுள்ள வெக்டர்கள் ஒருபடிச்சாரர் நிலையிலுள்ள 
தால் , இதிலிருந்து கடல் ஒரு முடிவுள்ள " அலகு செங்குத்துத் 
தளத்தை ( finite crihor.ormal besis ) அமைக்கலாம் . ( கி.தே. 1 ) 


. 


1 


9.24 , தேற்றம் : 
E- ல் வரையறுக்கப்பட்ட உட்பெருக்கல் 

1. ஆதலால் , E- ல் 1 வெக்டர்களைக் கொண்ட அலகு 
உட்பெருக்கல் வெளிகள் 

179 
ஆகையால் , முடிவுள்ள கணத்தால் உருவாக்கப்பட்ட , 
வெளிப்படையல்லாத எந்த ஒரு யூக்ளிட் வெக்டர் வெளியிலும் 
ஒரு முடிவுள்ள அலகு செங்குத்துத்தளம் ஒன்றுண்டு. 
9.23 . வரையறை : 
முடிவுள்ள கணத்தால் உருவாக்கப்படும் 

வெளிப்படை 
யல்லாத ஒரு யூக்ளிட் வெக்டர் வெளியில் எந்த ஓர் அலகு 
செங்குத்துத் தளத்திலுமுள்ள வெக்டர்களின் எண்ணிக்கையே 
அவ்வெளியின் செங்குத்துப் பரிமாணம் ( orthogonal dimension ) 
என வரையறுக்கப்படுகிறது . 

( குறிப்பு : எல்லா அலகு செங்குத்துத் தளங்களிலும் உறுப்பு 
களின் எண்ணிக்கை சமமாயிருக்கும் . ) 

5.5 - ல் வரையறுக்கப்பட்ட ஓர் அரூபவெக்டர் வெளியின் 
பரிமாணம் ஒருபடிப்பரிமாணமென [ linear dimension ] 
அழைக்கப்படுகிறது . முடிவுள்ள கணத்தால் உருவாக்கப்படும் 
வெளிப்படையல்லாத 

வெக்டர் வெளியில் 
ஒருபடிப்பரிமாணமும் செங்குத்துப்பரிமாணமும் சமமென 
எளிதாக நிறுவலாம் . 

குறிப்பு : பின்வரும் பகுதிகளில் பரிமாணம் என்று குறிப்பிடும் 
பொழுது , அது ஒருபடிப்பரிமாணத்தையே குறிக்கும் 

வெளிப்படையல்லாத n- பரிமாணம் கொண்ட [ n என்பது 
முடிவுள்ள மிகை முழு எண் n > Q ] ஒரு யூக்ளிட் வெக்டர் வெளி 
அலகு செங்குத்துத்தளத்தைச் சார்ந்தும் Vn ( R ) - ல் வரையறுக்கப் 
பட்ட உட்பெருக்கல் அமைப்பைப் பெறுகிறது . [ Relative to any 
orthonormal basis , the abstract inner product defined in E assumes 
the concrete inger product defined in V. ( R ) ] 
நிரூபணம் : 

d ( E ) 
செங்குத்துத்தளம் ஒன்றாவது உண்டு ( கி - தே 2 , 9.22 ] அதனை 
{ x1 , x2 , ... , 

. , xn} எனக் கொள்வோம் . இத்தளத்தினை அடிப் 
படையாகக் கொண்டு E- லிருந்து V. ( R ) ற்கு , ஓர் ஓரினச்சார்பை 
வரையறுக்கலாம் ( தேற்றம் 6.11 ] 


யூக்ளிட் 


D 


3 


பா 


T 


- 
- 


செங்குத்து நிரப்பிகள் : [ Orthogonal Complements] - 
180 

பல்கலைக்கழக நவ இயற்கணிதம் 
(( அ - து ) X என்பது E- ல் யாதானுமொரு வெக்டராயின் 
X = A , x , + A , x , + ... + An xx என எழுதலாம் . f : XEE -- > 
( 1j , ,, ..... , In ) EVn ( R) 

என்ற அமைப்புமாற்றம் E லிருந்து 
Va ( R ) ற்கு ஓர் ஓரினச்சார்பாகும் . 

Y என்பது E. ல் மற்றொரு வெக்டராக இருக்கட்டும் . 
Y = 4 , x + u , x , + ... - In Yx எனக் கொள்வோம் . : Y - 
( 41 , L ,, ... , LR ) EVA ( R ) E- ல் X , Y என்ற வெக்டர்களின் 
உட்பெருக்கல் = ( X , Y ) 

(A + AN, + .... + inxm, 1+ , , - ...-- Uran) 
21 , ( 3 ), 1 ) + , ( x , x. ) + ... +1 (3 ) , x ) + 
2.( M ) + 2 , ( x,, X. ) --... - , ... ( 3 , an ) + 
+ AKH ( xx , x;) + 1xH, (xn , x. ) + ... + Am x ( xx , xn ) 
11. + A , 4 , + ... + Ax L , 
{ { x1 , 2 , ... , 

an } என்ற கணம் அலகு 
செங்குத்துத் தளமாதலால் , ( , ) = 

1 [ = எனின் ) 

0 [ i # j ] [ 1 < i , j < n ] } 
= ( A , ) 
ஆதலால் , E லிருந்து Vr ( R ) ற்கு அமையும் ஒரினச்சார்பு f 
உட்பெருக்கலைப் பாதுகாக்கின்றது எனலாம் . [ preserves the inner 
produc1 ] . 


... 


T. 





9.25 . 

ஒரு யூக்ளிட் வெக்டர் வெளி E- ல் S என்பது ஓர் உள்ளடங்கு 
கணமாக இருக்கட்டும் . S. ல் உள்ள ஒவ்வொரு வெக்டருக்கும் 
செங்குத்தாக அமைந்த , E- ல் உள்ள வெக்டர்களைக் கொண்டு 
அமைக்கப்பட்ட E- ன் உள்ள டங்கு கணம் T என்பது E- ல் ஓர் 
உள்ள டங்கு வெளியாகும் . 


நிரூபணம் : 

x என்பது S. ல் எந்த ஓர் உறுப்பாகவும் இருக்கட்டும் . 
y . , y , என்பவை T- ல் யாதானுமிரு உறுப்புகளாயின் , 
( y + ys , x ) = ( y4 , x ) + (y,, x ) 

0 [ y 13, y | x ) 


! 


உட்பெருக்கல் வெளிகள் 


181 


ஃ y + y , I x J1 + y , ET 

............ ( 1 ) 
E R எனின் ( 1 y1 , x ) = 1 ( y , x) = 1 0 = 0 [ y : I x ] 
ஃ . A y : I x ஃ - Ay , ET 

.......... ( 2 ) 


( 1 ) , ( 2 ) ஆகியவற்றிலிருந்து T என்ற கணம் E- ல் ஓர் 
உள்ளடங்கு வெளியை அமைக்குமென்பது தெளிவு . 


குறிப்பு 1 : S என்பது E- ல் உள்ளடங்கு கணமாக இருந்து , 
உள்ளடங்கு வெளியாக இல்லாவிட்டாலும் , என்ற கணம் E டல் 
உள்ளடங்கு வெளியாக இருக்கும் . 


குறிப்பு 2 : கடல் உள்ள ஒவ்வொரு 

வெக்டருக்கும் 
செங்குத்தாக அமைந்த E- ல் உள்ள வெக்டர்களைக் கொண்டு 
அமைக்கப்பட்ட கணம் T என்பது , S1 எனக் குறிக்கப்படுகிறது . 


9.26 , வரையறை : 


ஒரு யூக்ளிட் வெக்டர் வெளி E- ல் S என்பது உள்ளடங்கு 
வெளியாக இருக்கட்டும் . S- ல் உள்ள ஒவ்வொரு வெக்டருக்கும் 
செங்குத்தாக அமைந்த E- ல் உள்ள வெக்டர்களைக் கொண்டு 
அமைக்கப்பட்ட கணம் E- ல் ஓர் உள்ளடங்கு வெளியை 
அமைக்கும் . இவ்வெளி E- ல் S ன் செங்குத்து நிரப்பி ( orthogonal 
complement of sin E ) என வரையறுக்கப்படுகிறது . 


எடுத்துக்காட்டுகள் : 

1 , எந்த ஒரு யூக்ளிட் வெக்டர் வெளி E லும் , E- ன் பூச்சிய 
உறுப்பை மட்டுங்கொண்ட கணம் { 0 } , E- ல் , E- ன் செங்குத்து 
நிரப்பியாகும் . E- ல் { 0 } என்ற உள்ள டங்கு வெளியின் செங்குத்து 
நிரப்பி E ஆகும் . 


2 , Vn ( R ) ல் E ,, E ,, ... , E., என்ற அலகு வெக்டர் ஓர் அலகு 
செங்குத்துத் தளத்தை அமைக்கும் . { E ) , E ,, .. En } என்ற 
கணத்தால் உருவாக்கப்படும் உள்ளடங்கு வெளியின் செங்குத்து 
நிரப்பி , { E + 1 , En } என்ற கணத்தால் உருவாக்கப்படுகிறது . 


9.27 . முடிவுள்ள 

பரிமானம் கொண்ட வெளிப்படையல்லாத 
வெக்டர் வெளியில் 

உள்ளடங்கு 
வெளியினுக்கு , செங்குத்து நிரப்பி இருக்கும் தேற்றம் 
[ Existence theorem for orthogonal complements ) 


யூக்ளிட் 





நிரப்பியா ன் 
182 

பல்கலைக்கழக நவ இயற்கணிதம் 
தேற்றம் : 

வெளிப்படையல்லாத முடிவுள்ள n . பரிமாணங்கொண்ட 
யூக்ளிட் வெக்டர் வெளி E டல் உள்ள பரிமாணம் -கொண்ட 
உள்ளடங்கு வெளி S- ற்கு , E- ல் பரிமாணம் ( n - r ) கொண்ட 
செங்குத்து நிரப்பி ( orthogonal complement ) உண்டு . 
நிரூபணம் : 

d ( E ) = n என்பது தரவு . E- ன் பூச்சிய உறுப்பை 0 என்று 
குறிப்போம் . 
வகை 1 : 

r = 0 எனின் S = { 0 } . ஃ E- ல் S- ன் செங்குத்து 
நிரப்பி E ஆகும் என்பது வெளிப்படை . இங்கு செங்குத்து 
நிரப்பியின் பரிமாணம் = n = n - 0 = n - r ஆகும் . 
r = n எனில் , S = E ஆகும் ( தேற்றம் 5.17 ) 

{ 0 } என்ற E டன் வெளிப்படை உள்ளடங்கு வெளி , S- ன் 
செங்குத்து 

இங்கு செங்குத்து நிரப்பியின் 
பரிமாணம் 0 = n - n ஆகும் . 


1 . 


க 


வகை 2 : S என்பது வெளிப்படை உள்ளடங்கு வெளியாக 
இல்லாமலும் , E- ன் முழு உள்ளடங்கு வெளியாகவும் ( proper 
subspace ) இருக்கட்டும் . 

( அ - து ) 0 < d (S ) = r < n என்று இருக்கட்டும் . 


ப 


S என்பது E- ல் ஓர் உள்ளடங்கு வெளியாதலால் . அது ஒரு 
யூக்ளிட் வெக்டர் வெளியாகும் . 

S- ல் B = { x , x ,, ... , xr } 
என்ற r உறுப்புகளைக் கொண்ட அலகு செங்குத்துத்தளம் ஒன்று 
இருக்கும் . ( கி.தே. 2 , 9.22 ] 


B என்ற 

கணம் 

E. ல் ஒருபடிச்சாரா நிலையிலுள்ள 
கணமாதலால் , இக்கணத்திலிருந்து E- ல் அலகு செங்குத்துத் 
தளம் ஒன்றை அமைக்கலாம் . அதனை { 3 , x ,, ... , xr , Xr+ 1 , xn } 
எனக் கொள்வோம் . { x + 1, ... , xn } என்ற ( n - r ) உறுப்புகளைக் 
கொண்ட கணத்தால் , உருவாக்கப்பட்ட E- ன் உள்ளடங்கு 
வெளியை T எனக் குறிப்போம் . இக்கணம் ஒருபடிச்சாரா 
நிலையிலுள்ள தால் , இது T டல் ஒரு தளமாகும் . 
d ( T ) = n - r 

. ( 1 ) 


உட்பெருக்கல் வெளிகள் 


183 


S- ல் உள்ள ஒவ்வொரு வெக்டருக்கும் செங்குத்தாக அமைந்த 
E- ல் உள்ள எந்த ஒரு வெக்டர் X- யும் எடுத்துக் கொள்வோம் . 


1 x + , x , + 


* 


+ Ar xp + Ar + 1 Xr + 1 


XEE ஆதலால் , 

X 
+ ... + Anxn ஆகும் . 


[1 , 2 , 

an ER ] 
xx } என்பது E- ல் ஒரு தளமாகும் ] 


[ . { 11 , x , , 


1 < i < r எனின் ( x , x ) = 0 ஆகும் . 


[ x ES] 


என்பது 


. 


ஃ ( A , x + A , x , + ... + Ajx ; + + Ir xr + ... + Am xn , .x ) = 0 
.ஃ 1 ( x ;, .x ) = 0 { { x , x,, ... , xx } 

அலகு 
செங்குத்துத் தளமாகும் . } 
.. 1 = 0 [ .. ( x }, x ) = 1 ] ( அ - து ) . ; = 0 

at = 0 [ 1 < i < r ] 
ஃ . X = Ar +1 Yr +1 + ... + An X ) ஆகும் . . XET ...... ( 2 ) 
Y என்பது T. ல் யாதானுமொரு வெக்டராக இருக்கட்டும் . 
Y = Hr+ 1 .1r + 1 + ... + un Xn என எழுதலாம் . { .. [ xr + 1 , ... , .xn ] 

என்பது -யை உருவாக்குகிறது . } 
X என்பது S- ல் யாதானுமொரு வெக்டராக இருக்கட்டும் . 


X = 1 + u , x , + ... + L X, எனின் 


- 


( Y , X ) = ( u r + 1 Xr + 1 + ... + un xn , H , X1 + u , x2 + ... + u xr ) 

A +1 4 , ( xr + 1 , x ; ) + A + H , (xr1, x.) + ... + ur+ru 
( +1 , 1 ) + ... + 4 ( xn , x ) + A H , (xn , x . ) + ... + 

An , ( xn , ) 
= 0 [ : i #j எனின் (x , Xij) = 0 ] 





YIX 


T- ல் உள்ள ஒவ்வொரு வெக்டரும் , S. ல் உள்ள 
ஒவ்வொரு வெக்டருக்கும் செங்குத்தாக இருக்கும் . 

( 3 ) 
( 1 ) , ( 2 ) , ( 3 ) ஆகியவற்றிலிருந்து T என்பது E- ல் S- ன் 
செங்குத்து நிரப்பியா குமெனவும் , T- ன் 

பரிமாணம் ( n - r ) 
என்றும் கிடைக்கிறது . 

E- ல் பரிமாணம் 


ஆகையால் , 


S1 என்பது E- ன் S. ன் செங்குத்து 
184 

பல்கலைக்கழக நவ இயற்கணிதம் 
7 கொண்ட S என்ற உள்ளடங்கு வெளி ஒன்று கொடுத்தால் , 
அதற்கு E- ல் பரிமாணம் ( n - r ) கொண்ட ஒரு செங்குத்து 
நிரப்பியைக் காணலாம் . 
9 28. வீழல் தேற்றம் ( Projection Theorem ] 
தேற்றம் : 

முடிவுள்ள பரிமாணமுள்ள வெளிப்படையல்லாத யூக்ளிட் 
வெக்டர் வெளி E. ல் S என்பது யாதானுமொரு உள்ளடங்கு 
நிரப்பியானால் , 


. 


( 1 ) S- என்பது E- ல் ஓர் உள்ளடங்கு வெளியாகும் . 


( 2 ) S1 என்பது E- ல் S- ன் நிரப்பி ( complement) யாகும் . 
[ ( அ - து ) E என்பது , S , S1 ஆகியவற்றின் உள் நேரிடைப் 
பெருக்கலாகும் ( internal direct product ) ] 


( 3 ) E. ல் , 


SL என்பதன் செங்குத்து நிரப்பி S ஆகும் . 

{ ( அ - து ) (SI) = S } 


( 4 ) d ( S ) + d ( SI ) = d ( E ) ஆகும் . 


நிரூபணம் : 
( 1 ) தேற்றம் 

9.25 - லிருந்து , 
உள்ளடங்கு வெளி என்பது தெளிவு . 


SL 


என்பது 


E- ல் ஓர் 


( 2 ) { 31 , x ,, ... , xr } என்பது S. ல் ஓர் அலகு செங்குத்துத் 
தளமாகவும் , { 7 , x ) , ... , xr , xr + 1 , , xm } என்பது உடல் ஓர் அலகு 
செங்குத்துத் தளமாகவும் இருந்தால் , S4 என்ற S. ன் செங்குத்து 
நிரப்பி { x7 + 1 , | xn } என்ற ஒருபடிச்சாரா நிலையிலுள்ள 
கணத்தால் உருவாக்கப்படுகிறது . [ தேற்றம் 9-27 ) 





E- ல் யாதானுமொரு உறுப்பு X ஐ எடுத்துக்கொண்டால் , 


X = A , X + A , x , + ... + y xr + Ar + 1 xr + 1 + 

+ in xn 
= ( A , + A , x , + ... + Ar xx) + (Ar+1 xr +1 + 

+ ..... + am xn ) 
= Y -1 - Z , [YES , ZESH) XES + SL 


* . ECS + SI ஆனால் S + EL என்பது E. ன் உள்ளடங்கு 
வெளியாகும் . 


- 


| 


185 


உட்பெருக்கல் வெளிகள் 


வெக்டராக 


ஃ . E = S + SI 

. ( 1 ) 
a என்பது SOS- ல் 

யாதானுமொரு 
இருக்கட்டும் . 
.. & ES , ESI . ( a , a ) = 0 

(வரையறை 9.6 . iii ) 
ஃ . SO S1 = 0 

.. ( 2 ) 


a = 0 


( 1 ) , ( 2 ) ஆகியவற்றிலிருந்து , SL என்பது E- ல் S. ன் ஒரு 
நிரப்பியாகும் . [ SL is a complement of S in E ] [தேற்றம் 6.22 ] 


வெக்டராக 


( 3 ) ந என்பது (SL) -ல் யாதானுமொரு 
இருக்கட்டும் . 


BEE , [ V ZESIBIZ] 
BEE = = X + Y [XES, YE SI ] { E = S + SL } 
( B , Y ) = ( x + y , y ) = (x , y ) + ( y , y ) = 0 + ( y , y ) [ x I y ] 

( y , y ) = 0 [ Y ] 

Y = 0 [வரையறை 9.6 , iii ] 
ஃ . . p = XES . (S1 }ICS 

( 3 ) 


- 44 


மேலும் , S- ல் யாதானுமொரு உறுப்பு X ஐ எடுத்துக்கொள்வோம் . 


* 


+ YESH , ( y , x ) = 0 


* . ( x , } ) = 0 


.. XLY [ VYES ] 


. 


xe ( SI) 


SC (S -1 ) - 


( 4 ) 


.. 


( 3 ) , ( 4 ) ஆகியவற்றிலிருந்து S = ( SL ) 1 ஆகும் . 


( 4 ) { x ,, x ,, ... , x } என்பது S- ல் 

ஒருதளமாதலாலும் , 
{ x , x ,, ... , xn } என்பது SL_ ல் ஒருதளமாதலாலும் , { x , x , .... xn } 
என்பது E- ல் ஒருதளமாதலாலும் , d (S ) = r , d (SI ) 

= n ஆகும் . 


n , 


d ( E ) 


ஃ d (S ) + d (SH ) = d ( E ) 


குறிப்பு 1 : 

மேலே உள்ள தேற்றத்தில் மூன்றாம் பகுதியி 
லிருந்து , S , S1 என்ற E- ன் உள்ளடங்கு வெளிகள் ஒன்று 
மற்றதன் நிரப்பியாக அமைகின்றது . 


186 


பல்கலைக்கழக நவ இயற்கணிதம் 


குறிப்பு 2 : Z என்பது E- ல் , உள்ள 

S- ல் இல்லாத ஒரு 
வெக்டராக இருக்கட்டும் . ZE E ஆதலால் , Z = X + Y [XES , 
YE S1 ] { : E = S + SL } . YE SL ஆதலால் , Y என்பது S. ல் 
உள்ள ஒவ்வொரு வெக்டருக்கும் செங்குத்தாக இருக்கும் . 
X என்ற S- ல் உள்ள வெக்டர் Z என்ற E- ல் உள்ள வெக்டரின் 
S- ன் மீதமையும் செங்குத்து வீழல் ( orthogonal projection ) 
என அழைக்கப்படுகிறது . 


மேலும் , 

( Z , X ) = ( X + Y , X ) = ( X , X ) + ( Y , X ) = || X || 2 [ . YTX] 
( Z , Y ) = ( X + Y , Y ) = ( X , Y ) + ( Y , Y ) = || Y || ? [ . X_LY ] 
( Z, Z ) = ( Z , X + Y ) = ( Z , X ) + (Z , Y ) == || X || * + || Y || 2 
. || Z || : = || X || : + || Y || 2 


9.29 . பெஸ்ஸலின் சமனிலி ( Bessel s inequality ) 
தேற்றம் : 

முடிவுள்ள பரிமாணங்கொண்ட , வெளிப்படையல்லாத 
யூக்ளிட் வெக்டர் வெளி E- ல் B = { x , x,, xn } என்பது 

அலகு செங்குத்துத்தளமாகவும் , X என்பது E. ல் 
யாதானுமொரு வெக்டராகவும் இருந்தால் , 


-- 


1 


[ ( X , X ;) ] < || X || 2 ஆகும் . 


நிரூபணம் : 


Y = x- 2 ( X , X ; ) X / எனக் கொள்வோம் . 

i = 1 


2 ( X , X ; ) X ;, X- 2 ( X , X ; ) X | 

1 = 1 


n 


= ( X , X ) - ( x , x ( X , X ) X ; 

i = 1 


- ( E IT , x}x, x ) 


Y ( X , Xi) XI, 1 ( X , Xi ) X 
i = 1 

i = 1 


187 


உட்பெருக்கல் வெகளிள் 


- 


( X , X ) - 2 2 ( X , Xi) ( X , Xi) + 1 ( X , X ; ) 

i = 1 


11. 


( 


2 ( X , X }) X | , X 
i - 1 


x ) 


11 


71 


- 


( X , X ) - 2 2 ( X , X ; ) + 2 ( X , X ; ) ( X , X ; ) 
i = 1 

1 = 1 
[ ( Xi, Xi ) = 1 , i + j எனின் ( Xi, Xj ) = (0 ] 


h 


( X , X ) 


- 


h . 

2 ( X , X ) 
i = 1 


2 ( X , X ,) = || X || - - 
i = 1 


n 


. 0 < || X || - 2 ( X , X ;) 

i = 1 


1 . 


21 


. 


Y ( X , X ; } < || X || 2 
i = 1 


9.30 . பார்சிவல் லின் முற்றெருமை : [ Parseval s Identity ] 
முடிவுள்ள பரிமாணமுள்ள 

வெளிப்படையல்லாத 
அரூபவெக்டர் வெளி E- ல் 

B = { 

xx } என்பது 
அலகு செங்குத்துத் தள மாகுமெனின் பின்வருவனவற்றை 
நிறுவுக . 


- 


{ x } , x ,, ... ) 


ஓர் 


1. XEE , ( X , X ;) = 0 [ 1 < i < n ] எனின் X = 0 

0 . 


1 . 


2. XE E எனின் X = 2 ( X , X ; ) X 


( 


1 


3. X , YE E எனின் ( X , Y ) = 2 ( X , Xj ) ( X , Y ) 


- 


( பார்சிவல்லின் முற்றொருமை ] 


11 


4 ; XE E எனின் | X || 


Y ( X , X;) 


- 


-- 


188 


பல்கலைக்கழக நவ இயற்கணிதம் 


நிரூபணம் : 

1. XE E , ( X , X ) == 0 ( 1 < i < n ) என்பது தரவு . 
X என்பது 

B. யால் உருவாக்கப்படும் உள்ளடங்கு 
வெளியிலுள்ள 

எல்லா 

வெக்டர்களுக்கும் செங்குத்தாகும் . 
[ தேற்றம் 9.15 ) 

B என்ற கணம் E- யை உருவாக்குவதால் , X என்பது E- ல் 
உள்ள எல்லா வெக்டர்களுக்கும் செங்குத்தாகும் . . XEEL 
ஆனால் , EL 
EL = { 0 } ஃ 

X = 0 ஆகும் . 
2 . B = { x , x2 , ... , 

xn } என்ற கணம் E- ல் ஒருதள மாதலால் , 
XE E எனின் , X = , x + 1 , x , + ... + x ஆகும் [ 11 , 12 , 
A %ER ] 


( 


1 
Σ 


1 < i < n. எனின் , ( X , X ) 


di Xi, Xi 


- 


A ( X , X ; ) + A , ( X ,, Xi ) + ....- A ( X , Xi) 
+ ... -+ an ( Xn , X ;) 

[ . ( X , Xj ) = 1 , i + j எனின் ( Xj, X ;) = 0 ] 
aj = ( X , Xj) [ 1 < i < n ] 

( X 


Ai 


. 


H 


1 


. 


X = YA| X = > ( X , Xi ) X | 

i = 1 i = 1 


.....( 2 ) 


3 . 


X , YE E எனின் ( 2 ) லிருந்து , 


n 


n . 


X = z ( X , X }) Xi, Y = z ( Y , X } ) X; என்று கிடைக்கும் . 

i = 1 


20 , x ) x) 


- 


M 
. ( X , Y ) - L ( X , X ;) Xj , 2 ( Y , X ; ) X 

1 
= [ ( X , X , ) X , + ( X , X , ) X , + ... + ( X , Xn ) Xn , 

( Y , X , ) X, + ( Y , X.) X , + .... + ( Y , Xn ) Xn ] 
( X , X , ) ( Y , X ,) (X1, X , ) + ( X , X , ) ( Y , X , ) 
( X ,, X ) + ... + ( X , X , ) ( Y , Xx ) ( X ,, Xx ) + ... + 
( X , XR) ( Y , X ) ( X ), X ) - ( x, xn) ( Ý , X.) 
( Xm , X-) + ... + (X , Xn) ( Y , Xn ) ( Xn , X.) 
( X , X , ) ( Y , X , ) + (X , X.) ( Y , X .) + ... + ( X , Xx ) 

( Y , Xn) 


- 


உட்பெருக்கல் வெளிகள் 

189 
[ ( X , X ;) = 1 ( 1 < i < n ) i # j எனின் ( Xi, X } ) = 0 ] 


11 


11 


ஃ . ( X , Y ) = 2 ( X , X ; ) ( Y , Xi) = z ( X , X ;) ( X ;, Y ) 
i = 1 

i = 1 


4 . XE E எனின் மூன்றாம் பகுதியில் Y = X என எடுத்துக் 
கொண்டால் , 


11. 


( X , X ) = z ( X , X ; ) ( Xi, X ) எனக்கிடைக்கும் . 


2 


- 


2 [ ( X , X; ) ] ஆகும் . 


- 


89.31 . சிக்கலெண் களத்தின் மீதமைந்த உட்பெருக்கல் 

Qou of a bit : [ Inner Product Spaces Over Complex Fields ] 
சிக்கலெண்களம் C- ன் மீதமைந்த அருபவெக்டர் வெளி 
U- வில் , உள்ள ( X , Y ) போன்ற வரிசையிட்ட ஜோடி உறுப்பு 
களை ( ordered pairs of elements X and Y ) C. ல் உள்ள 
சிக்கலெண்களோடு தொடர்புபடுத்தும் எண்சார்பு ( numerical 
function ) பின்வருவனவற்றை நிறைவு செய்தால் அச்சார்பு 
U- வின் சிக்கலெண் உட்பெருக்கல் சார்பு ( complex inner 
product function ) எனப்படுகிறது . 


( i ) + X , YE U , ( X , Y ) = ( Y , X ) 
( ii ) / X , Y , Z E U , EC, ( X + Z , Y ) = ( X , Y ) + ( Z , Y ) 

(AX , Y ) = 1 ( X , Y ) 
( iii ) ( X , X ) > 0 , ( X , X ) = 0 = x = 0 


( குறிப்பு 1 ; X , Y என்ற வரிசையிட்ட ஜோடியோடு 
தொடர்பு படுத்தப்படும் C- ல் உள்ள எண்ணி ( X , Y ) என்று 
குறிக்கப்படுகிறது , 


இணைச் 


குறிப்பு 2 : a EC எனின் & என்பது & -வின் 
சிக்கலெண் ( complex conjugate ) ஆகும் . ) 


89.32 . வரையறை : ஒன்றூடான வெளி ( Unitary space) 
சிக்கலெண் , 

மீதமைந்த அரூபவெக்டர் 
வெளி U- வில் , மேற்கூறிய முறையில் உட்பெருக்கல் சார்பு 
வரையறுக்கப்பட்டால் , அந்த உட்பெருக்கலுடன் கூடிய 


- - பட |----- பபடட T + 


- 


-- 


-- It , + = 1 


- - - . -- iru t 1 ---- - - - - - 


190 


பல்கலைக்கழக நவ இயற்கணிதம் 


அரூபவெக்டர் வெளி U , ஓர் ஒன்றூடான வெளி ( unitary space ) 
அல்லது சிக்கலெண் உட்பெருக்கல் வெளி ( complex inner product 
space ) என வரையறுக்கப்படுகிறது . 


எந்த 


எடுத்துக்காட்டு : 
Vn ( C ) ல் X , Y என்பவை 

இருவெக்டர்களையும் 
குறிக்கட்டும் , X = ( x1 , X , 7 

xx ) , Y = ( y1 , y .. yn ) எனின் , 
X , Y என்ற வரிசையிட்ட ஜோடியின் உட்பெருக்கல் சார்பு ( X , Y ) 
பின்வருமாறு வரையறுக்கப்படுகிறது . ( X , Y ) === x y + x , y , 
+ ... + xnyn இம்முறையில் வரையறுக்கப்பட்டச் சார்பு 9.31 - ல் 
உள்ள மூன்று விதிகளை நிறைவு செய்வதால் , இச்சார்புடன் 
கூடிய V. ( C ) ஓர் ஒன்றூடான வெளியாகும் . 


குறிப்பு : U என்பது ஓர் ஒன்றூடான வெக்டர் வெளியாக 
இருக்கட்டும் . 


- 4X , Y , ZEU , I ) , a , EC , ( X , , Y -- AyZ ) = (A , Y + A , Z , X ) 

[ 9.31 , i ) 
( A , Y , X ) + (A , Z , X ) [ 9.31 , ii ] 

T ( Y , X ) + 1 , ( Z , X ) [9.31 , ii ] 
= 1 , ( X , Y ) + 1 , ( X , Z ) [ 9.31 , i] 

( X , A , Y + A , Z ) = 1 ( X , Y ) + 1 , ( X , Z ) [9-31 , iv ] 
( குறிப்பாக ( X , AY ) = 7 ( X , Y ) ஆகும் . ) 


குறிப்பு : 9.31 . விதி (i) ஐ நிறைவு செய்வதால் , சிக்கலெண் 
உட்பெருக்கல் சார்பு ஹெர்மீஷியன் சமச்சீர் ( Hermitian 
Synimetric ) வாய்ந்தது எனவும் , ( ii ), (iv ) ஆகிய விதிகளை நிறைவு 
செய்வதால் அச்சார்பு இணை இருபுற ஒருபடித்தானது எனவும் 
( conjugate bilinear ) (iii ) ஐ நிறைவு செய்வதால் அச்சார்பு 
உறுதியான பாசிடிவ் ( positive definite) ஆகுமெனவும் கூறலாம் . 


9.33 . ஒன்றூடான வெளியில் ஓர் உறுப்பின் ( வெக்டரின் ) 

நீளத்தை வரையறுத்தல் : 
ஒன்றூடான 

வெளி U- வில் X என்பது எந்த ஓர் 
உறுப்பாகவும் இருக்கட்டும் . + (X , X ) என்பது Xடன் நீளம் என 
வரையறுக்கப்படுகிறது . இதனை FX | என்று குறிப்பது. 
வழக்கம் . இதனை-- X- ன் அளவை ( norm ) என்றும் கூறுவதுண்டு. 


உட்பெருக்கல் வெளிகள் 


191 


யூக்ளிட் 


வெக்டர் வெளியில் 

நிறுவிய 

முடிவுகள் 
அனைத்தையும் , சில மாறுதல்களுடன் ஒன்றூடான வெளியிலும் 
நிறுவலாம் . 


உதாரணமாக , Vn ( C ) - ல் சுவார்ச்சின் சமனிலி ( Schwarz s 
inequality ) பின்வருமாறு அமைகின்றது . x = (x ,, x ,, ... , xn ), 
Y = ( 1 , 2 , .. 

> yn ) என்பவை Vn ( C ) - ல் யாதானுமிரு வெக்டர் 
களாயின் , | ( X ,.Y ) | < || X || : || Y || - ஆகும் . 


12 
Σ 
j = 1 


( அ - து ) 


11. 
Σ 
= 1 


11 
Σ 


| yi | * 


i = 1 


( அ - து ) | ( x y , -- x , y, + ... + xn ya) | : < 

( +3+ ) 

( y . + .... + | ya | ) 
இதுவே கோசி - சுவார்ச்சு சமனிலியாகும் . [ Cauchy - Schwarz 
inequality ] 

] 
மாதிரி 1 : V , ( R )- ல் X == 

13 , 0 , 4 ) , Y =( 1 , 2 , 2 ) 
என்பவை இரு வெக்டர்களெனின் ( X , Y ) , || X || , 
ஆகியவற்றின் மதிப்பு என்ன ? இதனைக் கொண்டு , சுவார்ச்சின் 
சமனிலியையும் , முக்கோண சமனிலியையும் சரி பார் . 


நிரூபணம் : 


- 


( X , Y ) = 3.1 + 0.2 + 4.2 = 11 . 
|| X || = ( X , X ) = 3.3 +0.0 + 4 4 25 

.. || X || = + N25 
|| Y || 2 = ( Y , Y ) = 1.1 + 2-2 + 2.2 9 

. || Y || + 09 


பா 


+5 . 





- 


+3. 


- 


53 


- 


-- 


| ( X , Y ) | 


11 1 = 11 


15 . 


. 


- 


ஃ | ( X , Y ) | < || X j | * || Y || ஆகையால் , 

பால் , சுவார்ச்சின் 
சமனிலி உண்மை எனத் தெரிகிறது . 

X Y ( 3 , 0 , 4 ) - ( 1 , 2 , 2 ) = (4 , 2 , 6 ) 

.. || X - Y || = + W4- -- 2 + 62 2 14 < 8 . 
1:11 | X HITY | 5 848 . || X + Y || < || || || Y 
ஆகையால் , முக்கோண சமனிலி உண்மை எனத் தெரிகிறது . 


192 


பல்கலைக்கழக நவ இயற்கணிதம் 





மாதிரி 2 : 

ஒரு யூக்ளிட் வெக்டர் வெளியில் X , Y என்பவை 
யாதானுமிரு உறுப்புகளாயின் || X - Y || 2 + || X + Y || 2 = 
2 ( || X || 2 + || Y || 2 ) என நிறுவுக . வடிவக் கணிதத்தில் இம் 
முடிவின் பொருளை விளக்குக . 


- 


- 





நிருபணம் : 
|| X - Y || + || X + Y Ii = ( X - Y , X - Y ) + ( X + Y , X --Y ) 

= ( X , X ) + ( X , - Y ) + ( - Y , X ) + ( - Y , -Y ) 
+ ( X , X ) - ( X , Y ) + ( Y , X ) + ( Y , Y ) 
( X , X ) -- 2 ( X , Y ) + ( Y , Y ) + ( X , X ) 
+ 2 ( X , Y ) + ( Y, Y ) 

( || X || + || Y || ) 
V , ( R ) - ல் X , Y என்பவை இரு வெக்டர்களாக இருக்கட்டும் . 
X + Y , X + 0 , Y +0 எனின் இவ்விரு வெக்டர்களும் , ஒரு 
தளத்தில் ( in a plane ) இரு வேறு புள்ளிகளின் இடம் குறிக்கும் 
வெக்டர்களைக் ( position vectors ) குறியீடு செய்யும் . அப்புள்ளிகளை 
A , B எனக் கொள்வோம் . இத்தளத்தில் இரு செங்குத்து நேர் 
கோடுகளை அச்சுகளாகவும் ( axes ) அவை வெட்டும்புள்ளி 0 வை 
ஆதியாகவும் ( origin ) கொள்வோம் . இவற்றைச் சார்ந்து X , Y 
என்பவை , 0A , OB என்ற வெக்டர்களைக் குறியீடு செய்கின்றது . 

0A , OB யை அண்டைப் பக்கங்களாகக் கொண்ட , OACB 
என்ற இணைகரம் வரைவோம் . C -ன் இடம் குறிக்கும் வெக்டர் 


¢ ( x + y ) 


BCY) 


-வதாக 


- 


- 


A ( 8 ) 


படம் 


25 


oc , V , ( R ) - ல் X + Y என்ற வெக்டரால் குறியீடு செய்யப் 
படுகிறது . OC , AB என்பவை D- ல் வெட்டட்டும் . 


- 


193 


உட்பெருக்கல் வெளிகள் 


OA = || X || , 0B = || Y || , OC = || X + Y || 
AB = || X - Y || ஆகும் . 
. || X - Y || + || X + Y || 2 ( || X | + || Y || 3 ) 


2 


என்ற முடிவு , AB + OC2 
AB ? + 0C = 2 ( 0A + OB ) 

என்பதைக் கொடுக்கிறது . 
2 ( 0A + OB ) = ( 2 AD ) + ( 2 OD ) = 4 AD + 4 OD ? 

[ . என்பது , AB , OC ஆகிய 

வற்றின் நடுப்புள்ளி ] 


OA 
இதுவே / OAB . ல் அபலோனியஸ் தேற்றமாகும் . 


மாதிரி 3 : ஒரு யூக்ளிட் வெக்டர் வெளியில் X , Y என்ற இரு 
வெக்டர்கள் || X || = || Y || என்றவாறு இருந்தால் , 

XX 

Y 
| X + Y என நிறுவுக . வடிவக் கணிதத்தில் இதன் பொருளை 
விளக்குக . 


நிரூபணம் : 
( X - Y , X + Y ) = ( X , X ) + (X , Y ) + ( - Y , X ) + ( -- Y , Y ) 

= || X || * + ( X , Y ) --- ( X , Y ) - || Y || - 

0 [ || X || == || Y || என்பது தரவு ] 


X - Y_X + Y . 


c [ x + y ] 


B [ Y ] 


- பக்க 


A [ x ] 


படம் 26 . 


மாதிரி 2 - ல் உள்ள துபோல் வரைமுறை செய்வோம் . 
13 


கணம் B = { X ) , X , } 
194 . 

பல்கலைக்கழக நவ இயற்கணிதம் 
|| X || | || Y || ஆதலால் , OA = OB ஆகும் . ஆகையால் 
OACB என்பது ஒரு சாய்சதுரமாகும் . ( Rhombus ) X + Y என்ற 
வெக்டர் OC யைக் குறியீடு செய்வதாலும் , X -- Y என்ற வெக்டர் 
BA யைக் குறியீடு செய்வதாலும் , X - Y I X + Y என்ற முடிவு 
BA | 06 என்பதைக் கொடுக்கிறது . அதாவது , ஒரு சாய் 
சதுரத்தில் மூலைவிட்டங்கள் ஒன்றுக்கொன்று செங்குத்தாகும் 
என்று தெரிகிறது . 

மாதிரி 4 : யூக்ளிட்வெக்டர் வெளி V , ( R ) ல் { ( 2 , -1 , 0 , 1 ) , 
( 6 , 1 , 4 , -5 ) , ( 4 , 1,3 , -4 ) } என்ற கணத்தால் உருவாக்கப்பட்ட 
உள்ளடங்கு வெளியில் 

ஓர் அலகு 

செங்குத்துத் தளத்தை 
அமைக்கவும் . 
நிரூபணம் : 

B , == { X ,, X ,, X ; } , X , = ( 2 , -1 , 0 , 1 ) , X , = ( 6 , 1 , 4 , -5 ) , 
X , = ( 4 , 1 , 3 , -4 ) எனக் கொள்ளவும் . 

B , லிருந்து ஓர் , ஒருபடிச்சாரா நிலையிலுள்ள கணம் ஒன்றை 
அமைப்போம் . X , என்பதை X , - ன் எந்த ஓர் எண்ணியால் 
பெருக்கலாகவும் கூறமுடியாது : X = , X , +1 , X , எனின் - = - 1 , 
1 , = + ஆகும் . ஆகையால் , X , என்பது X ,, X , என்ற 
வெக்டர்களின் வெளிப்படையல்லாத ஒருபடிச் சேர்வாகும் . 
ஒருபடிச்சாரா நிலையிலுள்ள தாகவும் , 

உருவாக்கும் 
உள்ளடங்கு வெளியையே உருவாக்கும் கணமாகவும் உள்ளது . 
B , உருவாக்கும் உள்ளடங்கு வெளியை S எனக் குறித்தால் 
B , = { ( 2 , -1 , 0 , 1 ) , ( 6 , 1 , 4 , -5 ) } என்ற கணம் S- ல் ஒரு 
தளமாகும் . 


2 


" H 


ஒருபடிச்சாரா நிலையிலுள்ள கணம் B , லிருந்து S- ல் ஓர் 
அலகு செங்குத்துத்தளத்தை அமைக்க , கிராம் சுமிதின் 
செங்குத்தாக்கும் முறையைப் ( Gram - Schmidt s orthogonalisation 
process) பின்பற்றுவோம் . 

Y , = X , = ( 2 , -1 , 0 , 1 ) என்க . 


Y , - x; } } ] , = { 6 , 1,4 , -5 ) -4 ( 2 , -1 , 0 , 1 ) 


( 4 , 2 , 4 , - 6 ) 


- 


{ * } 





உருவாக்குகிறது . 
உட்பெருக்கல் வெளிகள் 

195 
B = { Y ,, Y , } = { ( 2 , -1,0 , 1 ) , ( 4 , 2 , 4 , --6 )} என்ற 
கணம் பி - ல் ஒரு செங்குத்துத் தளமாகும் . ( orthogonal basis ) B.- ல் 
உள்ள வெக்டர்களை அலகு படுத்திக் கிடைக்கும் கணம் , 

Y , 
B 

|| Y , || 
1 

1 
+1 ), ( 2 , 1 , 2 , -- 

--3 ) 
06 
என்பது S. ல் ஓர் அலகு செங்குத்துத் தளமாகும் . 

மாதிரி 5 : யூக்ளிட் வெக்டர் வெளி V , ( R ) - ல் B , { 1 , 0 , -1 , 2 ) 
( -1 , 1 , 1 , 0 ) } என்ற கணம் , S எனும் உள்ளடங்கு வெளியை 
உருவாக்குகிறது . SL = { (x -- 23, - 2p , a , s ) / & , pER } என 
நிறுவுக . S1- ல் அலகு செங்குத்துத்தளம் ஒன்றை அமைக்கவும் . 
நிரூபணம் : 

SL_ ல் X என்பது எந்த ஓர் உறுப்பாகவும் இருக்கட்டும் . X = 
( x , xx , xg , x . ) என்க . X E SL ஆதலால் , + YES , X Y ஆகும் . 

X 1 ( 1,0 , -1,2 ) , XI ( -1 , 1 , 1 , 0 ) 
x1 - x + 2 x = 0 , ( அ.து ) x = x , --2 x , . ( 1 ) 
-x + x , + x = 0 

( 2 ) 
( 1 ) லிருந்து x , - ன் மதிப்பை ( 2 ) -ல் பிரதியிட , x , = - 2 x , 
எனக் கிடைக்கும் . 
( x1 , xy, xg, x , ) = ( x . , 2 x ... --2.1, . -3 ;}, x ) 
2 3 , a , 3 ) [ a == . Y ;, B2 = x , எனக் 

கொள்ளவும் ) 

[ . a , BE R ] 
S1 = { ( 8-28 , -26 , a , p ) / - a , E R } 
XE S1 எனின் X = ( a --2 , -- 2 3 , & , B ) 

(ax, 0 , 0 , 0 ) + ( --23 , -2 , 0 , B ) 
a ( 1 , 0 , 1 , 0 ) + ( -2, -- 2 , 0 , 1 ) 

ஐ 
மேலும் , கணம் B , ஒருபடிச்சாரா நிலையி 
லுள்ளதாகும் . ஆதலால் , B , என்ற கணம் , SL- ல் 


X 


( e 


29 , 


-- 


படி 


196 


பல்கலைக்கழக நவ் இயற்கணிதம் 


2 


தளமாகும் . B , - லிருந்து , அலகு செங்குத்துத் தளத்தை அமைக்க , 
கிராம் சுமிதின் செங்குத்தாக்கும் முறையைப் பின்பற்றுவோம் . 
Y , = ( 1 , 0 , 1 , 0 ) என்க . X , = ( - 2 , - 2 , 0 , 1 ) எனின் 
Y , = ( --2 , -2 , 0 , 1 ) - 

( Y ,, X.) 
( Y, , Y ) 


Y 


1 : 


( - 2 ) 


( -2 , -2 , 0 , 1 ) 


( 1 , 0 , 1 , 0 ) = ( -1 , -2 , 1 , 1 ) 


2 


B , = { ( 1,0 , 1 , 0 ) , ( - 1 , - 2,1,1) } என்ற கணம் SL- ல் 
ஒரு செங்குத்துத் தளமாகும் . Bs- ல் உள்ள வெக்டர்களை அலகு 

1 

1 

1,0 ) , 
படுத்திக் கிடைக்கும் கணம் B , 

M2 

NT 


( -1 , - 2, 1 , 1 ) } என்பது SL_ ல் ஓர் அலகு செங்குத்துத் தள 


மாகும் . 


என்ற 


மாதிரி 6 : யூக்ளிட் வெக்டர் வெளி E- ல் X , Y 
யாதானுமிரு வெக்டர்கள் செங்குத்தாக இருப்பதற்குத் 
தேவையான , போதுமான விதி || X - Y || = || X || * + || Y || 2 
என நிறுவுக . வடிவக் கணிதத்தில் இதன் விளக்கம் என்ன ? 
ஒன்றூடான வெக்டர் வெளி U. வில் இது உண்மையாகுமா ? 


X , Y E E , X | Y என்று 


நிபந்தனை தேவையானது : 
இருக்கட்டும் . 

ஃ ( X , Y ) = ( Y , X ) = 0 


. ( 1 ) 


|| X - Y || 2 = ( X - Y , X - Y ) = ( X , X ) - ( X, Y ) - ( Y, X ) + ( Y , Y ) 

= || X || ---- || Y || * [ ( 1 ) லிருந்து 

( X , Y ) = ( Y , X ) = 0 ] 
நிபந்தனை போதுமானது : || X - Y || * = || X || + || Y || 2 என்க . 

( நி - வே ) X | Y 


நிருபணம் : 

( X - Y , X - Y ) = ( X , X ) + ( Y , Y ) என்பது தரவு . 
( X , X ) - ( X , Y ) - ( Y , X ) + ( Y , Y ) = ( X , X ) + ( Y , Y ) 
2 ( X; Y ) = 0 [ : ( X , Y ) = ( Y, X ) ] 
* ( X , Y ) = 0 X | Y 


197 


உட்பெருக்கல் வெளிகள் 


X Y , 


வடிவக் கணிதத்தில் விளக்கம் : V. ( R ) ல் X , Y என்பவை 
யாதானுமிரு வெக்டர்களாக இருக்கட்டும் .. 

X + 0 , 
Y + 0 எனின் இவ்விரு வெக்டர்களும் ஒரு தளத்தில் ( in a plane ) 
இரு புள்ளிகளின் இடம் குறிக்கும் வெக்டர்களைக் குறியீடு செய்யும் . 
அப்புள்ளிகளை A , B எனக் கொள்வோம் . இத்தளத்தில் இரு 
செங்குத்து நேர்கோடுகளை அச்சுகளாகவும் ( axes ) 

அவை 
வெட்டும் புள்ளி 0 - வை ஆதியாகவும் 

கொண்டால் , X , Y 
என்பவை OA , O B என்ற வெக்டர்களைக் குறியீடு செய்கின்றது . 
X - Y எனும் வெக்டர் BA- யைக் குறியீடு செய்கின்றது . 


B ( Y) 


X TY = [ \ ! X - Y|| 2 

|| X || + || Y || ] என்ற 
முடிவு , 0A IOB - 

[ BA OA + OB ] 
என்பதைக் கொடுக் 


A ( 8 ) 


2 


கர் 


கிறது . 


0 


இதுவே பித்தகோரஸ் 
தேற்றமாகும் . 


படம் 


27 


ஒன்றூடான வெளி U-வில் , X , YE U , X - Y எனின் , ( X , Y ) = 0 


..... (Y , X ) = ( X , Y ) == 0 = 0 


|| X - Y || 2 == ( X - Y , X -- Y ) = ( X , X ) - (X , Y ) - ( Y , X ) 

+ ( Y , Y ) 
|| X || - + 0 + 0 + || Y || 2 


i ! X - Y || 2 = || X || + || Y || 2 ஆகும் . 
ஆதலால் , நிபந்தனை தேவையானது . 


X , YE U , || X -- Y || 2 = || X || * + || Y || ? என்று இருப்பதாகக் 
கொள்வோம் . 

* ( X - Y , X -Y) = ( X , X ) + ( Y , Y ) 
( அ - து ) ( X , X ) - (X , Y ) - ( Y , X ) + ( Y, Y ) = ( X , X ) -- ( Y , Y ) 


--- 


198 


பல்கலைக்கழக நவ இயற்கணிதம் 


- 
-- 


( X , Y ) + (X ; Y ) = 0 
இதிலிருந்து ( X , Y ) 0 என்று முடிவு செய்யமுடியாது . 

ஏனெனில் , ( X , Y ) என்பது பூச்சியமல்லாத முழுக்கற்பனை 
எண்ணானால் ( purely imaginary number ) ( X , Y ) + ( X , Y ) = 0 ஆக 
இருக்கும் . 

ல் ( , , 
எனின் X - Y == ( 1 - i, 2 + 4i ) ஆகும் . 

|| X - Y || * = | 1-1 | + | 2 + 411 = 2 + 4 + 16 = 22 
|| X ! I 2 + || Y || * = 5 + 17 = 22 

ஃ || X - Y || = || X || - + || Y || * ஆகும் . 
ஆனால் , ( X , Y ) = [ 1.i + 2 (-4i ) ] = -i + 8i = 7i + 0 

X என்பது Y க்குச் செங்குத்தல்ல . 
ஆதலால் , நிபந்தனை போதுமான தல்ல . 

மாதிரி 7 : ஒன்றூடான வெக்டர் வெளி U- வில் , X , Y என்ற 
யாதானுமிரு வெக்டர்கள் செங்குத்தாக 

இருப்பதற்குத் 
தேவையான , போதுமான விதி , 4 a , p EC , || a X + BY || 2 
= || & X || * + || BY || " என்று இருக்க வேண்டும் என்பதாகும் . 


2 


க 


நிரூபணம் : 

X , Y € U , X | Y என்க , 
... ( X ; Y ) = 0 , ( Y , X ) = ( X , Y ) = 0 

. 

.. ( 1 ) 
Va , EC, // a X + Y | 2 ( a X + Y , a X + Y ) 

( a X , X ) + (ax , AY) + (AY , a X ) + ( PY , BY) 
( a X , & X ) + 0 ( X , Y ) + pa ( Y , X ) + (pY, PY ) 
|| aX || + || Y || 2 [ ( 1 ) லிருந்து ( X , Y ) = ( Y , X ) = 0 ] 

" 
நிபந்தனை போதுமானது : X , YE U , 

X ,YE U , Va , EC, 
|la X 4- 9 Y || 2 Ila X | - Y | என்பது தரவு , 

( நி - வே ) X TY . 


- 


நிரூபணம் : 
தரவின்படி , ( a X , x X ) + & E ( X , Y ) + x (Y , X ) 

+ (pY, BY) 
= ( u X , & X ) + (BY, BY ) 
a . B. (X , Y ) + 2 & ( Y , X ) = 0 

( 2 ) 


என்று 


Z என்ற வெக்டரின் -ன் மீதமையும் 
உட்பெருக்கல் வெளிகள் 

199 
va , BEC (2 ) உண்மையாகும் . 
e = i , s = 1 எனக் கொள்வோம் . i ( X , Y ) -i ( Y , X ) = 0 

ஃ ( X , Y ) - ( Y , X ) = 0 ...... ( 3 ) 
a = 1 , s = 1 எனக் கொள்வோம் . ( X , Y ) + ( Y , X ) = 0 ...... ( 4 ) 
( 3 ) ஐயும் ( 4 ) ஐயும் கூட்ட , 2 ( X , Y ) = 0 . ( X , Y ) = 0 

X _ Y. 
மாதிரி 8 : ஒன்றூடான 
ஒன்றூடான வெக்டர் வெளி U- வில் 

U- வில் X , Y 
என்பவை யாதானுமிரு வெக்டர்களாயின் 4 ( X , Y ) = !! X + Y || 2 
-- || X - Y || 2 + i || X + iY|| - i || X - iY || 2 
நிருபணம் : 
|| X + Y || -- !! X. - Y-|| * + iil X -- 1 Y || : -i || X - iY |! 2 
( X + Y , X + Y ) - ( X - Y , X - Y ) + 1 ( X : + iY , X + iY ) 

- i ( X - iY , X - iY ) 
= ( X , X ) + ( X , Y ) + ( Y , X ) + ( Y ; Y ) - ( X , X ) - ( X , -Y ) 
- ( -Y, X-) -- ( -Y , -- Y ) + i [ ( X , iY ).+ ( X , X ) + (iY , X ) 

+ ( iY , I.Y ) ] 
- i [ (x, x ) + ( X , --iY ) + ( -- jY , X ) + ( -iY, - iY )] 
( X , X ) + ( X , Y ) + { Y , X ) + ( Y , Y ) - ( X , X ) + ( X , Y ) 

+ ( Y , X ) - ( Y , Y ) 
+ i [ -i ( X , Y ) + ( X , X ) + i ( Y , X ) + i ( -i) ( Y , Y ) ] 

i [ ( X , X ) + i ( X , Y ) - i ( Y , X ) + i ( -i ) ( Y , Y ) ] 
2 ( X , Y ) + 2 ( Y , X ) +2 ( X , Y) - 2 ( Y ; X ) 

4 ( X , Y ) . 
மாதிரி 9- . V , ( R ) - ல் S என்ற உள்ளடங்கு வெளி ( 1 , 2 , 1 ) 
என்ற வெக்டரால் உருவாக்கப்படுகிறதெனின் ( 0 , 0 , 2 ) என்ற 
வெக்டரின் S- ன் மீதமையும் செங்குத்து வீழல் ( orthogonal 
projection ) யாது ? 
நிரூபணம் : 
z = ( 0 , 

( 0 , 0 , 2 ) EV: ( R ) 
10 , , 

( 0 , 0 , 2 ) #S 
Z = 

எழுதலாம் . 
இதில் X என்பது 
செங்குத்து வீழலாகும் . ( தேற்றம் 9.28 , குறிப்பு 2 ) 

X E S ஆதலால் , x = 1 ( 1 , 2 , 1 ) ஆகும் . ( E R) ..... ( 1 ) 


-- 


-- 


11 } 

E 
200 

பல்கலைக்கழக நவ இயற்கணிதம் 
Y = ( y , y .. ys ) என்று கொள்வோம் . YE SL ஆதலால் , 
Y 1 ( 1 , 2 , 1 ) 
ஃ y , + 2 y : + ys = () 

. ( 2 ) 
Z = X + Y = ( 0 , 0 , 2 ) 2 ( 1 , 2 , 1 ) + ( y1 , 32 , ys ) 

( A + y1 , 2 + y ,, A + ys ) 
ஃ . A + y , = 0 , 2A + ) , = 0 , A + y : 2 

1 - ன் மதிப்பை y , y ,, y , ஆகியவற்றின் வழிகண்டு , ( 2 ) -ல் 
பிரதியிட , 1 = 1 எனக் கிடைக்கும் ..... X = + ( 1 , 2 , 1 ) ஆகும் . 

ஃ . ( 0 , 0 , 2 ) என்ற வெக்டரின் S_ ன் மீதமையும் 
செங்குத்துவீழல் ! ( 1 , 2 , 1 ) ஆகும் . 

மாற்று வழி : ( Aliter ) X , ( 1 , 2 , 1 ) , X , = ( 0 , 0 , 2 ) 
எனக் கொள்வோம் . X , 4 S ஆதலால் , 
ஒருபடிச்சாரா நிலையிலுள்ளது . இதிலிருந்து { Y ,, Y , } என்ற 
செங்குத்துக் 

கணத்தை கிராம் சுமிதின் செங்குத்தாக்கும் 
முறைப்படி அமைப்போம் . 

( Y., X ,) , 
Y- = X , = ( 1,2 , 1 ) Y , = X , - 

Y , 
( Y ,, Y , ) 

2 
- 

) 

6 
( 0 , 0 , 2 ) = Y , + 1 ( 1 , 2 , 1 ) 
மேற்கூறிய வகையிலமைந்த Y ,, Y , - க்குச் செங்குத்து 
ஆதலால் , Y , 1 X ஆகும் . 
+ ZES, Y , I Z ஆகும் . [ .: X , என்பது S- ஐ 

உருவாக்குகிறது ) 
Y , E SI . 
( 0 , 0 , 2 ) Y , + ( 1 , 2 , 

2 , 1 ) 

( 1 , 2 , 1 ) ES ] 
* ( 1 , 2 , 1 ) என்ற வெக்டர் ( 0 , 0 , 2 ) என்ற வெக்டரின் 
S- ன் மீதமையும் செங்குத்து வீழலாகும் . 


- 


பயிற்சி 10 
1. ( i) V. ( R ) ல் X = ( 1 , 2 , -3, -4 ) , Y = ( 2 ,-7 , 0 , 1 ) 

இரு வெக்டர்களெனின் ( X , Y ), || X || , || Y || , 


எனபவை 


201 


உட்பெருக்கல் வெளிகள் 


|| X + Y || , || X - Y || ஆகியவற்றைக் கணக்கிடுக . இதனைக் 
கொண்டு சுவார்ச்சு சமனிலியையும் , முக்கே 

சமனிலியையும் , முக்கோண சமனிலியை 
யும் சரி பார்க்கவும் . 


( ii ) V. ( C ) ல் X = ( 1,1 , -i , -1 ) , Y = ( i , 2 , - 4i , 0 ) 
என்பவை இரு வெக்டர்களெனின் ( X , Y ), - || X || , || Y | ! , 
|| X- + Y || , || X -Y || ஆகியவற்றைக் கணக்கிடுக . || X - Y || 2 
+ || X + Y || = 2 ( || X || 2 + || Y || - ) எனும் 

சமன்பாடு 
உண்மையாகுமா ? 


2. யூக்ளிட் வெக்டர் வெளியில் X , Y என்பவை யாதானு 
மொரு உறுப்புகளாயின் , | || X || - || Y || | < || X - Y || என 
நிறுவுக . 


3. ஒன்றூடான 

வெக்டர் வெளி U-வில் { x , x ,, ... , xk } 
என்ற k வெக்டர்களைக் கொண்ட எந்த ஒரு செங்குத்து வெக்டர் 
கணத்தை எடுத்துக் கொண்டாடாலும் , 
k 

k 
E Xr || 2 || X , || - 

நிறுவுக . --V , ( R ) ல் 


என 


r = 1 


அதற்குரிய 


வடிவக்கணித 


மேற்கூறிய முடிவை 

நிறுவி , 
விளக்கத்தினையும் கூறுக . 


4. யூக்ளிட் வெக்டர் வெளியில் X , Y என்பவை யாதானுமிரு 
வக்டர்களாயின் || 1X + Y || * ( A E R ) என்பதை A- வில் ஓர் 
இருபடிக் கோவையாகக் கருதி , | ( X , Y ) | < || X || - || Y || 
என்ற சுவார்ச்சு சமனிலியை நிறுவுக . 


5. V. ( R ) ல் கொடுக்கப்பட்ட , ஒருபடிச்சாரா நிலையிலுள்ள 
இரு வெக்டர்களுக்குச் செங்குத்தாக இரண்டே இரண்டு 
அலகு வெக்டர்கள் தான் இருக்கமுடியுமென நிறுவுக . 


கணங்கள் செங்குத்து வெக்டர் 


6. V. ( R ) ல் பின்வரும் 
கணங்களா என ஆராயவும் . 


( i ) B , = { ( 1 , 0 , 0 ) , ( 0 , 2 , 0 ) , ( 0 , 0 , -7 ) } 
( i ) B , = { ( 1 , -1 , 2 ) , ( 2 , 0 , -1 ) , ( 1 , 5 , 2 ) } 
(iii ) B , = { ( 1 , 4 , 3), ( 4 , -1 , 0 ) , ( -3 , 7, 8 ) ,(3, 2 , -1 ) } 
( iv ) B , = ( 2 , -7 , 0 ) , ( -7, -2, 3 ) , (-1, 0 , 1 ) , ( 0 , 4 , 3 ) } 


202 


பல்கலைக்கழக நவ இயற்கணிதம் 


7. யூக்ளிட் வெக்டர் வெளி V. ( R) ல் கொடுக்கப்பட்ட 
விகிதமுறு கூறுகளைக் 05T 600T_ ( rational coordinates) 25 
வெக்டர்களுக்குச் செங்குத்தாக , விகிதமுறு கூறுகளைக் கொண்ட 
வெக்டர் ஒன்றுண்டு என நிறுவுக . 


8. யூக்ளிட் வெக்டர் 

வெளி V. ( R ) ல் 

பின் வரும் 
கணங்களால் உருவாக்கப்படும் உள்ளடங்கு வெளிகளில் , அலகு 
செங்குத்துத் தளங்களை அமைக்கவும் . 


( i ) B = { ( 1,0 , -1,0 ) , ( 0 , 1 , 4 , 7 ) , ( 0,0 , -3 , -1 ) , 

(( 2 , 3 , 0 , -4 ) } 
( ii) B , = { ( 0 , 2 , -3 , 0 ) , ( 4 , 0 , 1 , 0 ) , ( 3 , -1 , 0 , -1 ) , 

( 0 , -5 , 6 , 0 ) } 
(iii) B. = { ( 1, 1 , 0 , 0 ) , ( 0 , 1 , 2 , 0 ) , ( 0 , 0 , 3 , 4 ) } 
(iv ) B , = { ( 2 , 0 , 0 , 0 ) , ( 1 , 3 , 3 , 0 ) , ( 0, 4 , 6 , 1 ) } 


9. யூக்ளிட் வெக்டர் வெளி V. ( R ) ல் பின் வரும் கணங்களால் 
ருவாக்கப்படும் 

உள்ள டங்கு 

வெளிகளின் - செங்குத்து 
நிரப்பிகளைக் கண்டு , அவைகளில் அலகு செங்குத்துத் தளங்களை 
அமைக்கவும் . 


(i ) B , = { ( 0 , -1 , 2 , 0 ) , ( -1 , -1 , 0 , 1 ) } 
(ii) B , = { ( 4 , 3 , -1 , 0 ) 
(iii ) B , = { ( 3 , -1, 0 , -1 ) , ( 0 , 2 , 1 , 0 ) , ( 4 , 0 , -1, 0 ) } 
( iv ) B = { ( 1 , 0 , 0 , 0 ) , (0 , 1 , 0 , 0 ) } 


10. யூக்ளிட் வெக்டர் வெளி 

V. ( R ) ல் 

பின்வரும் 
கணங்களால் உருவாக்கப்படும் 

உள்ளடங்கு 

வெளிகளின் 
செங்குத்து நிரப்பிகளைக் கண்டு , அவைகளில் அலகு செங்குத்துத் 
தளங்களை அமைக்கவும் . 


( i) -B ; = { ( 2 , -1 , -2 ) } 
( ii ) B , = { ( x , x ,, xx, x ) | 3x + x , -- x = 0 

x , - 5x , + x : = 

* , x , xg, xéR } 
11. யூக்ளிட் வெக்டர் வெளி, V. ( R ) ல் . பின்வரும் 
வெக்டர்களின் கொடுக்கப்பட்ட 

உள்ளடங்கு 

வெளிகளின் 
மீதமையும் செங்குத்து வீழலைக் காண்க,, 


உட்பெருக்கல் வெளிகள் 


203 


என்ற 


( i ) ( 2,1 ,-4 ) என்ற வெக்டர் : { 1 , 0 , -1 } 

கணத்தால் உருவாக்கப் 

படும் உள்ளடங்கு வெளி 
( ii ) ( 3 , -1 , 0 ) 

: { ( 2 , -1 , -2) } ,, 
( iii ) ( 0 , 1,0 ) 

{ ( 1 , -4, 7 ) } 
( Iv ) ( 1,0 , 1 ) 

: { ( 2 , 1 , 3 ) } 
மேற்கூறியவற்றிற்கு வடிவக் கணித விளக்கம் கூறுக . 


12. யூக்ளிட் வெக்டர் வெளி V. ( R ) ல் கணக்கு 9 - ல் 
கொடுக்கப்பட்ட உள்ள டங்கு வெளிகளின் மீது ( 0 , 0 , -1 , - 4 ) 
என்ற வெக்டரின் செங்குத்து வீழல்களைக் காண்க . 


13. Pn (c ) [ 1.3 எ - கா . 6 ] என்ற சிக்கலெண் களத்தின் 
மீதமைந்த அரூபவெக்டர் வெளியில் உட்பெருக்கல் பின் வருமாறு 
வரையறுக்கப்படுகிறது . + f , { x ) , f , ( x ) EPn ( c ) 


( 1. t ) = 1 , ( x ) / +(3) dx . 


இந்த ஒன்றூடான வெளியில் ஓர் அலகு செங்குத்துத்தளத்தை 
அமைக்கவும் . 


14. செங்குத்துத்தன்மை ஓரினச்சார்பால் 

பாதுகாக்கப் 
படுமா ? நும் விடையை விமர்சிக்கவும் . 


15. செங்குத்து நிரப்பிகளின் வடிவக்கணித விளக்கத் 
தினைக் கூறுக . ஒருபடிச்சாரா நிலையிலுள்ள கணத்திலிருந்து 
அலகு செங்குத்துத் தளத்தை அமைப்பதை வடிவக்கணித 
முறையில் விளக்கிக் கூறுக , 


16. ஒன்றூடான 

வெக்டர் வெளியில் X , Y என்ற இரு 
| வெக்டர்கள் 1 ( X , Y ) | = !! X || - || Y || என்ற சமன்பாட்டை 
நிறைவு செய்தால் , அவ்விரு வெக்டர்களும் ஒருபடிச்சார்ந்த 
நிலையிலிருக்கும் என நிறுவுக . இதன் மறுதலை உண்மையா ? 
விடையை விமர்சிக்கவும் . 


17. முடிவுள்ள 

பரிமாணம் கொண்ட , 

வெளிப்படை 
யல்லாத யூக்ளிட் வெக்டர் வெளி E- ல் , M , N என்பவை 
யாதானுமிரு உள்ளடங்கு வெளிகளெனின் ( M + N ) L = 
M1QN4 , ( M N N ) . = MI + N 1 என நிறுவுக . 


* 4-- 
BL CAL 

பட கணம் 1 
204 

பல்கலைக்கழக நவ இயற்கணிதம் 
18. யூக்ளிட் வெக்டர் வெளி V. ( R ) - ல் 

(i) X = ( -1,2 , -3 ) , YEV: ( R ) , ( X , Y ) = 9 எனின் 
Y யைக் காண்க . Y தனித்தன்மை ( unique ) வாய்ந்ததா ? 

(ii) X = ( 3 , 4 , -1 ) YEV . ( R ) ( X , Y ) = 0 எனின் 
Y யைக் காண்க . Y தனித்தன்மை வாய்ந்ததா ? 

19. யூக்ளிட் வெக்டர் வெளியில் {X , Y } என்ற கணம் அலகு 
செங்குத்துக் கணமானால் || X - Y || யைக் காண்க 

20. ஒன்றூடான வெக்டர் வெளி U. ல் , A , B என்பவை 
யாதானுமிரு உள்ள டங்கு வெளிகளாகும் . A1 , B1 என்பவை 
முறையே U- ல் A , B- ன் செங்குத்து நிரப்பிகளாகும் . எனின் 

( i ) 
( ii) A C BL = BC A1 என நிறுவுக . 

21 . ஒன்றூடான வெக்டர் வெளி VA ( C ) - ல் S என்பது 
யாதானுமொரு உள்ளடங்கு வெளியாகும் . X என்பது V. ( C ) - ல் 
யாதானுமொரு வெக்டராகுமெனின் , X = Y + Z , YES , ( Y , Z ) = 0 
என எழுதலாம் என்று நிறுவுக . Y , Z என்பவை தனித்தன்மை 
வாய்ந்தவையா ? [ தேற்றம் 9.27 ஐப் பார்க்கவும் ] 

22. யூக்ளிட் வெக்டர் வெளி VA ( R ) ல் { x , x,, ... ,. xx } என்ற 
கணம் ஒருபடிச்சாரா நிலையிலுள்ள தாகும் . இக்கணத்திலிருந்து . 
கிராம் சுமிதின் செங்குத்தாக்கும் முறையைப் பின்பற்றி 

Yn } ஆகும் . { X ,, X ,, X} 
என்ற " வெக்டர்களைக் கொண்ட ( r < n ) கணம் செங்குத்து 
வெக்டர் கணமானால் X = Y ! [1 < i < r] என நிறுவுக . 





பகுதி III 


அணிகள் 
(( Matrices ) 


[ a , b , c ) என்ற ஒரு நிரை வெக்டரையும் 


X 
y 
Z 


என்ற 


ஒரு நிரல் வெக்டரையும் எடுத்துக்கொள்வோம் . இவற்றின் 
ஒத்த உறுப்புகளின் பெருக்கற் பலன்களின் 

கூடுதலானது 
ax + by + cz என்ற ஓர் , ஒருபடி அமைப்பாகும் . இதை இவ்விரு 
வெக்டர்களின் உட்பெருக்கல் என அழைப்போமென முன்பே 
பார்த்துள்ளோம் . அணிகளைப்பற்றிய பின் வரும் பக்கங்களில் ,, 
இரு வெக்டர்களின் உட்பெருக்களை காண விழையும்போது நிரை 
வெக்டரை முதலிலும் , நிரல் வெக்டரை அதன் வலப்புறமாகவும் 
எழுதி ஒத்த உறுப்புகளைப் பெருக்குவோம் . 


X = a x + b , y + cz 
Y = ay x + b , y + cz 

Z = algx + by +cz என்பவை 
ஒருபடிச் சமன்பாடுகளாகட்டும் . 
உட்பெருக்கல் விதியின்படி , 


x , y , z ல் 


உள்ள மூன்று 
வற்றை நாம் முன் கூறிய 


X 


[ ay b , c , ) 


Y 


[ a , b , c , ) 


[ ] [ ] 

2 =[a,b,6 ) 


என்று எழுதலாம் . மேலும் , இம்மூன்று சமன்பாடுகளையும் ஒரே 
அமைப்பாக , 

ah 
Y a , b , c , 

y 

என்று எழுதுவது 
Z Z 

C 
நடைமுறை வழக்கமாகும் . ச்சமன்பாட்டில் வலப்புறத்தி 


206 


பல்கலைக்கழக நவ இயற்கணிதம் 


லுள்ள , ai , bi , ci ( i = 1 , 2 , 3 ) க்களின் 

செவ்வக அடுக்கு 
(( Rectangular array ) 

( a b , c, 
a , b , c , ஓர் அணி ( Matrix ) எனப்படும் . 

by : 


[ 


(13 


1.1 . 

வரையறை : 
எண்களின் அல்லது எண்ணிகளின் ( Scalars ) ஒரு செவ்வக 
அடுக்கானது அணி ( Matrix ) எனப்படும் . இத்தகைய ஒரு 
செவ்வக அடுக்கை || || , ( ) , [ ] போன்ற அடைப்புக் 
குறிகளினுள் எழுதுவது மரபாகும் . இப்பகுதியில் நாம் [ ] என்ற 
அடைப்புக் குறியையே , அணிகளைக் குறிப்பதற்கு உபயோகப் 
படுத்துவோம் . 

இவ்வடுக்கினுள் உள்ள எண்ணிகளை மூல கங்கள் அல்லது 
அ ணியின் உறுப்புகள் ( elements) என அழைப்போம் . 

- - நிரை 
all ai2 dis 

ain 


as asa as 


ல் 


| 


என்பது ஓர் 


A 


- 


amy amy ams 

amn 
அணியாகும் . இங்கு ai j க்கள் அணியின் உறுப்புகளாகும் . 
இவ்வணியில் , மேலிருந்து கீழாக 

உள்ள 

வரிசைகளை 
நிரல்கள் ( Columns ) எனவும் , இடமிருந்து வலமாக உள்ள 
வரிசைகளை நிரைகள் ( Rows ) எனவும் அழைப்பது மரபு . 


ஓர் அணியில் m நிரைகளும் , n நிரல்களும் உளதாயின் 
அவ்வணியின் அணித்தரம் ( order or type ) mxn (m by n என 
வாசிக்கவும் ) எனப்படும் . ஓர் அணி A- ன் ith நிரை jth நிரலில் 
உள்ள உறுப்பை aij எனக் குறிப்போம் . பொதுவாக அணிகளை 
A , B , C ... என்ற பெரிய எழுத்துக்களாலும் , இவற்றிலுள்ள 
உறுப்புகளை aij , b | j , ... என்ற , ஒத்த சிறிய எழுத்துக்களாலும் 
குறிப்போம் . 

நேரங்களில் ஓர் அணியை 
யாதானுமொரு பொது உறுப்பின் வழியாக எழுதுவது அனுகூல 
மாக இருக்கும் . இம்முறையின்படி மேலே தரப்பட்டுள்ள அணி 
A ஆனது 


சில 


அதன் 


பக 


H 


( 


... [ 5 ] 


அணிகளில் , 
அணிகள் 

207 
[ atj ] m , - என்றும் , அணித்தரத்தைப் பற்றிய 
குழப்பமில்லாதபோது , வெறுமனே A [ aij ] என்றும் குறிக்கப் 
படும் . 

ஓர் அணியின் ஒவ்வொரு உறுப்பிற்கும் ஒரு குறிப்பிட்ட 
இடமுண்டு . உறுப்புகள் இடமாறுமெனின் அணிகள் மாறுபடும் . 

1 23 

2 3 1 
எடுத்துக்காட்டாக , 

என்பவை 
401 

40 1 
வெவ்வேறு அணிகள் என்பதை இங்கு கவனிக்கவும் . 

மேலும் அணிகளுக்கும் , அணிக்கோவைகளுக்குமுள்ள 
( Determinants ) வேறுபாட்டை , மாணவர்கள் நன்கு கவனிக்க 
வேண்டும் . அணிக்கோவைகளுக்கு மதிப்பு (value ) உண்டு. 
ஆனால் , அணிகள் செயலிகள் ( operators ) தானேயொழிய , 
இவற்றின் மதிப்பைப் பற்றிய பேச்சு பொருளற்றதாகும் . 
81.2 . ஒரு களத்தின் மீதமைந்த அணி ( Matrix over a Field ) 

ஓர் அணி A- ன் எல்லா உறுப்புகளும் ஒரே களம் F ஐச் 
சார்ந்ததெனின் , 

A ஆனது களம் F ன் மீதமைந்துள்ளது 

2i 0 
எனப்படும் . எடுத்துக்காட்டாக , A 

3--21 
சிக்கலெண் களம் (-ன் மீதமைந்த ஓர் அணியாகும் . 

குறிப்பாக மெய்யெண்களம் R- ன் மீதமைந்த அணியை 
மெய்யணி ( real matrix ) எனவும் சிக்கலெண்களம் C- ன் மீதமைந்த 
அணியை சிக்கலணி ( complex matrix ) எனவும் அழைப்பது 
நடைமுறை வழக்கமாகும் . 

களத்தைப்பற்றி ஒன்றும் கூறாத இடங்களில் , அணிகள் 
யாதானுமொரு களத்தில் ( arbitrary field ) அமைந்துள்ளவை 
களாக , 

இடத்திற்குத் தக்கவாறு கொள்ளுதல் வேண்டும் . 
மேலும் 111 X 1 அல்லது 1 X தரமுடைய அணிகளே 
வெக்டர்களாகும் . எனவே , வெக்டர்களானது அணிகளின் ஒரு 
கிளைப்பகுதியேயாகும் . 
1.3 . 

சம அணிகள் : ( Equal Matrices ) 
சம அணித்தரங்கொண்ட இரு 

ஒன்றின் 
உறுப்புகள் , 

மற்றதின் 

ஒத்த உறுப்புகளுக்குச் 


의 


என்பது 


- 


1 , - 


சமமாக 


கும் ) அவ்வணியானது mX7 தர 
ளத்திலுள்ள ஒன்றே குறிக்கப்படும் . இங்கு 0 அணியை, 
208 

பல்கலைக்கழக நவ இயற்கணிதம் 
இருந்தால் , இருந்தால் மட்டுமே அவை சமமெனப்படும் . வேறு 
வகையில் கூறுமிடத்து , A = [ a ij] m , | , B = [ bij ] min என்ற 
இரு அணிகளில் , 1 , j- க்களின் எல்லா மதிப்புகளுக்கும் ai j = b | j 
என்றால் , என்றால் மட்டுமே A = B ஆகும் . 

அணிகளின் சமத்தன்மையிலிருந்து , பின்வரும் நான்கு 
பண்புகள் தெளிவாகும் . 
1. தீர்மானிக்கும் பண்பு ( Determinative Property ) 

A , B என்பவை யாதானுமிரு அணிகளெனின் , ஒன்றில் 
A = B அல்லது A + B ஆகும் . 
2 : - பிரதிபலிக்கும் தன்மை ( Reflexive Property ) 

A யாதானுமொரு அணி எனின் A == A ஆகும் . 
3 . சமச்சீர் தன்மை ( Synimetric Property ) 

A = B என்றால் , B = A ஆகும் .. 
4. கடத்தும் தன்மை ( Transitive Property ) 

A = B , B = C என்றால் A ஆகும் . 

( 2 ) , ( 3 ) , ( 4 ) பண்புகளிலிருந்து , அணிகளின் 
சமத்தன்மையானது ஒரு சரிநிகர் தொடர்பு (Equivalance Relation ) 
என அறிகிறோம் . 
81.4 . பூச்சிய அணி ( Zero Matrix ) 

ஒரு mxn அணியில் ஒவ்வொரு உறுப்பும் பூச்சியம் ( zero) 
என்றால் ( இங்கு பூச்சியம் என்பது அணி அமைந்துள்ள களத்தி 
பூச்சிய அணி எனப்படும் . இதனை 0 என்று குறிப்போம் . 
அணித்தரத்தைப் பற்றிய குழப்பமில்லாத 
வெ 

உறுப்பு 0 வோடு சேர்த்துக் 
திருக்குமாறு கவனிக்கவும் . 

சதுர அணி ( Square Matrix ) 
ஓர் அணியின் தரம் X என்றால் [( அ - து ) நிரை , நிரல்களின் 
எண்ணிக்கை சமமென்றால் ] அது 1 அணித்தரமுடைய சதுர அணி 
அல்லது சுருக்கமாக -சதுர அணி எனப்படும் . 

12 ) 
1 ஆனது R. ன் 

மீதமைந்த ஒரு 
2 7 0 

3 சதுர அணியாகும் . 


- 


போது , 


81.5 . 


( 


0 


5 . 


அணிகள் 


209 


- 


81.6 . மேல் , கீழ் முக்கோண அணிகள் ( Upper and Lower 

Triangular Matrices) 
ஒரு சதுர அணி A 

A [ at ] - ல் மூலைவரைக்குக் கீழுள்ள 
எல்லா உறுப்புகளும் பூச்சியமெனின் [ ( அ - து ) i > j என்றால் 
aij = 0 ] அது ஒரு மேல் முக்கோண அணி எனவும் , 

மூலை வரைக்கு மேலுள்ள எல்லா உறுப்புகளும் பூச்சிய 
மென்றால் [ ( அ.து ) i < j என்றால் aij = 0 ] அது ஒரு கீழ் முக்கோண 
அணி எனவும் அழைக்கப்படும் . 


- 


- 


a11. a.2 


aan 


0 


0 


aan 


to|| 


aay. 
aas 
aas 


ass 
0 


an 

0 . 0 
421 422 

0 
as as as 


a . 


gh 


0 


O 


0 


0 


- 


ann 


any are ans 


- 


ann 


1 . 


என்பவை முறையே மேல் , கீழ் முக்கோண அணிகளுக்கு 
எடுத்துக்காட்டுகளாகும் . 


1.7 . மூலை வரை அணி 


ஒரு சதுர அணி A 

[ ay]-ல் மூலை வரை உறுப்புகள் 
தவிர மற்றெல்லா உறுப்புகளும் பூச்சியமென்றால் , அது ஒரு 
வரை அணி எனப்படும் . 

எனப்படும் . [ ( அ.து ) i # j என்றால் aij = 0 
ஆகும் ) 


மூலை 


0 


ar 
0 


0 
O 


AA 


0 


||oo 


ass 


0 
0 . 
O 
0 


|| 


ஒரு மூலை வரை 
அணியாகும் . 


- 


0 0 


O 


ann 


- 


இதனையே A மூலைவரை ( a ) , age , ... , amin ) என்று குறிப்போம் . 
எல்லா மூலை வரை அணிகளும் , மேல் , கீழ் முக்கோண அணிக 
ளாகும் ... 


A = [ aty nxn ஒரு சதுர , அணி என்றால் ,al, astr. , BAN 
என்பவை 4 - ன் மூலைவரை உறுப்புகள் - (diagonalvelements ); 
எனப்படும் . 

14 


அணி 


அதன் 


. 


[ 


1 எல் மூலை வரையிலுள்ள எல்லா 
கிரண , அன நடுதல் 
210 

பல்கலைக்கழக நவ இயற்கணிதம் 
81.8 . சம மூலை வரை அணி ( Scalar Matrix) 

ஒரு மூலைவரை அணியில் , மூலைவரையிலுள்ள எல்லா 
உறுப்புகளும் சமமென்றால் , அது ஒரு சமமூலை வரை 

அணி 
எனப்படும் . 
8 1.9 . அணி அலகு ( Identity Matrix ) 

ஒரு சமமூலைவரை அணியில் 
உறுப்புகளும் 1 என்றால் ( இங்கு 1 என்பது அணி அமைந்துள்ள 
களத்திலுள்ள பெருக்கல் அலகாகும் ) அவ்வணியானது 
அலகு 

அல்லது அணி அலகு எனப்படும் . 
அணித்தரம் n x n என்றால் அதனை I ,, என்று குறிப்போம் . 

1 0 0 
0 1 0 

I = [ 1 ] ஆகும் . இங்கும் அணித் 
0 0 1 
தரத்தைப்பற்றிய குழப்பமில்லாதபோது , அணி அலகை 1 என்றே 
குறிப்போம் . 

இதுவரை நாம் , சில அணிவகைகளைப் பார்த்தோம் . 
பின்வரும் பகுதியில் , அணிகளில் சில செயல்களை வரையறுப் 
போம் . 
8 1.10 . அணிகளின் கூட்டல் ( Addition of Matrices ) 
A = [ aij ] m, 11 , 

B = [ bij] m , n என்பவை இரு , சம அணித்தர 
முடைய அணிகளென்போம் . இவற்றின் ஒத்த உறுப்புகளின் 
கூடுதலால் கிடைக்கும் m x n அணி C = [cy ] my n = [ aij + bij ] 
ஆனது A , B- க்களின் கூடுதலெனப்படும் . இதனை A + B + C 
என்போம் . எடுத்துக்காட்டாக , சிக்கலெண் களத்தில் 
1 + i 2 

2 + i i 
A 

B 
2-3i 0 1 

2 + 3i1 -1 
3 + i 2 + i 0 
என்றால் , A + B = 

ஆகும் . 
0 1 
அணிகளின் 

அணித்தரங்கள் வேறுபடுமெனின் 
அவற்றின் வரையறுக்கப்படவில்லை . 

அதாவது 
அவற்றைக் கூட்ட முடியாது . எனவே , அணிகளின் கூடுதல் 
என அறிகிறோம் . 


h , 


- 


3. 3 


- 


211 


அணிகள் 


ஆதலால் , சம அணித்தரமுடைய அணிகள் கூடுதலுக்கு 
இசைவுள்ளன ( Conformable for addition ) எனப்படும் . பின்வரும் 
பகுதிகளில் அணிகளின் 

கூடுதலைப் பற்றிக் கூறும்போது , 
சொல்லாமலேயே , இடத்திற்குத்தக்கவாறு அவை கூடுதலுக்கு 
இசைவுள்ள னவாகக் கொள்ள வேண்டும் . 


-- 
+ 


81.11 . தேற்றம் : 

அணிகளின் கூடுதல் பரிமாற்று விதிக்கு ( Commutative law ) 
உட்பட்டது . 

A A 

[ at ] ] m > n, B [ bi ] என்போம் . 
A + B = [ aij + bij ] 
= [ bij + aj ] ( :: aj , bij என்பன களத்திலுள்ள 

எண்ணிகள் ) 
B + A 


mt ; 11 


. 


எனக் 


81.12 . தேற்றம் : 

அணிகளின் கூடுதல் சேர்ப்பு ( Associative) விதிக்குட்பட்டது . 

A = [ ai ] ] m , n, B = [ b] ]] m, n , C = [ cij ] m , n என்போம் . ( இங்கு 
aij, bij, Ctj- க்கள் களம் F- ல் உள்ளன 

கொள்ளலாம் 
அப்படியானால் , 
A + ( B + C ) = A + [ bij + cij ] = [ at ] + ( bij + c j] ] 

[ ( aiy + bij ) + Cij ] ( aij, bi , CiyE F ) 

= ( A + B ) + C 
மேற்கூறிய இரு தேற்றங்களிலிருந்தும் , நாம் அணிகளை 
எந்த 

வரிசைப்படியும் , முறைப்படியும் கூட்டலாமென 
அறிகிறோம் . மேலும் , A + B + C என்று எழுதுவதற்கு அடைப்புக் 
குறி தேவையில்லை என்பதும் தெளிவாகும் . 


- 


81.13 . தேற்றம் : 
கூட்டலுக்கான நீக்கல் விதி ( Cancellation Law for Addition ) 

A = B ஆக இருந்தால் , இருந்தால் மட்டுமே A + C = B + C 
ஆகும் . 


AA 


- 


[ a;j ] 


B = [ bij ] m , n, C = [ cy ] m , / என்போம் . 

( ai ), bij, CiyE F ) 


தனது A- ன் கூட்டல் எதிர்மறை 
212 

பல்கலைக்கழக நவ இயற்கணிதம் 
i , j- ன் எல்லா மதிப்புகளுக்கும் , 

aij + cij = bij + cij ஆக இருந்தால் , இருந்தால் மட்டுமே 
A + C = B + C ஆகும் . 
ஆனால் , 
aiy + cij = bij + cij = aij = bij ( F- ல் உள்ள நீக்கல் விதி ) 

– A = B 
எனவே , 

A + C = B + C = A = B ஆகும் . 
81.14 , தேற்றம் : அணிகளைக் கழித்தல் ( Subtraction of Matrices) 

A + 0 = A என்பது அணிகளின் கூடு தலின் வரையறை 
யிலிருந்து தெளிவாகும் . 

[ ay ] என்போம் . அப்படியானால் ,, A = [ - aij ] 
ஒவ்வொரு உறுப்பின் குறியையும் மாற்ற ( -A ) கிடைக்கும் . 
இவ்வாறு ( - A ) ஐ வரையறுப்பதன் மூலம் A + ( -- A ) = 
[ atj + ( - aij ) ] = 0 என்று கிடைக்கும் . மேலும் , A + ( - A ) 
என்பதையே நாம் A - A என்றும் எழுதுவோம் . பொதுவாக , 
A + ( - B ) ஆனது A - B என வரையறுக்கப்படுகிறது . 
இதிலிருந்து ( A - B ) ஆனது , A- யிலிருந்து B- ன் ஒத்த உறுப்பு 
களைக் கழிப்பதன் மூலம் கிடைக்குமென அறிகிறோம் . எடுத்துக் 
காட்டாக , மெய்யெண்களத்தில் 
1 2 2 40 

1 2 3 


A = 


( - ) - [ 1 ] 

-- 


ஆகும் . 


81.15 . தேற்றம் : 

X + A = B என்ற சமன்பாட்டிற்கு 
ஒற்றைத் தீர்வு ( unique solution ) உண்டு . 


X = B -A 


என்ற 


என்ற 


என்று 


நிரூபணம் : 
X + A = B 

சமன்பாட்டில் , * X = B - A 
பிரதியிட , 
X. + A = ( B - A ) + A = { B + ( - A ) } + A 

B + {( - A ) + A } = B + 0 = B ஆகும் . 


- 


அணிகள் 


213 


எனவே , X = B- A ஆனது மேற்படிச் சமன்பாட்டிற்கு ஒரு 
தீர்வாகும் . 

மேலும் , இச்சமன்பாட்டின் மற்றொரு தீர்வு Y என்றால் 
Y + A = B ஆகும் . 


ஃ X + A = Y + A = X = Y 


எனவே , இத்தீர்வானது ஒற்றைத் தன்மையுடைத்ததாகும் 
(uniqueness) 


$ 1.16 . தேற்றம் : 

களத்திலுள்ள எல்லா mxn அணிகளின் கணமும் 
கூட்டல் விதியின் கீழ் ஒரு பரிமாற்றுக் குழுவை அமைக்கும் . 


A , B என்பவை களம் F- ன் மீதமைந்த mxn அணிகள் 
என்போம் . A + B = C ஆனது F- ன் மீதமைந்த ஒரு mxn 
அணியாகும் . எனவே , கூட்டலின் கீழ் இக்கணம் அடைப் 
புள்ளது . 

மேலும் , இக்கூட்டலானது சேர்ப்பு பரிமாற்று 
விதிகளுக்குட்பட்டது என அறிவோம் . 


அடுத்து Om , n ஆனது F- ன் மீதமைந்த பூச்சிய அணி எனின் 

A + 0 0 + A = A ஆகும் .. 
எனவே , இக்கணத்தின் கூட்டல் அலகு 0 ஆகும் . 

. 


- 


B = - A - என்று கொள்வோமானால் ( -A ஆனது F- ன் 
மீதமைந்துள்ளது ) 

A + B = B + A = 0 ஆகும் . 
எனவே , இக்கணத்தில் கூட்டல் எதிர்மறை உள்ளது . 

எனவே , இக்கணம் ஒரு பரிமாற்றுக் குழுவாகும் . 


81.17 அணியை எண்ணியால் பெருக்கல் ( Multiplication of a 

Matrix by a Scalar) 
F என்ற களத்தின் மீதமைந்த அணி A = [ ay] ] , என்போம் . 
F_ ல் - ஓர் எண்ணியானால் , A A = Aa = [ a ai ] ] 
வரையறுக்கப்படுகிறது . அதாவது , ஓர் அணி A- யை , 1 என்ற 
எண்ணியால் பெருக்குவதற்கு , அவ்வணியின் ஒவ்வொரு 
உறுப்பையும் A- வால் பெருக்கவேண்டும் . வரையறையிலிருந்து , 


என 


214 


பல்கலைக்கழக நவ இயற்கணிதம் 


24 , 19 , 1 E F என்றால் , 

( i ) - ( a , A ) = ( A , 13 ) A 
(ii) A1 (A + B ) = 1 , A + 1 ) B 
( iii ) ( 1 ) A = A A 
(iv ) ( 11 + 1 ) A = A1 A + A , A என்பன தெளிவாக விளங்கும் . 


-- 


எடுத்துக்காட்டாக , 
1 , ( A + B ) = 1 / [ aij -F bij ] 

[ 1 , aij + A , bij ] 
11 [ aij ] + 11 [ bij ] 

11 A + A , B ஆகும் . 
மற்றவற்றின் நிரூபணங்கள் மாணவர்களுக்குப் 
விடப்பட்டுள்ளது . 


- 


3 


பயிற்சியாக 


மேலும் , மெய்யெண்களம் R- ல் A = [ay ] ஓர் அணி எனின் 

A + A = [ aij ] + [ aij ] [ ai } + aj ] = 2 [ a;j ] 2A 
ஆகும் . இவ்வாறு 1 தடவை கூட்ட ( ) இயற்கையெண் 

A + A + ( n தடவை ) = n A ஆகும் . 

அடுத்து இரு அணிகளின் பெருக்கலை எவ்வாறு வரையறுக் 
கின்றோம் என்று கவனிப்போம் . 


X = a x + b y + c z 
Y = a , x + b, y + cz 
Z = 

= a x + by + c Z 


.. ( 1 ) 


என்ற சமன்பாடுகளை 

X a , b , 
Y 

a , b , c , 

b , cg 


.... ( 2 ) 


- 


என்ற வடிவில் எழுதலாமெனப் பார்த்தோம் . மேலும் , 

lu + mv + n w 
} lgut me:V + n, w 

. ( 3 ) 
z = 1u + my v + n w என்பன x , y , z , லிருந்து , 

11 m1 ni 
( அ.து ) main , 

........ ( 4 ) 
mg ng 


( 


[ 


WW 


- 


- 


- 


- 


_as_b , cJ Lls m ; ms 

215 
அணிகள் 
u , V , W விற்கான ஓர் , ஒருபடிமாற்றமெனின் , ( 1 ) லிருந்து 
X ( a, 1, + b, 1 , + c 13) u + (a m + b , m , + c mg) v 

+ ( a , 71 , + b , n , + c , ns ) w 
Y ( a , 1 , + b , 1 , + c ) u + ( a, m + b , m , + c , mg) V 

+ (a , n , + b , 7 , + c , n ) w 
Z ( ay 1 , + b , 1 , + cs 1 ) u - + ( a , my + bgm , + csms ) .v 

+ ( a, nQ + 

+ bxn, + cs ng) w 
என்று கிடைக்கும் . இதையே சுருக்கமாக , அணிவடிவில் 
X a , 1 , + - b , 1 , + c, 13 a , m , + bm, + c my 

a , 1 + b , 1 , + c , !, a , m + b , my + cm , 
Z 1 , + b , 1, + . 18 as my + by my + c ms 

a , nQ + b, , + c ng 
a , n + b , n + c , ns 
asan , + ban , 

+ bs n , + c ng 
என்று எழுதலாம் . ஆனால் ( 2 ) , ( 4 ) லிருந்து , 
X a , C , 

P 

u 
YY 

என் 
ay . b, c , 1 , m , 
Z 
கிடைக்கும் . எனவே , இந்த அடிப்படையில் நாம் அணிகளின் 
பெருக்கலை வரையறுப்போம் . 


( A - AN 


W 


11 , 


E 


12 


W 





81.18 . அணிகளின் பெருக்கல் : 

[ aij ] mxn , B = [[bi]] nxp என்பவை இரு அணிகள் 
என்போம் . ( இங்கு A- ன் நிரல்களின் எண்ணிக்கையும் , B- ன் 
நிரைகளின் எண்ணிக்கையும் சமம் என்பதைக் கவனிக்கவும் ) 
A டன் ith நிரை , B- ன் jth " நிரல் இவற்றின் உட்பெருக்கலானது 
ij உறுப்பாக இருக்குமாறு அமைக்கப்படும் , அணி C ஆனது 
முறையே அணிகள் A , B. க்களின் பெருக்கல் எனப்படும் . இதனை 
A B = C என்று குறிப்போம் . C- ன் அணித்தரம் m x n 
இருக்கும் . 


C = [ ch ] ] mxp என்று குறிப்போமானால் , 


L 


Ctj = at, by + aig b , j + ... + aim bnj 


aik bkj ஆகும் . 
k = 1 


p 


CC 


AB 


dik bk 


- 


ப 


5. ) 


என்றும் குறிக்கப்படும் . 


யானது 


இடத்திற்குத் தகுந்தவாறு 
216 

பல்கலைக்கழக நவ இயற்கணிதம் 
இங்கு நாம் முக்கியமாக இரு காரியங்களைக் கவனிக்க 
வேண்டும் . . ஒன்று AB வரையறுக்கப்பட வேண்டுமானால் A- ன் 
நிரல்களின் எண்ணிக்கையும் , B- ன் நிரைகளின் எண்ணிக்கை 
யும் சமமாக இருக்கவேண்டும் . இவ்வாறு இருக்குமானால் , 
A ஆனது B- யோடு பெருக்குவதற்கு இசைவுள்ளது . ( A is 
conformable to B for multiplication ) என்போம் . அடுத்து AB- ன் 
நிரைகளின் எண்ணிக்கையானது , 

A- ன் நிரைகளின் 
எண்ணிக்கைக்குச் சமமாகவும் , 

நிரல்களின் எண்ணிக்கை 
B. ன் நிரல்களின் எண்ணிக்கைக்குச் சமமாகவும் 
இருக்கும் . 

மேலும் , AB வரையறுக்கப்பட்டிருக்கும்போது BA வரை 
யறுக்கப்படவேண்டிய கட்டாயமில்லை . அப்படியே AB - யும் , 
BA- யும் வரையறுக்கப்பட்டிருக்கும்போது AB ஆனது BA- க்குச் 
சமமாக இருக்கத் தேவையில்லை . பின் வரும் எடுத்துக்காட்டுகள் 
இவற்றை நன்கு விளக்கும் . 
1 0 . 1 

1 2 
2 1 3 B = 2 1 

என்றால் , 
3 2 1 

1 3 
1 (1 ) +0 ( -2) + ( - 1 ) 1 - 1 ( 2 ) +0 ( 1 ) + ( - 1) ( -3) 
2 ( 1 )+1 ( -2) +3( 1 ) 2 ( 2 ) + - 1 ( 1 ) +3( -3) 
3 ( 1 ) +2 (-2) + ( - 1 ) 1 3 ( 2 ) +2 ( 1 ) + ( - 1 ) ( - 3 ) 
0 5 
3 4 

ஆகும் . 
2 11 
இங்கு B A வரையறுக்கப்படவில்லை என்பதை கவனிக்கவும் . 

3 
அடுத்து , A = [ 2 3 -1 ] 1x8 , B = 

என்போம் . 

6 9 3 
இங்கு A B = [ 5 ]ix B A = 2 3 1 

ஆகும் . 

8 12 4 
AB + BA 
எனவே 

அணிகளின் பெருக்கல் , பரிமாற்று விதிக்குட் 
பட்டதல்ல அறிகிறோம் . 

பகுதிகளில் 
அணிகளின் 

பெருக்கலைப் பற்றிக் கூறுமிடங்களிலெல்லாம் , 
வாக எடுத்துக் கொள்ள வேண்டும் . 


[ 


[ 


3X3 


3X2 


A B = 


11 


8X2 


(1 ) 


8X1 


3X3 


என 


பின் வரும் 


மேலும் , A B என்ற பெருக்கலில் A ஆனது B- யை 

217 
அணிகள் 
பெருக்குகிறது ( pre multiplies ), B ஆனது A ஐ பின் பெருக்குகிறது 
( post multiplies ) என்போம் . அடுத்து , 
1 1 1 

2 1 . -1 
A 

5 -5 
A 

B 3 

4 
3 

என்க . 
3 3 

5 

4 5 


முன் 


[ 8 


இங்கு A B = 


0 0 
0 0 
0 0 


0 
0 
0 


0 ஆகும் . ஆனால் A +0 , B + 0 


- 


இதிலிருந்து A B = 0 ஆக இருக்கும்போது A- யோ , B- யோ 
0 ஆக இருக்கத்தேவையில்லை என அறிகிறோம் . இந் நிலையில் , 
A , B-க்கள் பூச்சியக் காரணிகள் (divisors of zero ) எனப்படும் . 
இறுதியாக , 
1 3 2 

2 -2 4 
A = 2 1 3 B = 3 -1 1 
4 3 1 

2 0 -2 


[ 


- 


1 


C = 


( 


1 
2 
1 


என்க . 


1 
2 


5 


- 


இங்கு A B = 


[ 


31 -3 
1 -5 15 
3 

15 


= AC ஆகும் . ஆனால் 


- 


B + C . எனவே AB = AC என்றால் B = C ஆக இருக்கத் 
தேவையில்லை என அறிகிறோம் . இதுபோல் BA = CA B = C 

அறியலாம் . ஆதலால் , அணிப்பெருக்கலில் நீக்கல் 
விதியானது எப்பொழுதும் உண்மையாக இருப்பதில்லை . 


என 


81.19 . தேற்றம் : 

(i ) A ஒரு mxn அணி என்றால் ImA = AIn = A ஆகும் . 
( ii ) A = மூலைவரை ( a , a , ... , a ) nxn என்றால் A = aIn ஆகும் . 

இவ்விரு தேற்றங்களின் நிரூபணங்களும் மாணவர்களுக்குப் 
பயிற்சியாக விடப்பட்டுள்ளது . 


8.1.20 . தேற்றம் : 

அணிகளின் பெருக்கலானது கூட்டலைச் சார்ந்த பங்கீட்டு 
விதிக்குட்பட்டது . (Matrix Multiplication is distributive with 
respect to .addition ). 


ப 


- 


( 


1 . 
Σ 


mxD 


( 


| mxp 


- 


( 


+ [ 


1 . 


mx P 


MX p . 


Imsa j = 1 , 2 , ....., q 
218 

பல்கலைக்கழக நவ இயற்கணிதம் 
நிரூபணம் : 
A 

[ ajj ] msn , B = [ bij ] wxp , C = [ cij ] nxp என்க . 
அப்படியானால் , B + C = [ biy + cij ] 
ஃ . A ( B -- C ) = aik (bk j + ckj ) 

H 

T 
Σ aik bk } + 

y dik Ck j 
k = 1 

k = 1 
3 aik bk) 

Σ dik Ckj | 
k = 1 

k = 1 
= AB + AC . 
இதுபோல் , A , B, C- க்கள் முறையே mxn , mxn , nx p அணித் 
தரமுடையதென்றால் , 

(A + B) C = AC + BC என நிறுவலாம் . 
எடுத்துக்காட்டு 1 : 

( A + B ) ( C + D ) AC + AD + BC + BD என நிறுவுக , 
( A + B ) ( C + D ) = A ( C- + D ) + B ( C + D ) { பங்கீட்டு விதி } 

= AC + AD + B C + BD 
81.21 . தேற்றம் : 

அணிகளின் பெருக்கலானது சேர்ப்பு விதிக்குட்பட்டது 

( அ - து ) A ( B C ) = ( A B ) C 
நிரூபணம் : 
A [ aij ] mxn , B = [ b ;j ] xp , C [ cr ] pxq என்க . 

p 

t = 1 , 2 , ..., n. 
வரையறையின்படி BC == 
k = 1 

g 
p 

i = 1 , 2 , 
A (BC ) = 

t = 1 k = 1 


- 


- 


( 


2 bik ck j 



/ 


Inxq j = 1 , 2 , 


m 


ait 


PP 

1 

Σ 
k = 1 

1 
( bt | cj + bin c /+...+ btp epj ) 


219 


அணிகள் 


= ai1 (641 cj + b42 c, j + ... + bqp_c pj ) + 

ai2 ( bz cj + be2 caj + ... + bap cpj) + ...-- 
ain ( bhi cj + bng c , j + ... + bnp cpj ) 
( ai, bii + ay b , + ... + ain ba ) c j + 
( ai, bi2 + ay be2 + ... + ain bna ) cgj + ... + 
( ai, bip + aiz bip + ... + ain bmp ) cpj 


- 


-( 4 ) +( 4 + 4 )= +=+( A ass ) , 

( 
4 90-[ LE ). ) | 


p 

Σ 
k = 1 


2 air bik | ckj 
t 1 


-) 


ஃ . A (BC ) = 


..........( 1 ) 


அடுத்து , 


i = 1 , 2 , ... , m 


AB = 


n . 
Zair bi 
t = 1 


k = 1,2, 


mxP 


P 


[ 
(Anc-[ [E , A ) - 1. 

-[ A ( A ses)- ).. 


Ckj 


mxq 


...... ( 2 ) 


( 1 ) , ( 2 ) லிருந்து , A (B C ) = ( A B ) C ஆகும் . 


81-22 . கிளை அணிகள் : ( Sub Matrices ) 

ஓர் அணியின் சில நிரைகளையோ அல்லது நிரல்களையோ 
அல்லது நிரை , நிரல்களையோ நீக்கக் கிடைக்கும் அணியானது , 
அவ்வணியின் கிளை அணி எனப்படும் . 


ஒரு சதுர அணியில் சம் எண்ணிக்கை , ஒத்த நிரை நிரல்களை 
நீக்கிக் கிடைக்கும் அணியானது அவ்வணியின் தலையாய 
கிளை அணி ( principal sub matrix ) எனப்படும் . மேலும் , ஒரு சதுர 
அணியில் கடைசி சில நிரைகளையும் , ஒத்த நிரல்களையும் நீக்கிக் 
கிடைக்கும் அணியை அதன் முக்கிய கிளை அணி (leading sub 
matrix ) என்போம் . 

தலையாய 

கிளை 

அணிகளின் 


பண்பு , 


220 


பல்கலைக்கழக நவ இயற்கணிதம் 


தரப்பட்டுள்ள அணியின் மூலைவரை உறுப்புகளே இவற்றின் 
மூலைவரை உறுப்புகளாவும் இருக்கும் என்பதாகும் . 


* 1-23 . அணிகளைக் கூறிடல் ( Partitioning of Matrices ) 

சில நேரங்களில் , தரப்பட்டுள்ள ஓர் அணியைப் பல , கிளை 
அணிகளாக் கூறிடுவது அனுகூலமாக இருக்கும் . எடுத்துக் 
காட்டாக , 


1 


0 


- 1 


RR 


A = 


( 


5 ) 


என்போம் . இதனை A = 


( * ) 


3 


2 


R , 


என்றோ, அல்லது 
A = [ C , C , C , ] என்றோ கூறிடலாம் . இங்கு R , = [ 10 -1 ] , 

0 
R , = [ 3 -2 5 ] , C , = 

3 

2 


ஆகும் . மேலும் , B , 


[ ) -[ ] 


என்றால் 


A = [ B , B , ) என்றும் , இன்னும் நமது விருப்பப்படி எந்த 
விதத்திலும் கூறிடலாம் . நாம் எந்த விதத்தில் கூறிடுகிறோ 
மென்பதைப் பொதுவாக துண்டுக் கோடுகளால் ( dashed lines ) 
குறிப்பிடுவது வழக்கம் . இம்முறைப்படி , 


A 


[ ] - [ 4,4 ) 


என்றும் கூறிடலாம் . 


குறிப்பாக , 


| R, 


Ra 


பா 


A = [ ai j ] 


எனின் A 


= [ C , C , ... cs ] என்று 


my 1 


... 


Rm 
கூறிடலாம் . இங்கு R ,, R ,, Rm என்பவை முறைப்படி A- ன் 
நிரைகளாகவும் C ) , C ,, ... , Cn என்பவை நிரல்களாகவுமிருக்கும் . 
அடுத்து அணிகளைக் 

கூறிட்டபின் அவற்றை எவ்வாறு 
கூட்டலாம் என்பதை முதலில் கவனிக்கலாம் . A , B என்பவை 
சம அணித்தரமுடைய அணிகள் என்போம் . இவற்றைக் 
கூறிடுவதன் மூலம் கிடைக்கும் அணிகள் ஒரே எண்ணிக்கை 


அணிகள் 


221 


ஒரே 


நிரைகளும் , ஒரே எண்ணிக்கை நிரல்களும் உடையதாயும் , 
ஒத்த கிளை அணிகள் 

அணித்தரமுடையனவாகவும் 
இருந்தால் , இவ்வணி சர்வ சமமாக (Identically ) கூறிடப்பட்டுள்ள 
தென்போம் . 


இம்முறைப்படி கூறிடுவதன் மூலம் 


AA 


( 4 ) -- ( 3 ) 


- 


என்று கிடைத்தால் , 


A + B = 


( 


( ( A1 + B .; ) ( A, -- B.2 ) 

( A ,, + B , ) ( A + B ,2 ) 


ஆகும் . 


மேலும் , சர்வ சமமாகக் கூறிடப்பட்டுள்ள அணிகளின் , ஒத்த 
கிளை அணிகள் சமமாக இருந்தால் , இருந்தால் மட்டுமே , 
அவ்வணிகள் சமம் என்பது புலனாகும் . 


B = 


அடுத்து அணிகளைக் கூறிட்டு , எவ்வாறு பெருக்குவது 
என்பதைக் கவனிப்போம் . 

AA [ aijām , no [ bij ]mp 
தரப்பட்டுள்ள இரு அணிகளன்க. A , B. க்களின் கிளை 
அணிகளை முறையே Aij , Bij என்று குறிப்போம் . 


n , நிரல்கள் n , நிரல்கள் 1 நிரல்கள் 


AL | A12 . | 


an 


all a2 


| A , | } m , 

நிரைகள் 


- 


aal aza 


aan 


Ag | A ,3 | 


| Ast |} my ,, 


- 


A 


-- 


| 


- 


- 


- 


- 


- 


am ama 


amn 


Ar | Are | 


| Art |} mr 


என்று கூறிடுவோம் . இங்கு m , + m , + ... + m ; = m , n , + n + ... + 
m = n ஆகும் . 


222 


பல்கலைக்கழக நவ இயற்கணிதம் 


இப்பொழுது B- யை 


P , நிரல்கள் P , நிரல்கள் Ps நிரல்கள் 


B , I | B , 2 | 


| B , 


19 


n , நிரைகள் 


-- 


B , 1 | B23 || 


| B ,s 


n , நிரைகள் 


1 


B = 


|| 


- 


- 


க 


B ! | B || 

11 நிரைகள் 
என்று கூறிடுக . p + p : + ... + ps = p ஆகும் . 

இங்கு Aj என்ற கிளை அணியானது Bik -யோடு 
( k = 1 , 2 , ... , t ) பெருக்கலுக்கு இசைவுள்ளதாக இருக்கத் 
தக்கதாக , A- ன் நிரல்களையும் , B- ன் நிரைகளையும் நாம் 
காட்டியுள்ள படி ஒரே மாதிரியாகக் கூறிடல் வேண்டும் . ஆனால் , 
A- ன் நிரைகளையும் B- ன் நிரல்களையும் , நமது வசதிக் 
கேற்றவாறு , எவ்வாறேனும் கூறிடலாம் . இப்பொழுது , 


- 


I Aut 


B. 
11 


| B , 


12 


ப 


| B , S 


A | 

| A | 

1 
A21 | - A22 | 


- 


|| 


At 


BL | B , 2 


1 


B , 


25 


AB 


- 


| 


- 


-- 


* 


- 


A , 


Ara 


Bta 


| Bt2 | 


Bts 


( A , B,I + A , B ,1 + ... + AB;;) 
( A2B, 1 + -A22B ,1 + ... + A , By) 


( A / B.s + AA , B ,s + . + ALBts 
( A , B.s + A ,2B , s + ... + A2B, 


ts 


... 


( ArB.I + A % B , + .... + ArB.,) (AB + AB,s + ... - ARBA 
ஆகும் . இதன் நிரூபணம் மாணவர்களுக்குப் பயிற்சியாக 
விடப்படுகிறது . 


குறிப்பாக , 


R , 
R , 


AAL 


B == [ C , C , .... Cp ) என்றும் 


Rm 


கூறிட்டோமானால் 


அணிகள் 


223 


R , C , R , C , 
A B = | R , C , R , C , 


R, Cp 
R , Cp 


ஆகும் . இங்கு 


RmC , Rm C , 


RmCp 


( AB ) - ன் ith நிரையானது A B என்பதையும் , jth நிரலானது 
AB ; என்பதையும் இங்கு கவனிக்கவும் . 


எடுத்துக்காட்டு 2 : 


-1 


310 


1 | 2 

| 


-- 


2 | 

| 
0. | 


என்றால் , 


A = 0 | 3 


1 


B 


- 


5-3 0 
0 | 1--2 


2 


1 


510 2 1 0 

1 0 
காட்டியுள்ள கூறிடலின்படி AB- யைக் காண் . 


AB = 


TA )t- 2] +[8 ][8]+[ ] + [1]10 -- 
+ [38][ 3_9]+[ 1]| 

_ + [0 -1 
( 5 ) [ -31+ [0 -2 ] [3]+ [ 0 ] [1 ] [ 5 ] [ 0 -5)+ 

[ 0 -2 ][ –_2 ]+ [0] [ 0-1) 
[[ 3] +[ ?] + [ 1] 

[19 ]+ [ 1] [83]+[ 93] [8_1 ] 


[ -15 ] + [ 0 ] + [ 0 ] 


[ 0 -25 ] + [ -2 4 ] + [ 0_0 ] 


8 


[ 


4 
16 
15 


2 
9 
2 


- 


-21 


* 1-24 . A ஒரு சதுர அணி என்க . அப்படியானால் , A - A 
வரையறுக்கப்பட்டுள்ளது . மேலும் , A • A = Ae என்போம் . 
பொதுவாக , n நேர் முழு எண்ணாக இருக்கும்போது , 

AA..... தடவைகள் An எனப்படும் . 


பர் 


224 


பல்கலைக்கழக நவ இயற்கணிதம் 


பயிற்சி 1 
2 4 --7 O 

3 1 -2 4 
1. A = 

1, 
3 5 

B 

1 O 5 
5 1 - 1 - 3 

2 5 3 4 
என்றால் , -A , 2A , A + B , A- B , 2A - 3B அமைக்கவும் . 


- 


* 


1 


3 


] , B = [ : 2) 


11 


3 1 
2. A = 

2 1 
என்றால் B ஐக் காண்க . 


24- B = 


[ 


2 


1 


- 


3 . 


A = [24 

[ 2 4 - 3 ] , B = 


எனின் AB , BA 


1 
2 
5 


வைகளை அமைக்கவும் . 


3 . 


2 


-- 


4 . 


AA 


1 
1 


என்றால் A , A3 அமைக்கவும் . 


2 


-1 
5 


3 


4 


. 


] 


i 0 
5. A = என்றால் (1 " = -1 ) A4 , A5 , A6 , 

A7 
0 1 
முறையே I , A , -1 , - A என நிறுவுக . இதிலிருந்து An -ற்கு ஒரு 
பொது சூத்திரம் அமைக்கவும் . ( 1 நேர் முழு எண் ) 


6 A = 


- [1 = 1 ) : - [ 7 ), 

- 


- 


2 


1 
-1 
2 


1 
2-1 


CC 


+ 


4 . 


2 


என்றால் , AB = BA = AC = CA = BC = CB = 0 எனவும் , 

A2 = A , B2 = B , C2 = C எனவும் , 

( A + B ) 2 A + B , ( B + C ) = B + C , ( C + A ) 2 = C + A எனவும் 
நிறுவுக . 


-- 


74 


-HEE ) --- 17 ) 


2 -2 

4 எனின் 
1 -2 -3 


AB = A , BA = B என நிறுவுக . 


அணிகள் 


. 


பல் & A = B எனவும் நிறுவுக . 

225 
1 2 ) 

1 2 3 
8. A = 
1 1 0 B 

1 1 
1 4 0 

2 2 2 

1 2 3 
C 
1 -1 

என்றால் 

1 1 1 
AB = AC எனக் காண்பிக்கவும் . இதிலிருந்து அறிவதென்ன ? 

9 . aA = & B என்றால் ( u # 0 ஓர் எண்ணி ) A = B எனவும் 
A = B 

10. பின்வருபனவற்றை நிறுவுக : 
( 1 ) a A- B = a p • A B ( ad , எண்ணிகள் 
( 2 ) ( - A ) ( - B ) == A B 
( 3 ) A ( u B ) = ( a A ) B = & ( A B ) 


11. பொதுவாக ( A + B ) " + A + 2AB -- B " , ( A + B ) ( A - B ) + 
A " - B * என்பது ஏன் எனக் கூறுக . இவை எப்பொழுது சமமாக 
இருக்கும் ? 


12. அணிகளின் கூடுதலுக்கு இசையும் தன்மையானது 
ஒரு சரி நிகர் தொடர்பெனவும் , ஆனால் பெருக்கலுக்கு இசையும் 
தன்மையானது சரி நிகர் தொடர்பல்ல எனவும் நிறுவுக . 


15 


2. சார்பு அணிகள் 

( Related Matrices ) 


வகை 


முதற்பகுதியில் சில 

அணிகளைப் 

பற்றியும் , 
அணிகளின் கூடுதல் , பெருக்கலைப் பற்றியும் பார்த்தோம் . 
இப்பகுதியில் ஓர் அணியைச்சார்ந்த அணிகளைப் பற்றிப் 
பார்க்கலாம் . நாம் முன்பே 

கூறியுள்ள படி இடத்திற்குத் 
தக்கவாறு இவ்வணிகள் அமைந்துள்ள களங்களை எடுத்துக் 
கொள்ள வேண்டும் . 


பா 


82.1 . காலவட்ட அணி ( Periodic Matrix ) 
P- ன் நேர் முழு எண் மதிப்புகளுக்கு , Ap + 1 

A என்றவாறு 
ஓர் அணி A இருக்குமானால் , 

A ஆனது 

காலவட்ட அணி 
எனப்படும் . 

ஒரு காலவட்ட அணி A- ல் Ap+ 1 A என்றமைக்கும் p- ன் 
குறைந்தபட்ச நேர் முழு எண் மதிப்பானது அவ்வணியின் 
கால வட்டம் எனப்படும் . 


ஒரு 


A ஆனது 

சதுர அணியாக இருக்கும்போது தான் 
AP வரையறுக்கப்பட்டுள்ளது . எனவே , இக்காலவட்ட அணிகள் , 
சதுர அணிகளாகும் என்பதை இங்கு நினைவு கூறவேண்டும் . 
$ 2.2 . மூல ஆற்றலணி ( Idenipotent Matrix ) 
A A என்ற சதுர அணியானது 

A 

என்றவாறு 
அமையுமானால் A ஆனது ஒரு மூல ஆற்றலணி எனப்படும் . 

எல்லா சதுர அலகு அணிகளும் , பூச்சிய அணிகளும் , 
காலவட்ட , 

மூல ஆற்றலணிகளுக்கு வெளிப்படையான் 
எடுத்துக்காட்டுகளாகும் . 


A2 


82.3 . பூச்சிய ஆற்றலணி ( Nil Potent Matrix) 
p- ன் நேர் முழு எண் மதிப்புகட்கு , 

ஒரு சதுர அணி A. ல் 
AP 0 என்றால் , A ஆனது ஒரு 

பூச்சிய 
எனப்படும் . 


-- 


ஆற்றலணி 


வருவதால் 
சார்பு அணிகள் 

227 
மேலும் p ஆனது , 

AP 0 என்றமைக்கும் குறைந்தபட்ச 
நேர் முழு எண்ணாயின் 

எண்ணாயின் , பூச்சிய ஆற்றல் அணியின் படி p 
எனப்படும் . 

எல்லா சதுர பூச்சிய அணிகளும் பூச்சிய ஆற்றலணிகள் 
என்பது வெளிப்படை . 
$ 2.4 . நிரை நிரல் மாற்றணி ( Transpose Matrix ) 

mxH அணித்தரங் கொண்ட அணி A- ன் நிரைகளை 
நிரல்களாகவும் , நிரல்களை நிரைகளாகவும் மாற்றி அமைக்கப் 
படும் 11 x in அணியானது 

A டன் நிரை நிரல் மாற்றணி 
AT எனப்படும் . 
எடுத்துக்காட்டாக , 

1 4 
1 2 0 -1 

2 0 
A = என்றால் AT 

ஆகும் . 
4 0 5 3 

(0 5 
1 

3 
மேலும் , A , B என்பவை இரு அணிகளாகவும் , & ஓர் எண்ணி 
யாகவும் இருந்தால் , 
82.5 . தேற்றம் : 

( i ) ( AT ) T A 
(ii) ( a A ) T 

QAT 
( iii ) ( A + B ) T AT + BT 

( iv ) ( AB) T = BT AT ஆகும் . 
நிரூபணம் : 
( i ) , ( ii ) ன் நிரூபணங்கள் வரையறையிலிருந்து உடனே 

அவை மாணவர்களுக்குப் பயிற்சியாக விடப்படு 
கின்றன . 
( iii) A = [ aijm, in 

[ aj] m , n , B = [ bi ] ] m , n என்க . 

[ A ] tj ஆனது அணி 4 - ன் i , jth உறுப்பைக் குறிக்கு 
மானால் , 

[ AT ]; j = aji , [ BT ] y bij ஆகும் . 
[ A + B ] ij = aj + bij 
[ ( A + B]T ] ] ] = aji + bji = [ AT ] ] + [ B ]ij 
( A + B]T = AT + BT 


- 
-- 


2 


- 


- 


228 


பல்கலைக்கழக நவ இயற்கணிதம் 


- 


(iv ) அடுத்து A = 


[at j ] m , n , 


B = [ b ; j] n , p என்க . 


12 


i 


1 , 2 , , n 


-- 


AB 


aik bk ) 
k = 1 


j | 


- 


1 , 2 , .... , P 


II , 1 


மேலும் , AB- ன் அ . தரம் mxp . ஆதலால் , ( AB ) T -ன் அ . தரம் 
pxm ஆகும் . 


[ ( AB ) T ] } = [ AB ] ; j = 


11 

Σ aik bk; 
k = 1 


............ ( 1 ) 


அடுத்து BT , AT இவற்றின் அ . தரம் முறையே pxn , nxn 
ஆகும் . 


எனவே , BTAT -ன் அ . தரம் pxm ஆகும் . மேலும் , 
[ BT AT ].ji 

BT- ன் jth நிரை , AT டன் i th நிரல் இவற்றின் 
உட்பெருக்கல் . 


71. 

Y bkj ak = 
k = 1 


71 

Σ 
k = 1 


aik bk ; 


( 2 ) 


( 1 ) , ( 2 ) லிருந்து ( A B) = BT AT ஆகும் . 


8 2.6 . கிளைத்தேற்றம் : 

(ABC ) T = CT BT AT ஆகும் . 
ஏனெனில் , (ABC ) = CT ( AB ) T 

= CT BT. AT 


- 


- 


2.7 . சமச்சீரணிகள் ( Symmetric Matrices) 

ஒரு சதுர அணி A. ல் AT = A என்றால் A ஆனது சமச்சீரணி 
எனப்படும் . அதாவது 

AA 

[ aiy ] ஒரு சமச்சீரணி எனின் , 
i , j- ன் எல்லா மதிப்புகட்கும் aij = a ji ஆகும் . 
ஒரு சதுர அணி A- ல் AT 

A என்றால் , A ஆனது எதிர் 
சீரணி அல்லது 

அசமச் சீரணி ( Skew symmetric Matrix ) 
எனப்படும் . அதாவது A எதிர் சீரணியென்றால் , i , j- ன் எல்லா 
மதிப்புகளுக்கும் 
ai a ji ஆகும் . குறிப்பாக i = j என்றால் 

2ai = 0 (( அ - து ) a = 0 


ali 


229 


சார்பு அணிகள் 


எனவே , ஓர் எதிர் சீரணியின் மூலைவரை உறுப்புகள் எல்லாம் 
பூச்சியமென அறிகிறோம் . 


a h g 


0 


O 


b 


B 


0 


C 


என்பவை முறையே 


-- 


- 


0 


C 


சமச்சீர் , எதிர் சீரணிகளுக்கு எடுத்துக்காட்டுகளாகும் . 


A 

ஒரு சமச்சீரணியாகவும் ( எதிர் சீர் ) . ஓர் எண்ணி 
யாகவும் இருந்தால் & A- யும் சமச்சீரே ( எதிர் சீரே ) என்பது 
வெளிப்படை . 


$ 2.8 . துணைச்சிக்கலணி ( Cunjugate Matrix ) 

A ஆனது , சிக்கலெண் களம் C- ன் மீதமைந்த ஓர் அணி 
என்போம் . A டன் ஒவ்வொரு உறுப்பையும் நீக்கி , இவ்விடங்களை 
அவ்வுறுப்புகளின் துணைச்சிக்கலெண்களால் நிரப்பக் கிடைக்கும் 
அணியானது A. ன் 

துணைச் சிக்கலணி ( conjugate of A ) 
எனப்படும் . இதனை A என்று குறிப்போம் . 
எடுத்துக்காட்டாக , 


- 


A 


2 + i 0 
i -1 + 3i 


என்றால் A 


- 


2 - i 0 

-1-3i] 


ஆகும் . 


என்பது 


A. ன் உறுப்புகள் 

மெய்யெனின் A = A 
வெளிப்படை . மேலும் , K ஆனது களத்திலுள்ள ஓர் எண்ணி 
என்றால் , 


(i ) ( A ) 


AA 


- 


( ii ) ( KA ) 


K A என்பன தெளிவு . 


82.9 . 

தேற்றம் : 
( i ) A + B = A + B ( ii ) AB = A B 
A = [ Zij ] , B = [ Z / ] என்றால் A + B = [ Zi/ FZ j ] ஆகும் . 

. ( A + B ) = [ Ziy + Z + ] = [ Z ] + Z / ] = A + B 
இரண்டாவது பகுதியின் நிரூபணம் மாணவர்களுக்குப் பயிற்சி 
யாக விடப்பட்டுள்ளது 


( A ) T 


-- 





குறிப்பாக 
இருக்குமானால் A ஆனது 
230 

பல்கலைக்கழக நவ இயற்கணிதம் 
82.10 . நிரை திரல் மாற்று துணைச்சிக்கலணி (conjugate transpose 

of a Matrix) 
சிக்கலெண் களத்தின் மீதமைந்த அணி 

A- ன் துணைச் 
சிக்கலணி A என்க . A. ன் நிரை நிரல் மாற்றணி 
ஆனது A. ன் நிரை நிரல் மாற்று துணைச்சிக்கலணி ( canjugate 
transpose of A ) எனப்படும் . இதனை நாம் A * என்று குறிப்போம் . 

( A ) T = A * = ( AT ) என்பது வெளிப்படை . எடுத்துக் 
காட்டாக , 
2 + i 

5 
-- 3 + 21 1 

1+ 

என்றால் , 
2 0 

i 

2-- i • 3+ i 5 
A - - 3-21 1 
2 

0 --i 
2 i - 3-2 

ஆகும் . 
M3 + i 1 . 

( சில ஆசிரியர்கள் 
5 

A- ன் சேர்ப்பு அணியை 
A * என்று குறிப்பது வழக்கம் . ) 
82.11 . ஹெர்மிசியன் , எதிர் ஹெர்மிசியன் அணிகள் ( Hermitian 

and Skew Hermitian Matrices) 
ஒரு சதுர அணி A- A * = A என்றால் A ஆனது ஹெர் மிசியன் 
எனப்படும் . A = [ at ] ] ஆனது ஹெர்மிசியன் என்றால் , 1 , ) - ன் 
எல்லா மதிப்புகளுக்கும் aij 

ait = al. எனவே , ai ஆனது ஒரு - மெய்யெண்ணாகும் . 
ஆதலால் , ஒரு ஹெர்மிசியன் அணியின் எல்லா மூலைவரை 
உறுப்புகளும் மெய்யெண்களாகும் . 
அடுத்து ஒரு சதுர அணி A ஆனது A * = 

A என்றமையு 

( 
Hermitian ) எனப்படும் . ( அ - து ) A [ay] ஆனது எதிர் 


2 


A * 


கார் 
-- 


மாறு 


231 


சார்பு அணிகள் 


aji 


ஹெர்மிசியன் என்றால் i , j- ன் எல்லா மதிப்புகட்கும் aij 
ஆகும் . குறிப்பாக i = j என்றால் , 

all = -dit என்று கிடைக்கும் . ail = & + i3 என்றால் , 
a + ip = -- ( u + ip ) -- ( 8--13 ) -a + is 


- 


a = - & , s = 9 ஆகும் . ஆதலால் , a = 0 . எனவே , ஓர் 
எதிர் ஹெர்மிசியனின் மூலைவரை உறுப்புகள் பூச்சியமாகவோ 
அல்லது தனி கற்பனை எண்களாகவோ மட்டுமே இருக்கமுடியும் 
என அறிகிறோம் . 


0 


2 + i 


0 


1 + i 


2 - 


1 


3 


- 


-3 + 2i 


1 


- 2 + 3il 


21 


- 


- -3-2i 2 

-1+ 2-3 
என்பன 

முறையே ஹெர்மிசியன் அணிகளுக்கு 
காட்டுகளாகும் . 


எடுத்துக் 


A மெய்யணி என்றால் AT == A * ஆகும் . எனவே , எல்லா 
மெய் சமச்சீரணிகளும் ஹெர்மிசியன் , எல்லா மெய் எதிர் 
சீரணிகளும் எதிர் ஹெர்மிசியன் ஆகும் . 


8 2.12 . தேற்றம் : 

( i ) ( A + B ) * = .A * + B * 

( ii) ( AB ) = B * A * ( திருப்பு விதி- reversal law ) என 
நிறுவுக 

( AB ) * = (AB) T = ( A B ) == ( B ) T ( A ) T = B * A * ஆகும் . 
முதற்பகுதி பயிற்சியாக விடப்பட்டுள்ளது . 


கிளைத்தேற்றம் : 

( i ) ( ABCD ) * P * C * Y * A * ஆகும் . 
(ii ) ( A * ) * A 


- 


எடுத்துக்காட்டு 1 : 

AB = A , BA = B என்றால் A- யும் B- யும் மூல ஆற்றலணிகள் 
( idenipotent ) என நிறுவுக . 

ABA = ( AB ) A = ( A ) A A2 
மேலும் , ABA = A ( BA ) = A ( B ) = A 


A 


232 


பல்கலைக்கழக நவ இயற்கணிதம் 


... A 

? = A ஆதலால் , A மூல ஆற்றலணியாகும் 
இது போல் ( BAB ) ஐ எடுத்துக் கொண்டு B = B என நிறுவலாம் . 


எ - கா . 2 : ( A + I ) ( A - I ) = 0 என்றால் , என்றால் மட்டுமே 
A ஆனது ஓர் உட்சுருள் (involutory ) அணியாகும் என நிறுவுக . 


[ ஒரு சதுரஅணி A ஆனது A = I என்றவாறு இருக்குமானால் 
A ஆனது உட்சுருள் அணி எனப்படும் ) 

முதலில் ( A + I ) ( A - I ) = 0 என்க . 
அப்படியானால் , A ( A - 1 ) + I ( A - I) = 0 
( அ - து ) A - AI + IA – I = 0 

AI = IA = A , I = 1 ஆதலால் , 

A - A + A - I = 0 
. A = 1 எனவே , A ஆனது உட்சுருளாகும் . 
அடுத்து A ஆனது உட்சுருள் என்றால் , 


A 

I 
A - A + A - I = 0 
( அ - து ) A- AI + IA - I = 0 ( அ - து ) ( A + I ) ( A - I ) = 0 


அ 


எ - கா . 3 : A ஒரு - சமச்சீரணி 

; 

B யாதானுமொரு nxm 
அணியென்றால் BT AB . யும் சமச்சீரே என நிறுவுக . 


X என்க , 


A சமச்சீராதலால் AT = A ஆகும் . BT AB 
XT = ( BTAB ) T = BT AT ( BT ) T 

= BT AB 

= X 
X ஆனது சமச்சீராகும் .. 


எ - கா . 4 : ஒவ்வொரு சதுர அணியையும் , ஒரு சமச்சீரணி , 
ஓர் எதிர் சீரணி இவற்றின் கூட்டலாக ஒரே ஒரு வழியில் தான் 
எழுதமுடியும் என நிறுவுக . 

A ஒரு சதுர அணி என்க . 
B = 1 ( A + AT ) , C = z ( A - AT ) என்போம் . அப்படியானால் , 
BT = 1 ( A + AT )T = } [ AT + ( AT ) T ] = 1 ( AT + A ) = B 

B சமச்சீராகும் . 


233 


சார்பு அணிகள் 


என்று 


CT = } ( A - AT ) T = J [ AT - ( AT )T ] = 1 (AT -A ) = -C 

. C ஆனது அசமச்சீராகும் . இப்பொழுது 
A = 1 ( A + AT ) + 1 ( A - AT ) = B + C என்று எழுதலாம் . 

இங்கு B சமச்சீர் ; C அசமச்சீராகும் . மேலும் , 

P , Q என்பன முறையே மற்றொரு ஜோடி சம , அசமச் 
சீரணிகளாக இருக்கும்போது A = P -FO 

எழுத 
முடியுமானால் , 
AT = ( P + QT = PT + QT = P - Q ( .. P சமச்சீர் 

. அசமச்சீர் ) 
ஃ . P = 1 ( A + AT ) = B 

Q = 1 ( A - AT ) = C 
எனவே A- ன் இத்தகைய வடிவமானது ( representation ) 
தனித்தன்மை உடைத்ததாகும் ( unique ) . 


பயிற்சி 2 
1. பின்வரும் அணிகளுக்கு சில எடுத்துக்காட்டுகள் தருக . 
( a ) சமச்சீர் , எதிர்சீர் ( 6 ) ஹெர்மிசியன் , எதிர் ஹெர்மிசியன் 
( c ) மூல ஆற்றலணி ( d ) உட்சுருள் அணி . 


0 


1 


2 . 


ஓர் உட்சுருள் அணி எனக் காண்பி . 


4 


-1 
4 
4 


3 


-- 


3 


0 


3. A 


0 
0 


_ 


என்றால் A4 = ? 


1 
0 
1 


1 
1 


| 


1 


ஆற்றலணி 


எனக் 


1 
3 
2 


-6 
9 
3 


2 
0 


ஒரு மூல 
காண்பி . 


H 


5 . 


4- [ 1 ] -[ ] 

[ 1- )- 


CC 


என்றால் , 


234 


பல்கலைக்கழக நவ இயற்கணிதம் 


A , B , C-க்களும் , ( A + B ) , ( B -- C ) , ( A + C ) க்களும் மூல 
ஆற்றலணிகள் என நிறுவுக . 


BAI 


6. A , B என்பவை 

ஆற்றலணிகள் . AB 
என்றிருந்தால் , இருந்தால் மட்டுமே ( A + B ) - யும் 
ஆற்றலணியாகும் என நிறுவுக . 


மூல 


7. ( AT BT ) T == BA என நிறுவுக .. 


8. A ஆனது ஹெர்மிசியன் என்றால் AT = A என நிறுவுக . 


9. A சமச்சீரெனின் ( A * ) T -- A * என நிறுவுக . 


10. A , B- க்கள் ஒரே அணித்தரங்கொண்ட சமச்சீரணி 
களென்றால் , AB = BA என்றால் மட்டுமே AB ஆனது 
சமச்சீராகும் என நிறுவுக . 


11. A ஒரு 

சதுர அணி என்றால் AAT , ATA என்பன 
சம்ச்சீரெனவும் AA * , A * A என்பன ஹெர்மிசியன் எனவும் 
நிறுவுக் . குறிப்பாக A ஆனது மெய்யணி என்றால் AAT , ATA 
இவற்றின் தலையாய மூலைவரை உறுப்புகள் நேர் எண்கள் 
( positive integers ) என நிறுவுக . 


12 , AB = BA என்றால் AT BT = BT AT எனவும் A * B * = B * A * 
எனவும் நிறுவுக . 


2 . 


3 


5 


2 


-2 


4 


13. A 


- 


1 


4 


5 


B 


= 


- 


-1 


4 


+ 


1 


1 


1 


2 


3 


பர் 


என்றால் BT AT = AT ;; ATBT = BT ; A , B , AT , BT - என்பவை 
மூல ஆற்றலணிகள் என்பனவற்றை நிறுவுக. 


2 


14 , AB = A , BA = B என்றால் BT AT = AT , AT BT = BT 
எனவும் A , B , AT , BT என்பவை மூல ஆற்றலணிகள் எனவும் 
நிறுவுக. 


15. A ஓர் உட்சுருள் அணியென்றால் I ( A + I), , (A --I) 
என்பவை மூல ஆற்றலணிகள் என நிறுவுக . 


17. A ஒரு 


B ஆனது யாதானுமொரு 
சார்பு அணிகள் 

235 
16. A ஹெர்மிசியன் ( எதிர் ஹெர்மிசியன் ) என்றால் 
i A ஆனது எதிர் ஹெர் மிசியன் ( ஹெர்மிசியன் ) என நிறுவுக . 

அணி 

என்றால் ( A + A * ) ஆனது 
ஹெர்மிசியன் எனவும் ( A --- A * ) ஆனது எதிர் ஹெர் மிசியன் 
எனவும் நிறுவுக . 
18 : A ஆனது திர்சீர் மெய்யணி 

என்றால் i A ஆனது 
ஹெர்மிசியன் என நிறுவுக . 
19. A சமச்சீர் ( எதிர்சீர் ) என்றால் A சமச்சீர் 

என்றும் 
AAT = AT A என்றும் நிறுவுக . 

20. எல்லா சதுர அணிகளையும் ஒரு ஹெர்மிசியன் , எதிர் 
ஹெர்மிசியன் இவற்றின் கூடுதலாக ஒரே ஒரு வழியில் தான் எழுத 
முடியுமென நிறுவுக . ( கணக்கு 17 ஐ உபயோகிக்கவும் ) 

21. P , Q என்பவை ஹெர்மிசியன் என்றால் , எல்லா சதுர 
அணிகளையும் P + iQ என்ற வடிவில் ஒரே ஒரு வழியில் தான் 
எழுத முடியுமெனக் காண்பி . 
22. A , B என்பன 

சமச்சீர் , 

எதிர்சீர் 
மெய்யணிகளென்றால் எல்லா ஹெர்மிசியன் அணிகளையும் A + B 
என்ற வடிவில் ஒரே ஒரு வழியில்தான் எழுத முடியுமெனக் 
காண்பி . 
23. A , B 

ஹெர் மிசியன் அணிகளென்றால் , AB = BA 
என்றிருந்தால் , இருந்தால் மட்டுமே AB ஆனது ஹெர்மிசியன் 
ஆகுமென நிரூபி . 

24. A , B சமச்சீரணிகளென்றால் AB + BA சமச்சீரெனவும் 
AB- BA எதிர் சீரெனவும் நிறுவுக . 

25. A , B ஹெர்மிசியன் என்றால் AB + BA ஹெர்மிசியன் 
எனவும் , AB- BA எதிர் ஹெர்மிசியன் எனவும் நிறுவுக . 

26. A ஹெர்மிசியன் ( எதிர் ஹெர்மிசியன் ) அணியாகவும் 
ஹெர்மிசியன் ( எதிர் ஹெர்மிசியன் ) என நிறுவுக . 


முறையே 


- 


236 


பல்கலைக்கழக நவ இயற்கணிதம் 


என்றால் 


27. 26 - ல் A அசமச்சீரணி 
சீரென நிறுவுக . 


BT AB- யும் எதிர் 


28 . 


எல்லா மூலைவரை அணிகளும் சமச்சீராகும் . 


ஏன் 


- 


29 . A A [ A ] ] என்போம் . இங்கு A } என்பவை கிளை 
அணிகளாகும் . அப்படியானால் , [ A ]] = [AT ] என நிறுவுக . 


30. A = [ C . , C ,, .... , Cn ] என்றால் AT , A * என்பனவ 
C- க்கள் வழியாகக் காணவும் . 


- 


நாம் 


என்றால் 
3. எதிர்மறை அணி 

( Inverse Matrix ) 
83.1 . அணிக்கோவைகள் ( Determinants ) 

இப்பகுதியை , ஆரம்பிப்பதற்கு முன்னால் மாணவர்களுக்கு 
அணிக்கோவைகளைப்பற்றி ஆழ்ந்த அறிவு இருத்தல் அவசிய 
மாகும் . அணிக்கோவைகளின் பண்புகளை 

இங்கு 
நிரூபிக்கப் போவதில்லை என்றாலும் , நமது தேவையை 
முன்னிட்டு , இப்பண்புகள் பின் வரும் பகுதிகளில் தொகுத்துத் 
தரப்பட்டுள்ளன . இவற்றின் நிரூபணங்கள் பயிற்சியாகவே 
விடப்பட்டுள்ளன . 
all a , 

dan 
aaa 

அணிக்கோவை 
any 

ara 
என்க . 

atj- ன் இணைக்காரணியை ( co- factor ) A | என்று குறிப்போம் . 
அப்படியானால் 
( 1 ) / = ai / Air + aiy Ais + ++ ain Ain 

i , j = 1 , 2 , ... , 
= a j Aj -- al, j A , + ... + anj Anj 
( 2 ) aiy Ak + aiz Aka + + ain An 

0 , 

i + k 
a . j Ak + a₂j Akt + anj Ank 0 jk 
( 3 ) -வில் நிரை , நிரல்களை ஒன்றுக்கொன்று மாற்று 
வதால் அதன் மதிப்பு மாறுவதில்லை . 

( 4 ) / -வில் இரு நிரைகளை ( நிரல்களை ) ஒன்றுக்கொன்று 
மாற்றுவதால் கிடைக்கும் அணிக்கோவை 
A - A ஆகும் . 


aa 


... 


K .. 


... 


ஓர் 


ann 


*** 


- 


M 


+ 


238 


பல்கலைக்கழக நவ இயற்கணிதம் 


( 5 ) -வில் இரு நிரைகள் ( நிரல்கள் ) சர்வ சமமானால் 


1A 


0 . 


( 6 ) -வில் உள்ள ஒரு நிரையின் ( நிரலின் ) ஒவ்வொரு 
உறுப்பையும் a என்ற எண்ணால் பெருக்கிக்கிடைக்கும் அணிக் 
கோவை / , என்றால் A , = ax . A ஆகும் . 


( 7 ) A- வில் pth நிரையில் ( நிரலில் ) உள்ள ஒவ்வொரு 
உறுப்பும் k உறுப்புகளின் கூடுதலாக இருந்தால் -வையே 
k அணிக்கோவைகளின் கூடுதலாக விவரிக்க முடியும் . 

இங்கு இந்த k அணிக்கோவைகளிலும் pth நிரையில் ( நிரலில் ) 
உள்ள உறுப்புகள் முறையே -வில் pth நிரையில் உள்ள ஒத்த , 
முதல் இரண்டாவது , ...... k ஆவது உறுப்புகளாகும் . மற்றெல்லா 
நிரைகளும் மாறாது , -வில் உள்ளது போலவே இருக்கும் . 


( 8 ) / -வில் உள்ள எந்த நிரையோடும் ( நிரலோடும் ) மற்ற 
பல நிரைகளை ( நிரல்களை ) , எண்ணிகளால் பெருக்கிக் கூட்டு 
வதால் அதன் மதிப்பு மாறுவதில்லை , 


( 9 ) ஒரே தரமுடைய இரு அணிக்கோவைகளின் பெருக்க 
லானது அதே தரமுடைய மற்றொரு அணிக்கோவையாகும் . 


A = [ ai 

[ aij ] x 


1X12 


3.2 . ஒரு சதுர அணியின் அணிக்கோவை ( Determinant of a 
Square Matrix ). 

ஒரு சதுர அணி என்றால் , இவ்வணியின் 
உறுப்புகளையே , இதே முறைப்படி தனது உறுப்புகளாகக் 
கொண்ட அணிக்கோவை 
ail a12 

an 


aal 


aa 


ஆனது அணி A. ன் 


ang 


ams 

ann 
அணிக்கோவை எனப்படும் . இதனை 
குறிப்போம் . இதிலிருந்து 


நாம் 


என்று 


( 1 ) 

1 ( 2 ) | AT | = | A | 
( 3 ) | A* = | AI = | AI ( 4 ) | aA | an . An 

( 0 எண்ணி 

A டன் அ . தரம் n ) 


- 


- 


A ஒரு ஹெர்மிசியன் அ 

என்றல் 
எதிர்மறை அணி 

239 
( 5 ) | AB | | AT | BI 

என்பவை வெளிப்படை 
ண்மைகளாகும் . 
மதிப்புடையதாகும் . ஏனெனில் , ! A | = x + i என்றால் , 
at + i = | AI | A * | ( . A * = A ) 

|TAT 

ip 
$ = 0 ஆகும் . 
3.3 . 

ஒருமைசேர் , ஒருமையில் அணிகள் : ( Singular and Non 

singular Matrices ) 
ஒரு சதுர அணி A- ல் | A | = 0 என்றால் A ஆனது 
ஒருமைசேர் ( singular ) அணி எனவும் , | A | # 0 என்றால் , 
4 ஆனது ஒருமையில் ( Non - singular ) அணி எனவும் அழைக்கப் 
படும் . எடுத்துக்காட்டாக , 

ஒருமைசேராகும் . 
2 ) 
A , B என்பவை 

அணிகள் 

என்போம் . 
| A | # 0 , | B | # 0 இப்பொழுது | AB = | AT | B | + 0 
எனவே , A B- யும் ஒருமையில் என அறிகிறோம் . ஆதலால் , 
அணிகளின் 

பெருக்கலானது 
அணியாகும் . மேலும் , இரு அணிகளின் பெருக்கல் அணியானது 
அணியாக இருக்கவேண்டும் . 


A = 


ஒருமையில் 


ஒருமையில் 


ஒருமையில் 


3 


Ano 


83.4 . சேர்ப்பு அணி : ( Adjoint or Adjugate Matrix ) 

A = [ajj] nxn என்க . | A | ல் a- ன் இணைக்காரணியை AH 
என்று குறிப்போமானால் , 
A ,, A. 

Ani 
A2 A , 
அணி [ Aj]T 

ஆனது 
An A , 

Am 
A- ன் சேர்ப்பு அணி எனப்படும் . இதனைச் சுருக்கமாக சேர்ப்பு A 
( adj A ) என்று குறிப்போம் . 
83.5 . தேற்றம் : 

A ( சேர்ப்பு A ) = ( சேர்ப்பு A ) A = | A | I 


240 


பல்கலைக்கழக நவ இயற்கணிதம் 


நிரூபணம் : 

A [ aij ] nxn என்க . | A | -ல் aj- ன் இணைக்காரணி A i j 
என்றால் , சேர்ப்பு A = [ Aij ] ஆகும் . 


- 


A- ன் i th நிரை = [a! , aiz , ... , ain ) , 


( சேர்ப்பு A ) - ன் j th நிரல் = [ A , j , A , j ... , Arj ] 


ஃ . [ A ( சேர்ப்பு A ) ] ; j 


1 . 

Σ 
k = 1 


dik Aki 


( 1 ) 


11 


- 
கட் 


ஆனால் , i = j என்றால் 

k = 1 


dik Aki 


| A | எனவும் 


1 
i + j என்றால் Σ 

k = 1 


- 


dik Aki 


0 


எனவும் அணிக்கோவை 


களின் பண்புகளிலிருந்து அறிவோம் . 


மூலைவரை [ | A | , | A | , ... , | A | ] 


A ( சேர்ப்பு A ) 
| A | 0 
0 | A | 


0 
0 


= | A TI ஆகும் . 


AI 


0 

0 
இது போல் ( சேர்ப்பு A ) A = | A | I என்றும் நிறுவலாம் . 


குறிப்பு 1 : A ஒருமைசேர் அணி என்றால் | A | = 0 ஆகும் . 
எனவே , A ( சேர்ப்பு A ) = 0 


குறிப்பு 2 : A ஒருமையில் என்றால் | A | +0 . எனவே , 
1 

1 
A சேர்ப்பு A 

சேர்ப்பு 

AA 

I ஆகும் . 
A 


- 


AI. 


A- ன் 


அ . தரம் 


குறிப்பு 3 : A. ( சேர்ப்பு A ) 
n . என்றால் , 


| A | - | சேர்ப்பு A ] = | A ] r 1 = | A | n 


| சேர்ப்பு A ] = 


| A | n - 1 ஆகும் . 


--- 


எதிர் மறை அணி 


83.6 . தேற்றம் : 

( சேர்ப்பு AT ) = ( சேர்ப்பு A ) T 


A 


- 


[ bij ] என்போமானால் - by 


என 


aji 


--- 


= [ az ] ], AT 
அறிவோம் . 


aij , bij இவற்றின் இணைக்காரணிகளை முறையே Aj, 

, B , 
எனக் குறிப்போம் . 


அப்படியானால் , Aij = Bjt. இப்பொழுது , 

( சேர்ப்பு A ] ] Aij , [ சேர்ப்பு AT ] } = B } } = A ; ! 


[ ( சேர்ப்பு A ) T ]ji = Aji = [ சேர்ப்பு AT ] ji 


( சேர்ப்பு A ) T = ( சேர்ப்பு AT ) 


3.7 . தேற்றம் : 

திருப்பு விதி ( Reversal law ) 


( சேர்ப்பு AB ) = ( சேர்ப்பு B ) ( சேர்ப்பு A ) 


நிரூபணம் : 
( AB ) ( சேர்ப்பு B ) ( சேர்ப்பு A ) = A ( B. சேர்ப்பு B ) சேர்ப்பு A 
= A ( | B | I ) . சேர்ப்பு A 
| B | • A I சேர்ப்பு A 
| B | . ( A. சேர்ப்பு A ) 

BAI 
| ABI 


- 


- 


அடுத்து ( சேர்ப்பு B) . ( சேர்ப்பு A ) ( AB ) 

சேர்ப்பு B. { ( சேர்ப்பு A ) . A } • B 
( சேர்ப்பு B ). ( | A | I ) . B 
| A 1 { ( சேர்ப்பு B ) . B } 
| A | B | I = | AB | I 


- 


- 


ஆனால் , A B ( சேர்ப்பு AB ) = | AB | I = ( சேர்ப்பு AB ) AB 


எனவே , ( சேர்ப்பு AB ) = ( சேர்ப்பு B ) ( சேர்ப்பு A ) ஆகும் . 

16 


- 


- 


A , B என்ற சதுர அணிகள் AB = BA என்றவாறு 
என்றமையுமாறு உளதாயின் A ஆனது இடப்புற ஒருமையில் 
242 

பல்கலைக்கழக நவ இயற்கணிதம் 
எ - கா . 1 : A ஒருமையில் அணி என்றால் சேர்ப்பு ( சேர்ப்பு A ) 
| A | -3 . A என நிறுவுக . 
B. ( சேர்ப்பு B ) = ]. B | I என அறிவோம் . 

எனவே , 
( சேர்ப்பு A ) { சேர்ப்பு ( சேர்ப்பு A ) } == | சேர்ப்பு A | I = | A Tr -11 
ஆதலால் , 
A. ( சேர்ப்பு A ) { சேர்ப்பு ( சேர்ப்பு A ) } 

I 

| A | -1 . A 
( அ - து ) | A | I { சேர்ப்பு ( சேர்ப்பு A.) } = | A | " -1.A 

சேர்ப்பு ( சேர்ப்பு A ) = | A | P - 2. A 
எ - கா .2 : A சமச்சீரெனின் ( சேர்ப்பு A ) யும் சமச்சீரென 
நிறுவுக . 

A சமச்சீராதலால் AT === A. இப்பொழுது 
( சேர்ப்பு A ) T == ( சேர்ப்பு AT ) 

( சேர்ப்பு A ) ( . AT: = A ) 
எனவே , சேர்ப்பு A- யும் சமச்சீராகும் . 
83-8 . மாற்றீடு செய் அணிகள் : 

அமையு 
மானால் அவை பரிமாற்று அணிகள் ( commute) எனப்படும் . 

AB = BA என்றால் A , B என்பன எதிர் பரிமாற்று 
( anticommute ) அணிகள் எனப்படும் . 
83.9 . எதிர்மறை அணிகள் (Inverse Matrices ) 

A ஆனது ஒரு mxn அணி என்போம் . 
( i ) B என்ற ஒரு n X 11 அணியானது BA = 1 

= IN 


- 


( non singular in the left ) அணி எனப்படும் . மேலும் , B ஆனது 
A- ன் இடப்புற எதிர்மறை அணி (1eft inverse of A ) எனப்படும் . 


( ii) C என்ற ஒரு 11 X m 

அணியானது 

AC = Im 
என்றமையுமாறு உளதாயின் A ஆனது வலப்புற ஒருமையில் , 
( non singular in the right ) அணி எனப்படும் . மேலும் , B ஆனது 
A- ன் வலப்புற எதிர்மறை (right inverse) அணி எனப்படும் . நாம் 


243 


எதிர் மறை அணி 


ஒரு சதுர அணியானது இடது , வலது ஒருமையில் என்றால் 
அவ்வணியே ஒருமையில் அணியாகும் . மேலும் , சதுர அணிகள் 
ஒருபுறம் ஒருமையில் இருந்தால் மறுபுறமும் 

ஒருமையில் 
இருக்கும் என எளிதில் நிறுவலாம் . மேலும் , இவ்விரு ( இடது , 
வலது ) எதிர் மறைகளும் ஒன்றே எனவும் நிறுவலாம் . 


- 


- 


A , B என்பவை ஒரே அ . தரங்கொண்ட சதுர அணிகள் 
என்க . A B BA 

I என்றவாறு A , B அமையுமானால் 
A ஆனது B- ன் எதிர்மறை எனவும் B ஆனது A- ன் எதிர்மறை 
எனவும் அழைக்கப்படும் . A- ன் எதிர்மறை அணியை ( Inverse 
matrix ) A - 1 என்று குறிப்பது நடைமுறை வழக்கமாகும் . 


83.10 . தேற்றம் : 

ஒரு சதுர அணி A ஆனது ஒருமையில் என்றால் , என்றால் 
மட்டுமே , அதற்கு எதிர்மறை உளதாகும் . 


நிரூபணம் : 

A ஆனது ஒருமையில் என்க . 


| A + 0 


B. 


1 . 
AA 


( சேர்ப்பு A) என்று கொள்வோமானால் 


A B = A . 


1 

( சேர்ப்பு A ) 
| AT | 


* 4 ( சேர்ப்பு 4 ) 
| IAL1 = / 
4- ( சேர்ப்பு 4) -4 = AA1=1 

* ( சேர்ப்பு A ) ஆனது 


BA = 


AB = BA = 1 ஆதலால் , B = 


A உளது . 


A- ன் எதிர்மறை அணியாகும் . ஃ | A | . + 0 என்றால் 

அடுத்து A- ன் எதிர்மறை A உளதாயின் 
AA = | TAA = ||| - 1 


( அ - து ) | A | - | A | = 1. எனவே , | A ] + 0 . 


244 


பல்கலைக்கழக நவ இயற்கணிதம் 


8. 3.11 . தேற்றம் : 

ஒரு சதுர அணிக்கு எதிர்மறை உளதாயின் , அவ்வெதிர் 
மறையானது தனித்தன்மை ( unique ) வாய்ந்ததாகும் . 


நிரூபணம் : 


சதுர அணி A- ன் எதிர்மறைகள் B, C என்போம் . 


- 


அப்படியானால் , AB = BA --/ 

AC = CA = 1 ஆகும் . 


இப்பொழுது 


B = BI 
= B ( AC ) 

( BA ) C 
= IC 


- 


CC 


எனவே A ஆனது உள தாயின் , அது தனித்தன்மை வாய்ந்த 
தாகும் . 


ஓர் அணியின் எதிர்மறையைப் பற்றிக்கூறும் பின் வரும் 
பகுதிகளில் , அவ்வணியானது (i) சதுர அணி ( ii ) ஒருமையில் 
அணி என சொல்லாமலேயே எடுத்துக் கொள்ள வேண்டும் . 


1 
குறிப்பு 1. A ஒருமையில் என்றால் A - 1 == ( சேர்ப்பு A ) 
ஆகும் . ஓர் அணி A- ன் எதிர்மறையைக் காண்பதற்கு முதலில் 
அவ்வணியின் 

<< சேர்ப்பு " கண்டுபிடித்து பின் இச்சேர்ப்பை , 
1 

ஆல் பெருக்குவது ஒரு முறையாகும் . 
| AI 


4 


குறிப்பு 2. A - 1 உளதாயின் , | A - 1 | + 0 


3.12 . தேற்றம் : 

( i) ( I ) = / 
(ii) ( & A ) = a 

( a எண்ணி ) 
(iii ) 

A என நிறுவுக . 


AA 


- 


245 


எதிர்மறை அணி 


நிரூபணம் : 


( i) , ( ii) பயிற்சியாக விடப்பட்டுள்ளது . 


( 1 ) = 
= A என்பதை மட்டும் இங்கு நிறுவுவோம் . 


- 
பாடக 


1 . 


AA 


À 


= 1 ஆதலால் , | AT [ A 


-1 


-1 


உளது . 


1 


:: . | A | = \ AT + 0 எனவே ( A ) 
மேலும் , A A = I என் அறிவோம் . இருபுறமும் ( A1 ) ஆல் 
முன் பெருக்க , 

(F ) A = (7 ) , 

A 
* = ( ) ஆகும் . 


8 3.13 . தேற்றம் : 


" 


- 


B 


A ஆகும் . 


திருப்பு விதி : A , B ஒருமையில் எனின் ( AB ) 


1 


- 


| ABI | AT | B | +0 . எனவே ( AB ) உளது . 
மேலும் , AB ( AB ) = (AB) "(AB) = 1 என அறிவோம் . 


இப்பொழுது , 

(AB ) ( B A ) = A [ BB ) a = AA = ar = 1 
( B Z ) ( AB ) = R ( A A ) B = B [ B = x s = 1 
... ( AB ) " = B A ஆகும் . 


கிளைத் தேற்றம் : 

( A B C D) = D C E - 


துள்ளது என்ற 
246 

பல்கலைக்கழக நவ இயற்கணிதம் 
8 3.14 . தேற்றம் : 

( i ) ( AT ) = ( A ) 

( ii ) ( A ) * = (4*)" ஆகும் . 
நிரூபணம் : 
( ii ) AA = A A 

A A = I என அறிவோம் . 
. ( AA ) * = (ATA )* = / * = 1 
( அ.து ) ( A 1) * A * = * 

* A * ( A ) = I ( திருப்பு விதி ) 
எனவே , ( A ) * ஆனது A * ன் எதிர்மறையாகும் . 
( அ -து ) (A * ) = ( A ) * 

இதே முறைப்படி ( i ) ஐயும் 
நிரூபிக்கலாம் . 
$ 3.15 . தேற்றம் : 
ஒரு களம் 

F- ன் மீதமைந்துள்ள , ஒரே அணித் தரங் 
கொண்ட எல்லா ஒருமையில் அணிகளின் கணம் G ஆனது 
அணிப்பெருக்கல் என்ற செயலின் கீழ் ஒரு குழுவாகும் . 
நிரூபணம்- : 

ஓர் அணியிலுள்ள எல்லா உறுப்புகளும் ஒரே களம் F ஐச் 
சார்ந்ததெனின் -- அவ்வணியானது அக்கணத்தின் மீதமைந் 

வரையறையையும் , ஒரு களத்திலுள்ள 
உறுப்புகளின் பண்புகளையும் , இங்கு நினைவு கூர்ந்தோமானால் , 
பின் வருபவை எளிதில் விளங்கும் . 


( i ) A , BE G என்றால் AB- யும் G- ல் உள்ளது . அதாவது 
அணிப் பெருக்கலின் கீழ் G ஆனது அடைப்புள்ளது ( closed ) 

( ii ) A , B , CEG என்றால் , 
( AB ) C = A ( BC ) - அணிப்பெருக்கல் சேர்ப்பு விதிக்குட் 


பட்டது 


(iii ) 1 அணி அலகெனின் | I | # 0 ( அ - து ) I ஒருமையில் 


* . IE G. மேலும் , AI = TA =A 
எனவே G- ல் அலகு உறுப்பு ( identity element) உள்ளது 


எதிர்மறை அணி 


247 


-1 


(iv ) A E G என்றால் A ஒருமையில் ஆகும் . மேலும் , A ம் 
ஒருமையில் ஆதலால் , A E G ; A தனித்தன்மை வாய்ந்தது . 

. 
எனவே ஒவ்வொரு A E G- க்கும் A என்ற தனித்தன்மை 
வாய்ந்த அணியானது A A = A A = 1 என்றவாறுள்ளது . 


எனவே . G- ல் எதிர்மறை உறுப்பு ( inverse element ) உள்ளது . 


அணிப்பெருக்கலின் 


கீழ் 


ஆதலால் , G ஆனது 
குழுவாகும் . 


குறிப்பு : A , BE G என்றால் AB + BA . எனவே G ஆனது 
ஒரு பரிமாற்றுக் குழுவல்ல . 


ஆனால் , ஒரே அணித்தரங் கொண்ட எல்லா ஒருமையில் , 
மாற்றீடு செய் அணிகளின்- கணத்தை மட்டும் எடுத்துக் 
கொண்டால் , இக்கணமானது பெருக்கலின் கீழ் ஒரு பரி 
மாற்றுக்குழுவாகும் . 


ஒரு களம் 


3.16, தேற்றம் : 
- F- ன் மீதமைந்துள்ள , 

அணித்தரங் 
கொண்ட எல்லா 

சதுர அணிகளின் 

கணம் R 

R ஆனது , 
அணிக்கூட்டல் , பெருக்கல் செயல்களில் ஒரு வளையமாகும் . 


ஒரே 


நிரூபணம் : 

( i ) A , BER 6T 60 CM360 A + BER. 

( அ - து ) R அடைப்புள்ளது 
( ii ) A , B , CER 6 GÒT (1360 A + ( B + C ) = ( A + B ) + C 
எனவே அணிக்கூட்டல் சேர்ப்பு விதிக்குட்பட்டது . 
( iii ) A + 0 = 0 + A = A எனவே R. ல் கூட்டல் அலகு 0 

. 


உள்ளது . 


( iv ) ஒவ்வொரு A E R- ற்கும் ஏற்றார்ப்போல் B = -AER 
ஆனது 

A + B = B - A = 0 ஆக உள்ளது . 
( அ - து ) R- ல் கூட்டல் எதிர் மறை உள்ள 

( v ) A , BE R என்றால் A + B = B + A ஆதலால் , அணிக் 
கூட்டலானது பரிமாற்று விதிக்குட்பட்டது . 


248 


பல்கலைக்கழக நவ இயற்கணிதம் 


. 


. 


(vi ) A , BER 6T GOT 50 ABER . ( அ - து ) அணிப் 
பெருக்கலின் கீழ் R அடைப்புள்ளது 
( vii ) A , B , C E R என்றால் A ( BC ) = (AB) C 

( ) 
அணிப்பெருக்கல் சேர்ப்பு விதிக்குட்பட்டது . 
( viii ) A , B , CE R என்றால் ( a ) A ( B + C ) = AB + AC 

( b ) ( A + B ) C = AC + BC 
எனவே 

அணிப்பெருக்கலானது கூட்டலைச் சார்ந்த பங்கீட்டு 
விதிக்குட்பட்டது . எனவே R ஒரு வளையமாகும் . 


* 


குறிப்பு : இவ்வளையத்தில் பெருக்கல் அலகு 1 உள்ளது . 
ஆனால் , 

( i ) எல்லா A , B = R- ற்கும் AB + BA 

( ii ) எல்லா A E R- ற்கும் A வரையறுக்கப்படவில்லை. 
ஏனெனில் , A E R ஒருமைச்சேர் அணியாகவும் இருக்கலாம் . 


என 


4 


இந்த இரு நிபந்தனைகளும் நிறைவு செய்யப்படாததால் 
ஒரு களமல்ல 

அறிகிறோம் . இதிலிருந்து , 
ஒரு களத்தின் மீதமைந்த ஒரே அணித் தரங் கொண்ட 
எல்லா ஒருமையில் மாற்றீடு செய் அணிகளின் கணமும் ஒரு 
கள மாகும் என்பது தெளிவு . ( A ஒருமையில் = A ஒரு சதுர 


அணி ) 


- 


-1 


--1 


எடுத்துக்காட்டு 1 : 

A , B.க்கள் மாற்றீடு செய் அணிகள் என்றால் A ம் , நம் 
மாற்றீடு செய் அணிகள் என நிறுவுக . 


தரவின்படி AB = 

BA 


. ( A B) = (BA) 
( அ - து ) B A = A B 




1 


1 . -1 


எ - கா 2. A , B என்பவை சமச் சீரணிகள் . A- யும் B. யும் 
மாற்றீடு செய்வன என்றால் , AB சமச்சீர் என நிறுவுக . 


தரவின்படி AT 


* 


A , 


BT = B. மேலும் , AB = BA . 


249 


எதிர்மறை அணி 


1 


இப்பொழுது , 

E ( AB ) B B ( BA ) B ( : AB = BA ) 
ie . B d ( BE ) = {z s ) A B 
ie, B Al = TAB 
ie . B A = A B 

...... ( 1 ) 
( A- யும் B -யும் மாற்றீடு செய்வன ) 
மேலும் , (AAI) = ( A ) A 

ie . I = (A )" A 
. ( A T = 2 

( 2 ) 
இதுபோல் ( B ) = B ( A , E சமச்சீர் ) 


இப்பொழுது , 
(AE ) = ( A ) ( 1 ) லிருந்து 

( B ) 
= AB ( -- Ar = A , ( E ) = B 1) 


T 


AT ( B 


- 


. 


AB -ம் சமச்சீராகும் . 


எ - கா . 3 . 


3 


2 


2 


1 


0 


என்றால் A அமைக்கவும் . 


1 


3 


| 2 


- 
ப 


NO 


1 


- 


- 


0 1 

1 1 
3 2 

2 
2 3 

1 3 
3 ( 0 + 2 ) + 2 ( -3-1 ) + 2 ( 2-0 ) 
6 - 8 + 4 = 2 + 0 


- 


A உள்ளது . 


250 


பல்கலைக்கழக நவ இயற்கணிதம் 


--- 


2. 2 
-0 


சேர்ப்பு A = 


2 -3 | - | -2-3 | 

-1 ) 
-1-1- | | - | - | | 

| -1 2 | - | - | | : -3 | 


2 


2 2 
-7 5 - 


4 


2 


1 


1 


-1 


1 


க 


A | ( சேர்ப்பு A ) 


ஆகும் . 


2 


8.3 / 17 . கூறிடல் மூலம் ஓர் அணியின் எதிர்மறை காணல் : 

( Inverse of a Matrix by Partitioning) 


p Xp PXg 
AI | A2 


A 


- 


A.1 | A225 என்றவாறு A [ ai ]nxn என்ற 

qxp qxq 
அணியைக் கூறிடுவோம் . - ( p + q = n ). A = B [ bi ] nan 
என்க . இதே முறையில் B. யை 


= 


pXP pxg 
B.1 | B , 


12 


--- 


என்று கூறிடுக . 


B. 


BI | 
qxp 


4X4 


AB = 1 , ஆதலால் , A1| B , 1 + A2 B , 


" 12 


21 


......... ( 1 ) 
.......... ( 2 ) 


AB + A , B , 


0 


- 


மேலும் , BA = In ஆதலால் 
B , Air + B , A 

A ) 


0 


.......( 3 ) 


B ,/ A12 + B22 A , = 14 ஆகும் . 


......... ( 4 ) 


- 


[ [ as assics 


எதிர்மறை அணி 


251 


1 


இந்நான்கு சமன்பாடுகளுக்கும் தீர்வு காண 

" 
B., = என்க . . அப்படியானால் , ( ii ) லிருந்து , 
A1, B , = -A : B,, 

:: B. = - (AA ) FI 


-- 


12 


( iii ) லிருந்து , Ba1 


( A 1 ) 


( i ) லிருந்து , B ,, + AA, B , = A, 


11 


.. B. , = A/ + ( A , A , ) F ( A. A ) 
இறுதியாக ( iv ) லிருந்து , -- ( An A ) A , + A , = } 

* . t = A- (Ay A1 ) A, 


இவ்வாறு A "டன் கிளை அணிகள் , அதிலிருந்து A 


கிடைக்கும் 


நடைமுறையில் நாம் முதலில் A- ன் அ . தரம் (n - 1 ) ஆக 
இருக்கும்படி எடுத்துக் கொள்வோம் . A1 காண 


P , 


( 


a1 a2 
as 

dan 


:) , 


P. 


3 


all 412 413 

azz as 
ael as 

as a 


ag1 


P 


| ... 


1 


1 


-1 


என்று எடுத்துக்கொண்டு முதலில் P , காண்போம் . அதன்பின் 

p . 

| [as] 
P , யை P , = 

என்றவாறு 

கூறிட்டு - P , 
காணலாம் . இவ்வாறு அடுத்தடுத்து செயல்பட , இறுதியாக 
நமக்கு A கிடைக்கும் . 
இம்முறையை நாம் கடைப்பிடிக்கும் 

முக்கிய 
மாக கவனிக்கவேண்டியது A ஆனது ஒருமையில் இருக்க 
வேண்டும் . இல்லாவிடில் A ஆனது வரையறுக்கப்படாது . 
அப்படியே A11 ஆனது ஒருமைசேராக இருந்தால் A- ல் ஆதார 
மாற்றங்கள் மூலம் ( அடுத்த தலைப்பில் பார்க்கவும் ) கிடைக்கும் 

B- ல் B., ஆனது . ஒருமையில்லாததாக எடுத்துக் 


போது , 


1 


அணி 


252 


பல்கலைக்கழக நவ இயற்கணிதம் 


-1 


கொள்வோம் . இப்பொழுது B ஐ கூறிடல் மூலம் காணலாம் . 
பின் B -ல் ஆதார எதிர் மாற்றம் செய்தால் A கிடைக்கும் . 


1 


* 1 


2 
-1 
3 


உன் 


எதிர்மறையைக் 


3 
எ .கா 4 : 

1 

1 
கூறிடல் மூலம் காண்க . 


2 


3 --2 | 
1 0 | 


Ai | A12 


-1 


என்க . 


இங்கு 


A.1 | A , 2 


1 


21 


3 


A11 


- 


2 
0 


ஆதலால் , 


| Al | +0 . 


i சி 
இப்பொழுது -1 ! = [ _ 2] = [ _ 1) ஆகும் . 


* = A22 - A , ( 

AA,, ) 
= [ - 3 ] - [ -1 2 ] 


-} ] [ _1 


= [ - 3 ] - [ -4 ] = [ 1 ] 


* = [ 1 ] 


A 


B., B.2 
B , B22 


என்றால் , 


( 

- 
B. , = A ) + ( A , 4 ) F ( A , A ) 
* Ex = [ } } ] + [ = ] [1][ -12) - 1 ] 

- [ - ] + [13 ] 
= [ - ] 


-மல 


எதிர்மறை அணி 


253 


- 


B. = - (4) 4.)f = - [ - ] [1]= [ H ] 


B ,, = - ( A ,, ) = - [1 ] [ -12] = [ 1 - 2) 


1 


1 


B ,, = = [ 1 ] . ஆதலால் , 


-1 
AA 


14 


1 
2 
1 


2 


1 


1 


0 
2 


2 
0 
1 
0 


0 
3 
5 


எ - கா 5 : 


எதிர்மறை 


கன் 


O 


கூறிடல் 


0 


O 


2 


மூலம் காண்க . 


பா 


1 


2 


Pa 


= [ - ] 


0 
2 | 


- 


0 . 


pe 


-- 


0 


0 . 


1 


| 1 0 
10 
0 0 


2 


2 | 0 
03 

என்க , 


AA 


- 


-1 | 5 


100 


0.| 2 


அப்படியானால் , F : - [ 1 ] 


என்பது தெளிவு . 


P , 


Q 2 
[ 0. QJ 


2 ) 


P. 


B , B12 
B , B, 2 ) 


என்க் . 


அப்படியானால் , 

2 :1 = [ 4 ] 
ஆதலால் , இங்கு = Q., - Q .. ( 

2Q.. ) 
= [ -1 ] - [ 0 ] = [ -1) . 
எனவே = [ -1 ). மேலும் , B.,, = 0 . [ - ] 


B. 


12 


21 


- 


12 


1 
0 
( 


A11 


- 


0 


மற்றொரு மூலைவரை அணி 
254 

பல்கலைக்கழக நவ இயற்கணிதம் 
- 6. 2. ) F = [ 3 ] 
B , 

( A. A ) = [ 0> 0 ] ; B., = = [ - 1). 

0 2 
P , 
ஆதலால் , P 

0 
0 - 

O 0 1 
A1 A ) 

C 
அடுத்து A - 

என்க . A = 

C , C ) 

ஆகட்டும் . 
0 2 

0 
இங்கு P , 

1 

எனவே 
* = 4 - 4 (AA ) 

[ 2 ] ஆகும் . 
D -2 

27 

0 
ஆதலால் , C.1 = A11 

0 1 
1 2 0 

5 
C 0 - ) 0 

3 [ 1 ] 
0 0 1 

5 
இதுபோல் : 
CA [ 0 0 0 ] , C ,2 = [ 1 ] என எளிதில் அறியலாம் . 

0 

5 
0 -1 

0 

용 
0 0 1 

ஆகும் . 
0 -0 0 

. 

பயிற்சி 3 
1. சோதனை செய் : - (i) மூலைவரை அணியின் சேர்ப்பானது 


= [ 1 ] 


( 1 . 


0 


- 


1 


- 


அணியின் 


சேர்ப்பானது மற்றொரு 


( ii ) முக்கோண 
முக்கோண அணி 


2. A- ன் அ . தரம் 2 எனின் சேர்ப்பு ( சேர்ப்பு A ) = A என 
நிறுவுக . 


3 


மூலைவரை அணி D ஆல் முன் பெருக்கினால் ( பின் பெருக்கினால் ) 
எதிர்மறை அணி , 

255 
3. A ஆனது சமச்சீர் ( ஹெர்மிசியன் ) எனின் ( சேர்ப்பு A ) யும் 
சமச்சீர் ( ஹெர்மிசியன் ) என நிறுவுக . 
4. A ஆனது 

1- அ . தரங்கொண்ட சமச்சீர் 
( சேர்ப்பு : A ) ஆனது டன் ஒற்றை எண் மதிப்புகளுக்குச் 
அமையுமென நிறுவுக . 

5. ஒரு சதுர அணி A- யை அதே அணித்தரங்கொண்ட 


என்றால் , 





A- ன் ஒவ்வொரு நிரைகளும் ( நிரல்களும் ) இதையொத்த D- ன் 
மூலைவரை உறுப்பால் பெருக்கப்படுமென நிறுவுக . 


6 . ஓர் அணியானது அதே அ . தரங் கொண்ட எல்லா 
அணிகளோடும் மாற்றீடு செய்யுமென்றால் , அவ்வணியானது 
நிச்சயமாக ஒரு சமமூலை வரை அணியாகும் எனக் காட்டுக . 


7 . 


2 3 4 
4 3 1 
1 4 


டன் 


வலப்புற எதிர்மறை , அணி 


1 . 


2 


- 


எனவும் 


0 


0 


1 2 3 - 5 
2 4 

2 
3 5.6 7 


5 


-ன் 


இடப்புற 


எதிர்மறை 


அணி , 


3 


2 


* 


1 
3 
2 
0 


3 
1 
0 


1 
10 


எனவும் 


சோதித்தறிக . 


8. பின் வருபனவற்றின் எதிர்மறை அணிகள் காண்க 
> 

(t. ] 

( -1 ) (iii) +4 -1 


-21 


7 


3 . 


2 


2 0 


1 


256 


பல்கலைக்கழக நவ இயற்கணிதம் 


- 


3 
4 
1 


(iv ) 


-1 1 
1 -5 
0 2 


1 + 2i 
4-6 2 + 3 


( v ) 


COS Q 


sin a 


( vi ) 


--sin & 


31 

5 
4 +21+ i 
3 . 


COS a 


( vii ) 


6 + 7 
3-51 
6--1 


- 


( viii) 


0 1 1 
-1 0 1 
-1 1 0 
-1 -1 -1 


1 
1 
1 
0 


-1 


-1 


9. A , B மாற்றீடு செய்வன என்றால் (i) A , B- (ii) A , B 

- 
மாற்றீடு செய்வன என நிறுவுக . 

[ குறிப்பு : A ( AB ) A = A ( BA ) 2 


10. A ஒருமையில் அணியாக இருக்கும்போது A B = A C 
என்றால் B = C என 

நிறுவுக . [ குறிப்பு : 

A ( A B ) = A ( A C ) . .. B = C ] 


A 


உளது . 


-1 


11. (i ) A சமச்சீரணி என்றால் A -ம் சமச்சீரெனவும் , (ii) B 
என்ற மற்றொரு சமச்சீரணி A. யோடு மாற்றீடு செய் என்றால் 
AB, A B என்பனவும் சமச்சீரே எனவும் நிறுவுக . 


1 


12. மூலைவரை ( al , a ,, 


an) - எதிர்மறை என்ன ? 


er = 0 . 


13. ( A ) = ( [ 1 ) 


என நிறுவுக . 


14. ஒற்றைப்படை அணித்தரங் கொண்ட எல்லா அசமச் 
சீரணிகளும் ஒருமைசேர் என நிறுவுக . ( குறிப்பு : AT A. 

IATI = | -AT = ( - 1 ) | A | == A | ( ஒற்றைப் 
படை ) . ஆனால் , | AT | = | AT 

- TA ) ] 





| AT = 


15. - எல்லா பூச்சியக் காரணிகளும் , பூச்சிய ஆற்றலணி 
களும் ஒருமைசேர் என நிறுவுக . 


257 


எதிர்மறை அணி 


AA 


16 . 

b 
B = 

என்றால் a , b , c , d- ன் 
bb 
எல்லா மதிப்புகளுக்கும் ( எண் ) A , B மாற்றீடு செய் அணிகளென 
நிறுவுக . 


[ cos. 


6) 


17 . 

8 -- Sing01 

cos y - sins 

B 
AA sino 

sin 0 
மாற்றீடு செய் அணிகளென நிறுவுக 


[ ses 


381 


என்பவை 


2 


cos 


cosm 


உப 


] 


[ - ] 


0 0 

1 
18. A 

B 

C 
1 0 

1 
என்றால் , இவை ஒவ்வொன்றும் , மற்ற தனோடு எதிர் மாற்றீடு செய் 
அணிகளென நிறுவுக . 


17 


- 


மானால் அதனை Hi என்றும் , 
யப்படும் 

60 
( Elementary Transformations Rank of a Matrix ) 
8 4 : 1 . ஒருபடிச் சமன்பாட்டுத் தொகுதியில் , சமன்பாடுகளின் 
தீர்வுகள் காண , அச்சமன்பாடுகளில் செய்யப்படும் மாற்றங்களை 
யும் , அணிக்கோவைகளின் மதிப்புகாண கையாளப்படும் 
செயல்களையும் கருத்தில் கொண்டு , இவைகளையொத்த 
செயல்களை அணிகளில் வரையறை செய்கின்றோம் . இச்செயல்கள் 
ஆதாரமாற்றங்கள் ( elementary transformations) எனப்படும் . 
அவையாவன : 

வகை (Type) 1 : ஓர் அணியின் இரு நிரைகளை ( அல்லது 
நிரல்களை ) ஒன்றுக்கொன்று இடமாற்றுதல் ; நமது வசதிக்காக 
ஓர் அணியின் ith நிரையையும் jth நிரையையும் மாற்றுவோ 
செய்தால் அதனை K || எனவும் குறிப்போம் . 

வகை 2 : ஓர் அணியிலுள்ள ith நிரையின் எல்லா 
உறுப்புகளையும் பூச்சியமில்லா ஓர் எண்ணி & வால் பெருக்குதல் ; 

குறிப்போம் . 

இதனையொத்த ஆதார 
( a ) 

ஆகும் .. ( & # 0 ) 

( ) 
வகை 3 : ஓர் அணியின் i நிரையோடு , jth நிரையை 
& +0 வால் 

பெருக்கிக்கூட்டுதல் ; இதனை Hi ) ( a ) என்போம் . 
இதனை யொத்த ஆதார நிரல் மாற்றம் Ku (a ) ஆகும் . 

ஓர் அணியின் நிரைகளில் மட்டும் செய்யப்படும் மேற்கூறிய 
மாற்றங்களை ஆதார நிரை மாற்றங்களெனவும் , நிரல்களில் மட்டும் 

நிரல் மாற்றங்களெனவும் 
அழைப்பது மரபாகும் . 


இதனை | 


எனக் 


நிரல்மாற்றம் K.( a ) 


..! 


- 





அணி 


- 


- 


வO 


o | 


-19 


12 ( -), ) 


19O 


வSH 


- 


H ) 


13 


- 


...... 


முடிவுள்ள 

கிடைக்கப்பெறும் 
எல்லா மாற்றங்களும் ஆதார நிரை மாற்றங்களாதலால் , 

அதாவது ஓர் அணி 4 - ல்வார .. 
பற்றமான HI ஆல் B கிடைக்குமானால் க . ஆதார் 
ஆதார் , ......... அணி அளவை 

25.9 
8 4.2 . சரிநிகர் அணிகள் ( Equivalent Matrices ) 
ஓர் A. ல் மேற்கூறிய 

ஆதாரமாற்றங்களை 
எண்ணிக்கைத் தடவை செய்வதால் கிடைக்கப் 
பெறும் அணியை B என்போமானால் , A ஆனது B- க்குச் சரிநிகர் 
( A is equivalent to B ) எனப்படும் . இதனை A O B எனக்குறிப்பது 
நடைமுறை வழக்கமாகும் . 

1 3 0 1 
எடுத்துக்காட்டாக , A = 2 5 

என்றால் , 

5 0 
2. 4 5 0 . 

2 . 4 

5 

0 
2 5 3 4 

5 3 4 
0 --1 | Hal 
13 

H 
3 . 0 1 
0 10 5 

53 4 
1 

3 0 1 
ஓர் அணியின் நிரைகளில் மட்டும் செய்யப்படும் ஆதார 
அணிக்கு நிரை சரி நிகர் . (row equivalent ) எனவும் , நிரல்களில் 
மட்டும் செய்யப்படும் மாற்றங்களால் 

கிடைக்கப்பெறும் 
அணியானது அவ்வணிக்கு நிரல் சரிநிகர் ( column equivalent ) 
எனவும் அழைக்கப்படும் . மேற்கூறிய எடுத்துக்காட்டில் செயல் 
பெற்ற 

ம்மாற்றங்களால் உருமாற்றம் பெற்ற எல்லா அணிகளும் வடக்கு 
நிரை சரிநிகராகும் . 
$ 4.3 . ஆதார எதிர்மாற்றம் : (Inverse Elementary Transformation ) 
செய்யப்படும் எந்தவொரு 

ஆதார 
மாற்றத்தையும் செயலற்றுப் போகச் செய்யும் மற்றொரு 
மாற்றமானது , அம்மாற்றத்தையொத்த 

- எதிர்மாற்ற 
மெனப்படும் . 

யாதானுமொரு 
ஆதாரமாற்றம் செய்ய , கிடைக்கப்பெறும் அணி B என் போழ் . 
B_ ல் எந்தவொரு மாற்றம் செய்தால் மீண்டும் A கிடைக்குமோ , 
அம்மாற்றமானது A- ல் நடைபெற்ற மாற்றத்தின் 

ஆதார 
எதிர்மாற்றமெனப்படும் . 
எடுத்துக்காட்டாக , 

A- ல் 

முதல்வகை 
H B B- ன் 

நிரைகளை 


அணியில் 


அணி 


-1 


1 


எளிதில் 
260 

பல்கலைக்கழக நவ இயற்கணிதம் 
இடமாற்றம் செய்தால் மீண்டும் A கிடைக்கும் . எனவே Hiy- ன் 
ஆதார எதிர்மாற்றமும் H- யே ஆகும் . இதனை ( Hij )-1 = Hij 
எனக் குறிப்பேர்ம் . 

பின்வருபவை , ஒவ்வொரு ஆதாரமாற்றத்தையும் சார்ந்த 
ஆதார எதிர்மாற்றங்களாகும் என்பது எளிதில் விளங்கும் . 
(i ) ( H; } ) = Hi} 

( K ]] = Ki ) 
( ii ) Hr (x ) = H_{1 }a ) : K (a) = K , ( 1 / a ) = +0 
(iii ) Hi) (a ) = Hi ( - a ) ; Kj (a ) = Ki (-a ) 
மேலும் , மேற்கூறிய மூன்றும் முடிவுகளிலிருந்து , ஓர் ஆதார 
மாற்றத்தின் எதிர்மாற்றமானது , அதே வகையைச் சார்ந்த மற்றொரு 
ஆதார மாற்றம் என்பது வெளிப்படையாகும் . 
$ 4.4 . ஆதார அணிகள் : ( Elementary Matrices) 
அணி அலகு 

-ல் ஆதாரமாற்றங்களைச் செய்வதால் 
கிடைக்கப்பெறும் அணிகள் ஆதார அணிகள் எனப்படும் . மேலும் , 
படல் , H என்ற ஆ . மாற்றத்தால் கிடைக்கும் ஆதார அணியை 

E என்றும் 

E ( a ) 
HI (a ) ,, 

Eij ( a ) 
குறிப்போம் . இதுபோல் படல் ki , ki( as) , ki) (a ) என்ற ஆதார 
மாற்றங்களால் கிடைக்கும் ஆதார அணிகளை முறையே FJ, 
Fi ( a ) , Fij ( a ) என்று குறிப்போம் . மேலும் , Ery = F1j, E | ( a ) = F : ( a ) , 
Ei ) ( a ) = F / 1 ( a ) என்ற உண்மைகளை 
தறியலாம் . 


Hi ( a ) ,, 


11 = 1 என அறிவோம் . மேலும் , அணிக்கோவைகளின் 
பண்புகளிலிருந்து , ஓர் அணிக்கோவை -ல் HT , H 1 ( at ), 
H 11 (a ) என்பனவற்றை யொத்த மாற்றங்களைச் செய்வதால் 
கிடைக்கும் அணிக்கோவைகள் முறையே 11 , 12 , 1 , என்றால் , 
Al = - ; As = d . / A = / என அறிவோம் . ( a + 0 
என்பது நமது வரையறை என்பதைக் கவனிக்கவும் ) . 

ஆதலால் , TEJI = - 1 ; | E (a ) | = 0 + 0 ; | Ei ) (a ) | 
= 1 என்பது எளிதில் விளங்கும் . எனவே ஆதார அணிகள் 
ஒருமையில் அணிகளாகும் . 


; E , ( a ) 


- 


|| 


23 


- 


- 


நிகழ்வுறுமானால் 

261 
ஆதார .. ..அணி அளவை 

1 0 0 
எடுத்துக்காட்டாக , 1 , = 0 1 0 என்றால் 

0 0 1 
1 0 0 

100 
E 001 F 

0a0 - F , ( a ) 
0 10 

00 
1 0 0 
E , ( a ) 0 1 

Fs ( a ) மேலும் , ETs ( a ) = F2s ( a ) 
O 
0 0 

0 1 
என்பதை இங்கு கவனிக்கவும் . 
$ 4,5 . தேற்றம் : 

( i ) mxn அ . தரங்கொண்ட ஓர் அணியில் செய்யப்படும் 
ஒவ்வொரு ஆதார நிரை மாற்றங்களையும் , அவ்வணியை இம் 
மாற்றங்களை யொத்த mxm ஆதார அணிகளால் முன் பெருக்கு 
வதன் மூலமும் , 

( ii ) அவ்வணியில் செய்யப்படும் ஒவ்வொரு ஆதார நிரல் 
மாற்றங்களையும் , அவ்வணியை இம்மாற்றங்களையொத்த nxn 
ஆதார அணிகளால் பின் பெருக்குவதன் மூலமும் , பெறலாம் . 
நிரூபணம் : 

A , B என்பவை முறையே mxn , nxp அணித்தரமுடைய 
அணிகளென்போம் . 

RR 

R , 
A = 
A 

B [ C , C , Cp ] என்க . 
அப்படியானால் 
R , CI R , C , 

RC 
R , C , R, C , 

R , C , 
C = AB 

ஆகும் . 
RmoC , Rm C. 

Rm C , 
இவ்வடிவிலிருந்து , A- ன் நிரைகளில் யாதானுமொரு ஆதார 
வகை ஆதார நிரைமாற்றம் நிகழ்வுறும் என்றும் , 


கா 


* . 


- 


-- 


... 


1 + 1 


- 


262 


பல்கலைக்கழக நவ இயற்கணிதம் 


B- ன் நிரல்களில் யாதானுமொரு ஆதார - நிரல்மாற்றம் 
நடைபெறுமானால் , அதே வகை ஆதார நிரல்மாற்றம் AB- ன் 
நிரல்களிலும் நடைபெறுமென அறிகிறோம் . இதிலிருந்து , AB ல் 
நடைபெற வேண்டிய எந்தவொரு ஆதார நிரைமாற்றத்தை 
யும் , முன் பெருக்கலணி A- ல் செய்வதன் மூலமும் , AB- ல் 
செய்யவேண்டிய எந்தவொரு ஆதார நிரல்மாற்றத்தையும் பின் 
பெருக்கல் அணி B- ல் செய்வதன் மூலமும் , பெறலாம் என 
அறிகிறோம் . 

......... ( 1 ) 
( இது ஒரு கிளைக் கோட்பாடு ( lemma ) ஆகும் ) 
இப்பொழுது A யாதானுமொரு mxn அணி என்க . 

A = Im A என அறிவோம் . எனவே கிளைக்கோட்பாட்டின்படி 
A. ல் செய்யப்பட வேண்டிய எந்தவொரு ஆதார நிரை 
மாற்றத்தையும் முன் பெருக்கலணி Im- ல் செய்வதன் மூலம் 
பெறலாம் - அதாவது - A- யை இம்மாற்றத்தையொத்த ஆதார 
அணியால் முன் பெருக்குவதன் மூலம் பெறலாம் . 


இதுபோல் A = A In ஆதலால் , A- ல் செய்யவேண்டிய எந்த 
வொரு ஆதார நிரல் மாற்றத்தையும் , A- யை இம்மாற்றத்தை 
யொத்த ஆதார அணியால் பின் பெருக்குவதன்மூலம் பெறலாம் . 


84.6 . ஆதார அணிகளின் 

எதிர்மறைகள் ( Inverses of 
Elementary Matrices ) 
ஆதார அணிகள் ஒருமையில் என முன்பே பார்த்துள்ளோம் . 
எனவே இவ்வா தார அணிகளுக்கு எதிர்மறை அணிகள் உளது . 


மேலும் , ஆதார அணி Ej- ல் ஆதாரமாற்றம் H |j- மூலம் 
| கிடைக்கும் . ஆனால் , 84.5 - ன்படி இத்தகைய ஆதார நிரை 
மாற்றங்களை இவற்றையொத்த் ஆதார் 

ஆதார் அணிகளால் 

அணிகளால் முன் 
பெருக்குவதால் பெறலாம் . எனவே 
E / j . Eij == I ஆகும் . 

E || ஆகும் . 


Ei 


- 


இது போல் E ; (1 /a ). Ei (a ) = 1 ஆதலால் , E1 (a ) Ei ( 1 / a ) 
எனவும் 

Ei ) ( -a ) . E1 (a ) = 1 ஆதலால் , E ] (a ) Ei) (-a ) 
எனவும் அறிகிறோம் . 
இம்மூன்று முடிவுகளிலிருந்தும் , ஓர் ஆதார் 

அணியின் 
எதிர்மறையானது அதையொத்த மற்றொரு ஆதார அணி 


1 


H 


- 


-1 


( ii ) 
ஆதார ......... அணி அளவை 

263 
என்பது விளங்குகின்றது . மேலும் , 

H / j என்பதானது ஒரு மாற்றத்தின் எதிர் செயலையும் , 
E என்பது ஓர் அணியின் எதிர்மறை அணியையும் குறிக்கின்றது 
என்பதையும் கவனிக்கவும் . 
8 4.7 . அணி அளவை : 

ஒரு பூச்சியமில்லா ( non zero ) அணியில் , 

( i ) குறைந்தது யாதானுமொரு சதுர சிற்றணிக் கோவை 
யாவது ( minor of order r ) பூச்சியமில்லாமலும் , 
( ii ) எல்லா 

( r + 1 ) சதுர சிற்றணிக்கோவைகளும் 
பூச்சியமாகவும் இருக்குமானால் , அவ்வணியின் அளவை ( Rank ) 
" எனப்படும் . 

எல்லா ( r + 2 ) சதுர சிற்றணிக்கோவைகளும் , ( r + 1 ) சதுர 
சிற்றணிக் கோவைகளின் எண்பெருக்கல்களின் கூடுதலாதலால் , 
நிபந்தனை நிறைவு செய்யப்படுமானால் , 

எல்லா 
( r + 2) , (r + 3) .... சதுர சிற்றணிக்கோவைகளும் பூச்சியமாகும் . 
எனவே இவ்வரையறையானது ஓர் அணியின் அளவையை 
நன்கு தெளிவுபடுத்தியுள்ளது . ஓர் அணி A- ன் அளவையை 
R ( A ) என்று குறிப்போம் . மேலும் , வரையறையிலிருந்து எல்லா 
n தர ஒருமையில் அணிகளின் அளவையும் n . எனவும் , முற்றிலும் 
பூச்சியமில்லா எல்லா அணிகளின் அளவையும் > 1 எனவும் 
நன்கு அறிவோம் . ஆதலால் , பூச்சிய அணியின் அளவை 0 என 
வரையறுக்கப்படுகிறது . 


இவற்றின் 


அணிக்கோவைகள் , ணைச்சிக்கலெண்கள் 
பண்புகளிலிருந்தும் , நமது வரையறையின்படியும் 

(( i ) R (AT ) = R ( A ) 
( ii ) R ( A * ) = R ( A ) 

( iii ) R ( a A ) = R ( A ). ( a +0 எண்ணி ) 
என்பன நன்கு விளங்கும் . எடுத்துக்காட்டாக , 


1 

1 1 
AA 3 

2 3 என்றால் , இதன் எல்லா 3 சதுர 
51 4 

1 ) 
சிற்றணிக்கோவைகளும் பூச்சியமாகும் . ஆனால் , 


AS 


So- 


-- 


264 


பல்கலைக்கழக நவ இயற்கணிதம் 


. 


2 


1 
3 


+0 . 


எனவே R ( A ) = 2 ஆகும் . 


--- 


மேலும் , 





1 
0 


8 ) -ன் 


ன் அளவை 1 ஆகும் . ஏனெனில் , | -1 | +0 . 


ஓர் அணியின் அளவையைக் 

கணக்கிட 

ஒவ்வொரு 
முறையும் சிற்றணிக்கோவைகளை எடுத்து மதிப்பு காண்ப 
தென்பது கடினமானதொரு வேலையாகும் . 


எனவே நாம் , ஓர் அணியின் அளவை மாறாதிருக்கத் 
தக்கதாகவும் , அதே நேரத்தில் அளவையைக் கணக்கிடுவதைச் 
சுலபமாக்கவும் தக்கதாக சில செயல்களை அணிகளில் 
வரையறுக்கத் தேவையுள்ளது . இச்செயல்களே நாம் முன் 
வரையறை 

செய்துள்ள ஆதாரமாற்றங்களாகும் . 
தேற்றமானது , ஓர் அணியின் அளவைக் கணக்கிட நமக்கு 
எளிய ஒரு வழியைக் காண்பிக்கின்றது . 


பின் வரும் 


84-8 . தேற்றம் : அளவை மாறாதிருக்கும் பண்பு ( Invariance 

of the Rank )) 
அணியில் 

செய்யப்படும் ஆதாரமாற்றங்களால் , 
அவ்வணியின் தரமோ , அளவையோ மாறுவதில்லை . 


ஓர் 


நிரூபணம் : 
ஆதாரமாற்றங்களால் , நிரை நிரல்களின் 

எண்ணிக்கை 
மாறுவதில்லையாதலால் , அணியின் தரம் மாறுவதில்லை என்பது 
வெளிப்படையாகும் . அடுத்து A என்ற ஒரு mXn அணியின் 
அளவை / என்போம் . அப்படியானால் , A- க்கு ( r + 1 ) சதுர 
சிற்றணிக்கோவைகள் இருக்குமானால் அவையெல்லாம் 0 ஆகும் . 
A டல் யாதானுமொரு ஆதார நிரைமாற்றத்தால் கிடைக்கப்பெறும் 
அணியை B என்றும் A- ன் யாதானுமொரு ( r + 1 ) சதுர சிற்றணிக் 
கோவையை | R ) என்றும் , இதையொத்த B- ன் (r-+- 1) சதுர 
சிற்றணிக்கோவையை என்றும் குறிப்போம் . 


A. ன் அளவை / ஆதலால் | R | 


- 


0 


ஆகும் . 


என 


. 


ஆதாரமாற்றங்களால் அணியள வை மாறுவதில்லை 
நிரூபிக்க , நாம் ஒவ்வொரு வகை ஆதாரமாற்றத்தையும் 
எடுத்துக்கொண்டு 

விளைவைக் கவனிக்கவேண்டும் . 
எனவே முதலில் முதல் வகை ஆதாரமாற்றமான Hiy- யை 


அதன் 


265 


ஆதார ...... .... அணி அளவை 


எடுத்துக்கொள்வோம் . இம்மாற்றத்தால் | R | -ல் பின் வரும் 
மூன்று விளைவுகளில் யாதானுமொன்று நடைபெறலாம் . 


( i ) || R | -ல் எந்தவொரு மாற்றமுமில்லாதிருக்கலாம் . 
( ஏனெனில் , | R | -ல் இல்லாத எந்த இரு நிரைகளும் இடமாற்றம் 
பெற்றிருக்கலாம் . ) 

அப்படியானால் , | R | = | S T = 0 ஆகும் . 


( ii ) | R | -ல் யாதானுமிரு நிரைகள் இடமாற்றம் பெறலாம் . 
அப்படியானால் , | S | - | R | = 0 

( iii ) | R ! டன் யாதானுமொரு நிரையும் , | R- ல் 
ல்லாத யாதானுமொரு நிரையும் இடமாற்றம் பெறலாம் . 
அப்படியானால் , | S | = + | A | -ன் மற்றொரு (r + 1 ) சதுர 

சிற்றணிக்கோவை 

= 0 ( . : A- ன் அளவை r ) 
அடுத்து ஆதார நிரைமாற்றம் H ( a + 0 ) ன் விளைவு 
என்னவென்று 

பார்க்கலாம் . இம்மாற்றத்தால் | R-ல் 
பின் வரும் இரு விளைவுகளில் யாதானுமொன்று நடைபெறலாம் . 


i ( a ) 


( i ) | R | -ல் எந்தவொரு மாற்றமுமிராது ( அதாவது ith 
நிரையானது | R | -ல் இடம் பெறாமலிருக்கலாம் ) . எனவே 
| R ] = | ST 

0 
( ii ) | R- ல் யாதானுமொரு நிரையானது e + 0 தடவை 
பெருக்கப்படலாம் . அப்படியானால் , | S | = e | R | = 0 ஆகும் . 


இறுதியாக , ஆதார நிரைமாற்றம் Hij ( a ) டன் விளைவைக் 
கவனிப்போம் . இம்மாற்றத்தால் | R ) -ல் பின்வரும் மூன்று 
விளைவுகளில் யாதானுமொன்று இடம் பெற வாய்ப்புண்டு . 


- 


(i) | R | - ல் எந்தவொரு மாற்றமுமிராது . 

. | S ] = | R | 0 
(ii ) | R | -ல் உள்ள ஒரு நிரையோடு , அதன் மற்றொரு 
நிரையை . தடவை பெருக்கிக் கூட்டலாம் . இப்பொழுதும் 
| S | = | R | = 0 

( iii ) | R | - ன் ஒரு நிரையோடு அதிலில்லாத , | A | -ன் 
ஒரு நிரையை . தடவை பெருக்கிக் கூட்டலாம் . அப்படியானால் 


266 


பல்கலைக்கழக நவ இயற்கணிதம் 


| ST = | R | + a . | A | -ன் 

மற்றொரு ( r - 1.1 ) 

சதுர 
சிற்றணிக்கோவை 

0 + a.0 0 
எனவே A- ல் எந்தவொரு நிரைமாற்றத்தாலும் கிடைக்கப் 
பெறும் அணி B என்றால் R ( B ) < R ( A ) ஆகும் . 

( 1 ) 


மேலும் , B- ல் ஆதார எதிர் நிரைமாற்றங்களைச் செய்வதால் A 
கிடைப்பதால் , முன்போல் R ( A ) < R ( B ) என நிறுவலாம் ...... ( 2 ) 


R ( A ) = R ( B ) ஆகும் . 


இதே வழியில் , A- ல் நிகழ்வுறும் எந்தவொரு ஆதார நிரல் 
மாற்றத்தாலும் அதன் அளவை மாறுவதில்லை என நிறுவலாம் . 


கிளைத்தேற்றம் 1 : 

சரி நிகரணிகளின் அளவை சமமாகும் . 


அதன் 


என 


கிளைத்தேற்றம் 2 : 

ஓர் அணியில் நிகழ்வுறும் ஆதாரமாற்றங்களால் 
அளவை மாறுவதில்லை 

நிரூபித்துள்ளோம் . ஆனால் , 
இத்தகைய மாற்றங்களை , அவ்வணியை இம்மாற்றங்களையொத்த 
ஆதார அணிகளால் முன் , பின் பெருக்குவதால் பெறலாம் 
எனவும் அறிவோம் . எனவே ஓர் அணியை ஆதார அணிகளால் 
பெருக்குவதால் அதன் அளவை மாறுவதில்லை . 


ன் 


84.8 . ஆனது ஓர் அணியின் அளவையை சிற்றணிக் 
கோவைகளை எடுக்காது , ஒரு சில ஆதாரமாற்றங்கள் செய்வத 
மூலம் , பார்த்த 

மாத்திரத்திலேயே கணிப்பதற்கு வழி 
செய்கிறது . எடுத்துக்காட்டாக ,, 
1 3 1 2 

1 3-1 2 
2 6 
A 2 1 

00 4 3 
1 5 5 

00 4 -3 


1 


0 


3 
0 
0 


1 2 
4 - 3 
0 0 


B 


0 


B டன் எல்லா 3 - சதுர சிற்றணிக்கோவைகளும் 0 . 


: , R ( B ) = R ( A ) = 2 ஆகும் . 


267 


ஆதார ......... அணி அளவை 


செய்து 


ஓர் அணியின் அளவையைக் கணிப்பதற்கு நாம் , தேவை 
யில்லாதபோது நிரை , நிரல் மாற்றங்கள் ஒருங்கே 
குழப்பத் தேவையில்லை . மேற்கூறிய எடுத்துக்காட்டில் நாம் 
முற்றிலும் ஆ . நிரை மாற்றங்களே செய்துள்ளோம் என்பதைக் 
கவனிக்கவும் . 


எ.கா .1 . 


1 2 | 
1 2 . 


0 
2 


ன் எதிர்மறையைக் கூறிடல் 


- 


AA 


- 


- 


- 


-1 0 || 


2 


மூலம் காண்க . 


(A 


12 
1 2 


41 


- 


= 0 ஆதலால் , 


A. 


21 


-1 


A11 


ஆதாரமாற்றங்கள் 


( A ! A12 ) 
AL 

என்க . இங்கு | A11 | 
A2 

எனவே 
வரையறுக்கப்படவில்லை . 
வழியில் செல்லலாம் . 

1 2 | 0 

- 1 0 1 
ப்பொழுது E23 . A 

1 2 | 2 
என்க . 


12 


= P 


P 12 
[ P , 1 


P. 
P92 ) 


- 


P 


பாடி 


- 


1 


2 
3 
2 


4 
2 
0 


-- 


PH 


- 


NEN 


| P1 | +0 . எனவே கூறிடல் மூலம் P 


- 


என்று எளிதில் கிடைக்கும் . 


.. ( E , A ) = P 


1 


-1 


1 


( அ.து ) A Es 

A 


--- 


A = P " E , = PF%8 


P 


- 


* 


2 2 
3 - 1 
2 2 


4 
2 
0 


A 


ஆகும் . 


- 
-- 


84.9 . ஓர் அணியின் ஏறுபடி வடிவம் ( Echelon form of a Matrix ) . 

ஒரு mxn அணி A யானது பின் வரும் கட்டுப்பாடுகளுக்கு 
உட்பட்டிருந்தால் A ஆனது ஏறுபடி வடிவத்தில் ( Echelon form ) 
உள்ளது எனப்படும் . 


அணி 
268 

பல்கலைக்கழக நவ இயற்கணிதம் 
அக்கட்டுப்பாடுகளாவன : 

( i ) முதல் r நிரைகள் ஒவ்வொன்றிலும் குறைந்தபட்சம் 
ஓர் உறுப்பாவது பூச்சியமில்லாமலும் , மற்றெல்லா நிரைகளும் 
முற்றிலும் பூச்சியமாகவும் இருக்கவேண்டும் . 

(ii ) ith நிரையிலுள்ள முதல் பூச்சியமில்லா உறுப்பு 
( i = 1 , 2 , r ) 1 ஆகும் . இவ்வுறுப்பு இடம்பெறும் நிரல் 
j ; என்ற எண்ணால் குறிக்கப்படுமானால் , 

( iii ) j < j , < ... < j ; ஆகும் . 

( iv ) ji ( i = 1 , 2 , ... r ) என்ற எண்ணால் குறிக்கப்படும் 
நிரலிலுள்ள பூச்சியமில்லா ஒரே எண்ணானது ith நிரையிலுள்ள 
1 மட்டுமே ஆகும் . 

இக்கட்டுபாடுகளுக்கு உட்பட்ட அணியை சிலர் canonical 
matrix எனவும் அழைப்பதுண்டு . மேலும் , சிலர் A- யை நிரை 
ஏறுபடி வடிவத்திலுள்ளது எனவும் ( Row Echelon form ) இதனை 
யொத்து நிரல்களில் விதிக்கப்படும் கட்டுப்பாடுகளுக்குட்பட்ட 
அணியை நிரல் ஏறுபடி வடிவத்தில் ( Column Echelon form ) 
உள்ளது எனவும் அழைப்பதுண்டு . எவ்வாறாயினும் , நாம் 
மேற்கூறிய கட்டுப்பாடுகளை நிறைவு செய்யும் அணிகளை 
வெறுமனே , ஏறுபடி வடிவத்திலுள்ளன என்போம் . ஓர் 
அணியை இவ்வடிவிற்கு சில ஆதாரமாற்றங்கள் மூலம் கொண்டு 
வருவது இன்றியமையாத ஒன்றாகும் என்பதை ஒருபடிச் சமன் 
பாடுகளைப் பற்றிய தலைப்பில் காணலாம் . 
84.10 . தேற்றம் : 

ஒவ்வொரு mxn அணி A- யும் , ஏறுபடி வடிவத்திலுள்ள 
ஆதார நிரை மாற்றங்கள் மூலமாக ஏறுபடி வடிவத்திலமைக்க 
முடியும் ) 


நிரூபணம் : 

AA [ aij ] mxn- யை ஏறுபடி வடிவிலமைக்கவேண்டும் என்க . 
அணி A- ல் முற்றிலும் பூச்சியமில்லா முதல் நிரலை j , எனக் 
குறிப்போம் . ay j1 +0 என்றால் ஆதார நிரைமாற்றம் H 1 ( 1 |aj ) 
மூலமாக இவ்வுறுப்பை 1 ஆக மாற்றுவோம் . இப்படியில்லாது 
aji = 0 ஆகவும் , apj # 0 ஆகவும் இருந்தால் ஆதார 
நிரைமாற்றம் Hip ( அதாவது pth நிரையையும் 
நிரையையும் இடமாற்றுதல் ) மூலம் நிரைக்குக் கொண்டு வருக . 
இம்மாற்றத்தால் A D B = [ bij ] கிடைக்குமானால் bji +0 


முதல் 


நாம் 
ஆதார .. அணி அளவை 

269 
ஆகும் . எனவே முன் கூறியது போல் 

போல் B- ல் 

ஆதார 

நிரை 
மாற்றம் H ,(,/b;} ) செய்ய இவ்வுறுப்பு 1 ஆகும் . இவ்வாறான பின் 
j , நிரலில் மற்றெல்லா உறுப்புகளும் பூச்சியமாகத் தக்கதாக , 
முதல் நிரையை தகுந்த எண்ணிகளால் பெருக்கி , மற்ற நிரை 
களோடு கூட்ட வேண்டும் . அதாவது , B- ல் bhji +0 என்றால் 
( 2 < h < m ) , h ஆவது நிரையோடு முதல் நிரையை ( -bhji ) 
தடவைப் பெருக்கிக் கூட்டுக . அப்படியானால் , 1 நிரலிலுள்ள 
மற்றெல்லா உறுப்புகளும் பூச்சியமாகிவிடும் . மேலும் , இம்மாற்ற 
மானது மூன்றாவது வகை ஆதார நிரைமாற்றம் Hpa( a) ஆகும் . 
உபயோகித்துள்ளோம் . 


B- ல் இம்மாற்றங்களை எல்லாம் செய்தபின் அதன் முதல் 
நிரையை நீக்கிக் கிடைக்கும் ( m - 1 ) x n அ . தரங்கொண்ட 
கிளை அணி C = [cij ] யை எடுத்துக்கொள்வோம் . இதில் எல்லா 
நிரைகளும் முற்றிலும் பூச்சியமெனின் 

இதுவே நமக்குத் 
தேவையான வடிவமாகும் . 

அப்படியில்லாது , jz ஆனது 
பூச்சியமில்லா உறுப்பைக் கொண்டுள்ள அடுத்த முதல் நிரலைக் 
| குறிக்குமானால் , 


என்றால் 


11 


2 (4/5 ,ja) 


என்ற 


(i ) C , ja + 0 

முன்போல் 
ஆ.மாற்றம் செய்க . 

( ii) C, jx = 0 ஆனால் Cqjx + 0 
ஆ.மாற்றம் செய்து முன்போல் செயல்படுக . 


ய 


என்றால் H2q 


என்ற 


வகை 


(i) அதன் பின் Hs: ( a ) என்ற 

ஆ.மாற்றம் மூலம் 
j , நிரலிலுள்ள மற்றெல்லா உறுப்புகளையும் பூச்சியமாக்குக . 


இவ்வாறு தொடர்ந்து செயல்பட இறுதியாக நமக்கு A- ன் 
ஏறுபடி வடிவம் கிடைக்கும் . மேற்கூறிய வழிமுறைகளில் நாம் 
ஒவ்வொரு கட்டத்திலும் ஆதார நிரைமாற்றங்களை மட்டும் 
உபயோகித்துள்ள தால் A ஆனது இந்த ஏறுபடி வடிவிற்கு 
நிரை சரிநிகராகும் . 


குறிப்பு : A ஆனது F என்ற களத்தின் மீதமையுமானால் , 
மேலே கூறப்பட்ட வழிமுறைகளை ஆராயுமிடத்து , நமக்கு 
ஒவ்வொரு கட்டத்திலும் கிடைக்கும் சரி நிகர் அணிகளும் F- ன் 
மீதமையும் என்பது நன்கு புலனாகும் . 


- 


--- 


He " 


Ad 


S 


- 


- 


1 . 


0 H , 3 


16 


- 


121261) 


0 0 7 
A- யையும் (or/ 02-1, --- என்றவடிவித 

Om -r, 

/// 
270 

பல்கலைக்கழக நவ இயற்கணிதம் 

000 10 
எ - கா 2. A 02 2 1 5 |-க்கு 

நிரை சரி நிகராக 
02 0 31 
ஏறுபடி வடிவிலுள்ள ஒர் அணி C- யைக் காண்க . 
02 2 15 

0 1 --1 - 5 
A000 
000 10 

00 0 

H 
02 0 31 

H 02 O 31 H. 

( 1 ) 
| 01 

0 2 -1 - 
00 0 10 

00 2 
00. 2 2 -4 JH31 ( -2 ) 

000 10 
01 1 * 

010 
00 1 2 

001 1 
0. - 1 

H 
0 

H 
-1 

H 
000 

0 
F010 

01 0 0 
0.01.1 

0010 2 C 
0.0 0.1 0 3 ( - ) 0001 

H 

0 13 (-3 ) H , (- ) 
இங்கு C ஆனது ஏறுபடி வடிவிலுள்ளது . 

ளது . A ஆனது C- க்கு 
நிரைசரி நிகராகும் . 
84.11 . ஓர் அணியின் இயல்பு வடிவம் : ( Normal form of a 

Matrix ) 
ஒரு mX அணி A- ன் அளவை > 0 என்க . அப்படியானால் , 
நாம் மேலே விவரித்துள்ள ஆதார நிரை , நிரல் மாற்றங்கள் 
மூலமாக , அணியளவை r உடைய எந்தவொரு mxn 
இவ்வடிவானது A- ன் இயல்பு வடிவம் எனப்படும் . இங்கு 

என்பது ) அ .தரமுடைய அணி அலகையும் , 0 ஆனது பூச்சிய 
அணியையும் குறிக்கும் . 
$ 4. 12. தேற்றம் : 

அணி அளவை / > 0 உடைய எந்தவொரு mxn அணியை 
யும் , முடிவுள்ள , தொடர்ச்சியான ஆதாரமாற்றங்கள் மூலம் 

என்ற வடிவிற்கு மாற்றமுடியும் . 


) . 
.. 


un 


19e 


% 


அணி 


0r , - 


Or, -r 


(5 . 


IIr 
Om 


முதல் 


-- 


என்ற வடிவிலிருக்கும் . 
அளவை 
ஆதாரி ....... அணி அளவை 

271 
நிரூபணம் : 

A = [ajj]msn என்க . r > 0 ஆதலால் , A + 0 எனவே A- ல் 
குறைந்தபட்சம் ஓர் உறுப்பாவது பூச்சியமில்லாது இருக்கும் . 
இவ்வுறுப்பை ) என்க . அப்படியானால் , முதல் நிரையையும் ith 
நிரையையும் , 

நிரலையும் j நிரலையும் முறையே 
டமாற்றம் செய்ய ( ( அ.து ) ஆதாரமாற்றங்கள் H , I, Kzj ] B = [ bi ] ] 
என்ற அணி கிடைக்கும் . இதில் b ,, + 0 ஆகும் . 

B- ன் முதல் நிரையை . - ஆல் வகுக்க C = [ C ] ] என்ற 
அணியானது CI = 1 என்றவாறு கிடைக்கும் . அடுத்து C- ன் 
ith நிரையோடு ( 2 < i < m ) முதல் நிரையை ( - Ci ,) தடவை 
பெருக்கிக்கூட்ட = [d ]] என்ற அணியானது d = 1 , d = 0 
( 2 < i < m ) என்றவாறு கிடைக்கும் . 

மேலும் , D- ன் jth நிரலோடு ( 2 < j < n ) முதல் நிரலை 
( - dj) தடவை 

பெருக்கிக்கூட்ட நமக்கு MM ( m ij ) 
என்றவொரு அணியானது 111 = 1 , mi = 0 = m ( 2 < i < m , 
2 > j < n ) என்றவாறு கிடைக்கும் . 

0 
எனவே M ஆனது 

Om - 1 ; | A m - 1 , 7-11 
இங்கு ( m - 1 ) X ( n - 1 ) அணி A , ஆனது . 0 என்றால் இதுவே 
[ ( அ.து ) M ] A- ன் இயல்பு வடிவாகும் . அப்படியில்லாவிடில் 
நாம் A- ல் முன்பு A- ல் - செய்துள்ளது 

போல் - 

ஆதார 
மாற்றங்கள் செய்யலாம் . இம்மாற்றங்களால் , A- ன் 
நிரை , முதல் நிரல்களில் எந்தவொரு மாற்றமும் நிகழாது . 
எனவே இவ்வாறு நாம் தொடர்ந்து செயல்பட , நமக்கு ஒரு 
மூலை வரை அணி கிடைக்கும் . 

A டன் அளவை / ஆதலாலும் , ஆதாரமாற்றங்களால் அணி 
அவை மட்டுமே பூச்சியமில்லா திருக்க வேண்டும் . 

எனவே 
இறுதியாக நமக்கு 

= N என்ற A- ன் இயல்பு 
A A Om - rhr 0 , 

வடிவம் கிடைக்கும் . 


-- 


1 


- 


முதல் 


3 | 


or 
Om- r, 21-1 


வடி 


கி . தேற்றம் : 

A ஒருமையில் nxn எனின் A 0 1 ஆகும் . ( அ - து ) A- ன் 
இயல்பு வடிவ அணி அலகு 1 ஆகும் . 


و 


, 

புக 
272 

பல்கலைக்கழக நவ இயற்கணிதம் 
84.13. தேற்றம் : 

A , B என்பன சரி நிகர் அணிகளெனின் , P , Q என்ற 
ஒருமையில் அணிகள் PAQ = B என்றவாறு உள்ளன . 
நிரூபணம் : 

A- யை B ஆக உருமாற்றம் செய்யும் ஆதார நிரை , 
நிரல் மாற்றங்களையொத்த ஆதார நிரை , நிரல் அணிகளை 
முறையை வரிசைக் கிரமமாக E , E , 

F ,, ... , F ; 
என்க . A- ல் நிகழும் ஒவ்வொரு ஆதார நிரை மாற்றத்தை 
யும் A. யை , இம்மாற்றத்தையொத்த ஆதார நிரை அணியால் 
யொத்த ஆதார நிரல் அணிகளால் பின் பெருக்குவதன் மூலமும் 
பெறலாம் என அறிவோம் . ஆதலால் , A D B என்றால் , 
Es . Es- 1 E .. A. F. F2 ... F : = B ஆகும் . 

. ( 1 ) 
P = Es. Es- 1 . 
E. E 

E , ; Q = F , F , ... F ; என்க . 
ஆதார அணிகள் ஒருமையில் 

ஆதலால் , இவற்றின் 
பெருக்கல்களும் ஒருமையில் ஆகும் . ( அ - து ) P , Q ஒருமையில் 
அணிகள் , 

. 
. PAQ = B ஆகும் . ( 1 ) லிருந்து . 
கி . தேற்றம் 1 : 
ஒரு mxn அணி A- ன் அளவை > 0 என்றால் , P , Q என்ற 

IIr 
ஒருமையில் அணிகள் PAO 

என்றவாறு 

0 m -r , Om - r , : 
ள்ளன 
மேலும் , A ஆனது F என்ற களத்தின் மீதமைந்துள்ளது 

, 
களத்தில் வரையறுக்கப்பட்டுள்ள செயல்களுக்கே உட்படுத்து 
வதால் கிடைக்கும் சரி நிகர் அணிகளும் F- ன் மீதே அமைந் 
திருக்கும் . எனவே நாம் மேலேயுள்ள தேற்றத்தைப் பொதுப் 
படுத்தி , 


0 , 


( . 


. 


" ஒரு களம் F- ன் மீதமைந்த அணி A A B என்றால் , P , Q 
என்ற ஒருமையில் அணிகள் P A Q = B என்றவாறு F- ன் மீது 
அமைந்துள்ளன எனக் கூறலாம் . 


ஆதார் . 


..அணி அளவை 


273 


கி . தேற்றம் 2 : 

A ஆனது ஒருமையில் 11 சதுர அணியென்றால் , P , Q என்ற 
ஒருமையில் அணிகள் PAO I. என்றவாறு உள்ளன . 


-- 


8 4.14 . தேற்றம் : 

ஒவ்வொரு ஒருமையில் அணியும் , ஆதார 
பெருக்கலாகும் . 


அணிகளின் 


நிரூபணம் : 

17 சதுர அணி A ஆனது ஒருமையில் என்க . அப்படியானால் , 
P , Q என்ற ஒருமையில் அணிகள் P A Q 

In என்றவாறு 
உள்ளன . 


-- 


T 


-- 


2 


P Es. Es - 1 / E , Q = F. F , என்போமானால் 
(84.13 பார்க்க ) 
E ;. E ; -1 E. A. F. F 

F In ஆகும் . 
A E , Es In F 

F 
E , E 

Es . F F ஆகும் . 
இவ்வாதார எதிர்மறை அணிகளும் ஒருமையில் ஆதார அணி 
களாதலால் தேற்றம் நிரூபிக்கப்பட்டுள்ளது . 


E 


பா 


. 


1 . 


. 


- 


1 


-- 


8 4.15 . தேற்றம் : 

ஓர் அணியை மற்றொரு ஒருமையில் அணியால் , முன் 
பெருக்குவதாலோ அல்லது பின் 

பெருக்குவதாலோ 
அளவை மாறுவதில்லை . 


அதன் 


நிரூபணம் : 

ஒவ்வொரு ஒருமையில் அணியும் 
பெருக்கலாகும் . 


ஆதார அணிகளின் 


அணியை ஆதார அணிகளால் முன் , 

பின் 
பெருக்குவதால் அதன் அளவை மாறுவதில்லை . ( $ 4.8 கி . தே 2 ) 


ஆதலால் , ஒருமையில் அணிகளால் ஓர் அணியை முன் ( பின் ) 
பெருக்குவதால் அவ்வணியின் அளவை மாறுவதில்லை . 


கி . தேற்றம் : 

P , Q ஒருமையில் அணிகளெனின் R ( PA Q ) = R ( A ) 
18 


274 


பல்கலைக்கழக நவ இயற்கணிதம் 


8 4.16 . தேற்றம் : 
( i ) ஒரே அணித்தரங்கொண்ட 

அணிகளின் 
அளவைகள் சமமாக இருந்தால் , இருந்தால் மட்டுமே அவை 
சரி நிகராகும் . 

(ii ) PAQ = B என்றமையுமாறு P , Q என்ற ஒருமையில் 
அணிகள் இருந்தால் , இருந்தால் மட்டுமே A O B ஆகும் . 


நிரூபணங்களும் 


பயிற்சியாக 


இவ்விரு தேற்றங்களின் 
விடப்பட்டுள்ளது . 


84.17 . தேற்றம் : 

ஒரு nxn அணி A ஆனது ஒருமையில் என்றால் , A ஆனது 
அணி அலகு --க்கு நிரை சரி நிகராகும் . 


A = [a ;j] ஒருமையில் ஆதலால் , இதன் எந்தவொரு நிரலும் 
முற்றிலும் பூச்சியமாக இருக்காது . அதாவது ஒவ்வொரு நிரலும் 
குறைந்த பட்சம் ஓர் உறுப்பாவது பூச்சியமின்றி இருக்கும் . 
இவ்வுறுப்பு என்றால் ஆ . நிரைமாற்றம் மூலம் கிடைக்கும் 
அணி B = [ bi ] ] - ல் bi1 + 0 ஆகும் . இப்பொழுது B- ன் முதல் 
நிரையை b.1- ஆல் வகுக்க 

கிடைக்கும் 
அணி C = [ ch ] ] C .. 

1 ஆகும் . C- ன் முதல் நிரலிலுள்ள 
மற்றெல்லா உறுப்புகளும் பூச்சியமாக இருக்கத் தக்கதாக ( அ - து ) 
Ci , = 0 ( 2 < i < n ) முதல் நிரையை தகுந்த எண்ணிகளால் 

1 B , 
பெருக்கி மற்ற நிரைகளோடு கூட்ட A S கிடைக்கும் . 


ஆ.மாற்றம் H1, ( 1/6, ) 


அடுத்து A- ன் அளவை ( n - 1 ) ஆதலால் , A ; - ல் முன்போல் 
செயல்படலாம் . இவ்வாறு தொடர்ந்து செயல்பட இறுதியாக 
நமக்கு A D In என்று கிடைக்கும் . 


ஒவ்வொரு கட்டத்திலும் நாம் ஆதார நிரைமாற்றங்களை 
மட்டுமே உயயோகித்துள்ள தால் A ஆனது In- க்கு நிரை சரி 
நிகராகும் . 


கி . தேற்றம் 1 : 

ஒரு சதுர அணி A ஆனது I- க்கு நிரை சரி நிகராக 
இருந்தால் , இருந்தால் மட்டுமே A ஆனது 
அணியாகும் . 


ஒருமையில் 


275 


ஆதார் ........ அணி அளவை 


கி . தேற்றம் 2 : 

ஒரு சதுர அணி A ஆனது மற்றொரு அணி B. க்கு நிரை 
சரிநிகர் என்க . B. ல் ஒரு நிரையாவது முற்றிலும் பூச்சியமாக 
இருந்தால் , இருந்தால் மட்டுமே A ஆனது ஒருமைசேராகும் . 


84.18 . தேற்றம் : 
mXn அ . தரங்கொண்ட A- ன் அளவை / என்றால் , 

G 
( i ) P என்ற ஒருமையில் அணியானது PA = 


( 6) 


என்றமையுமாறுள்ளது . இங்கு G- ன் அ . தரம் rxn ஆகவும் 
அளவை 7 ஆகவும் 0 - ன் அ . தரம் ( m - r ) xn ஆகவுமிருக்கும் . 

( ii ) Q என்ற ஒருமையில் அணியானது A Q = [ H 0 ] 
என்றமையுமாறுள்ளது . இங்கு H- ன் அ . தரம் mxr ஆகவும் 
அளவை r ஆகவும் 0 - ன் அ . தரம் m x ( n .-- 7 ) ஆகவுமிருக்கும் . 


நிரூபணம் : 
A- ன் அளவை / ஆதலால் , P , Q என்ற ஒருமையில் , 

- 
அணிகள் P AQ 

என்றமையுமாறுள்ளது . 
0 . 


( s ] 


Or , x- r 
Om- r , 11-7 


m - I ; 


Q ஒருமையில் இருப்பதால் Q = Q1 . 2. ... .. என்று ஆதார 
அணிகளின் பெருக்கலாகக் 

பெருக்கலாகக் கொள்வோம் . அப்படியானால் , 


Or , n - r 


| ஆகும் . 


-1 


P A QI.. 

Omar Om - r, - 
இடப்பக்கத்தை முறையே 2 , - , .... , களால் பின் பெருக்கு 
வோம் . அப்படியானால் , வலப்புறத்தில் இதனை யொத்த ஆதார 
நிரல்மாற்றங்கள் செய்தால் போதும் . எவ்வகையான 
இவ்வாதார நிரல் மாற்றங்களாலும் , கடைசி ( m - r ) பூச்சிய 
நிரைகளில் எந்தவொரு மாற்றமும் நேராதாகையால் , 


PA = 


= [ 8 ) 


என்ற வடிவம் கிடைக்கும் . இங்கு G- ன் அ . தரம் 


rxn ; 0 - ன் அ . தரம் ( m - r ) x n ஆகும் . 


மாறா 


மேலும் , ஆதார மாற்றங்களால் அணி 

அளவைகள் 
தாகையால் R ( G ) = R (PA) = r ஆகும் . 


இதுபோல் ( ii ) ஐயும் நிறுவலாம் . 


276 


பல்கலைக்கழக நவ இயற்கணிதம் 


4.19 . பெருக்கல் அணிகளின் அளவை ( Rank of the Product ) 

இரு அணிகளின் , பெருக்கலின் அளவையானது , அவை 
ஒவ்வொன்றின் அணி அளவைகளை விட அதிகமாக இருக்க 
முடியாது . 


நிரூபணம் : 

mxn அணி A- ன் அளவை " எனக் கொள்வோம் . B- ன் 
அ . தரம் 7xp என்க . அப்படியானால் , P , Q என்ற ஒருமையில் 
அணிகள் 


PAQ = [f 


I. 


0r , n -r 


= N என்றமையுமாறு 


Om - r , T 


Om - r , H -TJ 


உள்ளன . 


-1 


. 


- 


-1 
P 


-1 


A = P N Q ஆகும் . எனவே , 

= AB = P NO B. 

ஒருமையில் ஆதலால் , R (P N O B ) = R ( N O B ) 
ஆகும் . மேலும் , N Q B- ல் முதல் r நிரைகளும் ( B டன் முதல் 
r நிரைகளாகவும் மீதமுள்ள ( m - r ) நிரைகளும் முற்றிலும் 
பூச்சியமாகவுமிருக்கும் . 
ஃ R ( AB ) < r = R ( A ) 

.... ( 1 ) 
மேலும் , R ( AB ) = R ( AB ) T 

R (BTAT ) 

< R ( BT ) = R ( B ) 
எனவே R ( AB ) < R ( B ) 

. ( 2 ) 


E 


R ( A ) , R ( B ) க்களில் எது மிகக் குறைவாக இருக்குமோ , 
அதற்குச் சமமாகவோ அல்லது குறைவாகவோ R ( AB ) இருக்கும் . 
இதனை R ( AB ) < குறைந்த [ R ( A ) , R ( B ) ] என எழுதுவோம் . 


பிரிதொருமுறை : ( Aliter ) 

A- ன் அளவை " எனின் P என்ற ஒருமையில் அணியானது 


PA = 


[8]என் 


என்றமையுமாறு உள்ளது . இங்கு G ஆனது 
கொண்டுள்ள தாயும் , 

அளவை 

உடையதாயு 


நிரைகள் 
மிருக்கும் . 


277 


ஆதார ......... அணி அளவை 


.. PAB = B. மேலும் , P ஒருமையில் ஆதலால் , 

0 
R ( PAB ) R ( AB ) . 
மேலும் , G- ன் முற்றிலும் பூச்சியமில்லா r நிரைகளையும் B. ன் 

G 
நிரல்களால் பெருக்குவதால் B- ல் அதிகபட்சம் r முற்றிலும் 


வதால் (8 ) 


பூச்சியமில்லா நிரைகளே உள்ளன . 


ஃ . R ( PAB) < r 


( அ.து ) R ( AB ) < r = R ( A ) 


.......... ( 1 ) 


R ( AB ) > R ( B ) என்பதை முன்போல் ( $ 4.19 ) நிறுவுக . 


111 X 12 


84.20 . தேற்றம் : 

அணி A- ன் அளவை 7 ஆகவும் , n x p அணி 
B ஆனது AB == 

() என்றவாறும் இருக்குமானால் R ( B ) > n - r 
ஆகும் . 


| 


| நிரூபணம் : 
mxn அணி A. ன் அளவை " ஆதலால் , P , Q என்ற ஒருமையில் 

Ir 
PAD 

= N என்றவாறு 
Om -r , 
உள்ளன 


Om- , | 
Om - r , n - r 


எனவே A 


P NO 


P NO B ஆகும் . 


AB 


- 


. 


- 
- 


- 


-1 


-1 


ஆனால் , AB = 0 ஆதலால் , P N O B 


- 


= 0 


-1 


-1 


- 


. N A B 

0 ( ஃ P ஒருமையில் ) 
ஆதலால் , Q B- ன் முதல் / நிரைகளும் பூச்சிய உறுப்புகள் 
கொண்டிருக்கவேண்டும் . 


-1 


1 


-1 


R ( Q B ) < n - r . ஆனால் , 
ஒருமையில் ஆதலால் , R B ) = R ( B ) 

ஃ . R ( B ) < n - r ஆகும் . 
எ . கா . 3 : P ஒருமையில் என்றால் R ( PA ) = R ( A ) என 
நிறுவுக . 


-1 


1 


A ஒருமையில் 
278 

பல்கலைக்கழக நவ இயற்கணிதம் 
PA = B என்க . அப்படியானால் , R ( B ) = R ( PA ) < R ( A ) 

.......... ( 1 ) 
மேலும் , P ஒருமையில் ஆதலால் , P உள்ளது . 

ஃ . A = P B ஆகும் . 
எனவே R ( A ) = R (P B ) < R ( B ) 

... ( 2 ) 
( 1 ) , ( 2 ) லிருந்து R ( A ) = R ( B ) ஆகும் . 
எ - கா , 4 : 

ஒரு 1 சதுர அணி A- க்கு வலப்புற எதிர்மறை 
உண்டென்றால் , அதற்கு இடப்புற எதிர்மறையுமுண்டு என 
நிறுவுக . 
( அ - து ) n . சதுர அணி A- க்கு AB In = BA 

In ஆகும் . 
வேண்டும் . ஏனெனில் , A. ஒருமைசேரானால் , A ஆனது , ஒரு 
நிரையை முற்றிலும் பூச்சியமாகக் கொண்ட ஓர் அணி C- க்கு 
நிரை சரி நிகராகும் . 


- 


و 


E ,, E ,, ... , E ; ஆதார அணிகளெனின் 
C = Es. Es - 1 E. A ஆகும் . 


CB = E ;. E ;-1 | E , AB . அதாவது CB ஆனது AB- க்கு 
நிரைசரி நிகராகும் . மேலும் , 


CB- ல் ஒரு நிரை முற்றிலும் பூச்சியமாதலால் AB ஆனது 
ஒருமைசேராகும் . ஆனால் , | ABI = | I | = 1 ஆதலால் , இது 
ஒரு முரண்பாடு . எனவே A ஒருமையில் அணியாகும் . 


A உள்ளது . 


-1 


-1 
AA In 


- 


AB = In ஆதலால் , A ( AB ) 

ie ( A A ) B 

( ) 


- 


A A 


1 


( அ - து ) B = A 


) - 2 


AB = In = BA = Ix 


279 


ஆதார ... 


அணி அளவை 


எ - கா . 5 : 

அணிகளின் சரி நிகர் தன்மையானது 
சரி நிகர் தொடர்பு ( Equivalence of Matrices is an equivalence 
relation ) என நிறுவுக . 


பிரதிபலிக்கும் தன்மை : 

IAI ஆதலால் , ஒவ்வொரு அணியும் தனக்கு சரி நிகர் 
ஆகும் . 


-- 


சமச்சீர் தன்மை : 

A OB என்றால் P , Q என்ற ஒருமையில் அணிகள் PAO 
என்றவாறு உள்ளன . 


B 


-- 


-1 

1 
P BQ 
B DA ஆகும் . 


A ஆகும் . 
. AGB 


1 1 
P , Q ஒருமையில் ஆதலால் , 

BOA 


. 


கடத்தல் தன்மை : 

AD B , BDC = AD C ஆகும் . ஏனெனில் ,AN B ஆதலால் 
P , Q என்ற ஒருமையில் அணிகள் 

PAQ = B என்றவாறு உள்ளன . 
இது போல் B D C ஆதலால் , R. B S = C , R , S ஒருமையில் 
இப்பொழுது C = R BS = R P A QS ( RP ) A (QS) = LAM 


- 
--- 


இங்கு L RP , M = QS ஒருமையில் 

. AOC. 


ஃ . A D B , B 0 C = A D C. 
எனவே இது ஒரு சரிநிகர் தொடர்பாகும் . 


எ . கா .6 : 


( 1 
2 
3 


2 3 41 

1 
4 1 2 


A 


வை இயல்பு வடிவிற்கு மாற்றுக . 


-- 


1 


2 


4 
7 


0 


3 
2 
8 


1 


1 
0 . 
0 


0 
-1 
2 . 


0 
2 
8 


-- 


0 
7 
10 


0 


- 


10 


- 


1 0 . 

1 
0-2 


0 


0 
2 
8 


0 
7 
10 


1 0 00 
01 2 7 
0 0 

0 -4 


- 


கட்ட 


என்ற 
280 

பல்கலைக்கழக நவ இயற்கணிதம் 
1 0 0 0( 7 

1 0 0 0 
0 1 0 0 

0 1 0 0 
0 0 -4 4 

0 0 1 1 
1 0 0 0 
O 1 0 0 

[ I , 0 ) 

0 0 1 0 
84.21 . ஆதார மாற்றங்கள் மூலம் ஓர் அணியின் எதிர் மறை 

காணல் ( Inverse of a Matrix by Elementary 

Transformations ) 
ஓர் அணியின் எதிர்மறை காண ஏற்கெனவே இரு முறைகளை 
அறிவோம் , இப்பொழுது ஆதாரமாற்றங்கள் வழியாக எவ்வாறு 
ஓர் அணியின் எதிர்மறையை சுலபமாகக் காணலாம் எனப் 
பார்ப்போம் . 

A -ஒரு nxn. - ஒருமையில் அணியென்க. அப்படியானால் , 
A ஆனது . - க்கு நிரை சரி நிகரென அறிவோம் . அதாவது 
E , E ,, ... E 

E. A = In 
என்றவாறு உள்ளன 


. 


1 
E , 


. A 


-1 
E.. 


-- 


E , 


சுபது 


1 


1 


-- 


1 


-1 


ஆதலால் , A 


( E , E , 


E ; ) = Es . Es- 1 . 


E. 


அதாவது , A- ஆனது In ஆக உருமாறத்தக்கதாக ஆதார 
நிரைமாற்றங்கள் செய்வோம் . இம் மாற்றங்களை யொத்த ஆதார 
நிரை அணிகள் வரிசைக்கிரமமாக E , E. , E என்றால் 

E. E- ... E , என அறிகிறோம் . 
இதனைச் சுலபமான வழியில் செய்ய அணி [ A : In ] " ஐ 
எடுத்துக் கொள்க . 


A 


-- 


பகை 


அப்படியானால் , ( E .. E E ) [ 4 : In ] 
E A : Es . Es - 1 . E , ) -- [ I : A ) 


[ E.E 


ஆதலால் , அணி [ A : In ] - ல் ஆதாரமாற்றங்கள் மூலம் 
A ஆனது In ஆக உருமாறும் போது I உள்ள இடத்தில் 

கிடைக்கும் . 


AA 


A 


281 


ணி அளவை 


ஆதார ... 


எ . கா . 


7 : 


3 
1 
1 


2 
1 


0 


- 


என்றால் 


ஆதாரமாற்றங்கள் 


A 


- 


- 


-- 


1 


மூலம் A காண்க . 


3 


2 


2 1 007 


[ A : 1. ] = 


1 


0 - 110 1 


0 


1 


1 


2 

310 0 
13 () 0 


1 - ? 


1 


- 


0 


1 


0 


0 


1 


- 


0 


} 


- 


0 -1 | 0 1 

| 
2 --300 0 


-1 


-1 


1 


O 


1 


-- 


1 


0 


11 


1 07 


1 | 


1 


ப 


( 


0 


10 


- 


S 


| 
1 | 


00 


1 -2 


1 


1 0 

0 0 

| 
0 1 - | -1 3 0 

| 
00 1 | 1-2 1 
1 011 1 1 

| 
0 1 0 | 2 - 5 


10 ) 


1 | 1 - 2 


1 


-1 


1 


1 
2 
1 


A 


- 


1 





AA 


- 


84.22 . நிரை நிரல் அளவைகள் ( Row Rank and column Rank ) 

[ ajj ] mxn என்க . இவ்வணியின் ஒவ்வொரு நிரையும் 
ஒரு n வெக்டராகவும் , ஒவ்வொரு நிரலும் ஒரு m வெக்டராகவும் 
இருக்கும் . இந்த m நிரை வெக்டர்களாலும் உருவாக்கப்படும் 
வெளியை ( space ) அணி A- ன் நிரை வெளி( Rowspace ) எனவும் , . 
நிரல்களாலும் உருவாக்கப்படும் வெளியை A- ன் நிரல் வெளி 
( column space) எனவும் அழைப்போம் . 


மேலும் , A- ன் நிரைவெளியின் பரிமாணத்தை , அதன் நிரை 
அளவை ( Row Rank ) எனவும் , நிரல் வெளியின் பரிமாணத்தை 
( dimension ) அதன் நிரல் அளவை ( Column rank ) எனவும் 
வரையறை செய்கின்றோம் 

எம் . 


282 


பல்கலைக்கழக நவ இயற்கணிதம் 


ஒரு முடிவுள்ள கணத்திலுள்ள வெக்டர்களால் உருவாக்கப் 
படும் வெக்டர் வெளியின் பரிமாணமானது அக்கணத்திலுள்ள 
அதிகப்பட்ச ஒருபடிச்சாரா வெக்டர்களின் எண்ணிக்கைக்குச் 
சமமாதலால் , ஓர் அணியின் நிரை , நிரல் அளவைகள் முறையே 
அவ்வணியில் உள்ள அதிகபட்ச ஒருபடிச்சாரா நிரை , நிரல் 
வெக்டர்களின் எண்ணிக்கையாகும் . நமது வரையறையி 
லிருந்து அணி அலகு In- ன் நிரை அளவை = n . நிரல் 
அளவை = அணி அளவை என்பது புலனாகும் . 


- 


$ 4.23 . தேற்றம் : 

நிரை சரி நிகரணிகள் ஒரே நிரைவெளி , நிரை அளவை 
உடைத்தனவாகும் . 


நிரூபணம் : 


- 


= [ a ; j ] 


ஒரு களம் F- ன் மீதமைந்துள்ள mXI அணி A 
என்க . 


A- ன் நிரை வெக்டர்களை R ,, R ,, 


Rm என்போம் . 


அப்படியானால் , 


A. ன் 


நிரை 


வெளி 


V 


ஆனது 


m 


Y AiRi ; Ai E F என்ற வடிவில் அமைந்துள்ள எல்லா 
i = 1 
வெக்டர்களையும் கொண்ட கணமாகும் . 


F} 


மாறுவ 


முதல் இருவகை ஆதார நிறைமாற்றங்களான Hij , Hi ( a ) 
( a + 0 E F ) க்களால் A- ன் நிரைவெளியானது 
தில்லை என்பது வெளிப்படை . அடுத்து மூன்றாவது வகை 
ஆ . நிரை மாற்றமான H ; ( k ) ( k + 0 , k € F ) ஐ எடுத்துக் கொள் 

X , 


வோம் . இவ்வகை மாற்றத்தால் அணி A ஆனது B = 

Xm 
ஆக உருமாறுமானால் , X , = R , ; X , = R , ; ..... ; X = R ; + k R ; ; 
X ; = Rj , 

... , Xm = Rm ஆகும் . அணி B. ன் நிரை வெளி 
யை V , என்க . 


வெக்டர் Y E Y , என்றால் , Y ஆனது X 1, X ,, ... , Xm களின் 
ஒருபடிச்சேர்வாகும் . ( அ - து ) Y ஆனது RI , R ,, 

து , ... Rm களின் 
ஒருபடிச்சேர்வு . 


283 


ஆதார .......... அணி அளவை 


ஃ V , EV . மேலும் , 
R , = X , ; R , = X , ; * ; 

; R = X - k Rj = X ; - k X ; ; 
• R } = X ; ; ... Rm = Xm ஆதலால் , முன்போல் V. ல் உள்ள 
ஒவ்வொரு வெக்டரும் V , ல் உள்ளது என நிறுவலாம் . 

.. VCV .. 
. y = Y , ஆகும் . 

இவ்வாறு நிரை சரி நிகரணிகள் ஒரே நிரை வெளியைக் 
கொண்டுள்ள தால் இவ்வணிகளின் நிரை அளவை சமமாகும் . 
கி . தேற்றம் : 

நிரல் சரி நிகரணிகள் ஒரே நிரல் வெளி , நிரல் அளவை 
உடையனவாகும் . 


$ 4.24 . தேற்றம் : 

ஒரு களம் F- ன் மீதமைந்தவொரு அணியை இடப்புறமாக 
ஒரு இடப்புற ஒருமையில் அணியால் பெருக்கும்போது அதன் 
நிரை அளவையும் , வலப்புறமாக ஒரு வலப்புற ஒருமையில் 
அணியால் பெருக்கும்போது அதன் நிரல் அளவையும் மாறு 
வதில்லை . 

A = [ aij ] pxm ஆனது ஒரு இடப்புற ஒருமையில் அணி 
யாகவும் B ஆனது அளவை r கொண்ட ஒரு mxn அணியாகவும் 
இருக்கட்டும் . B. ன் நிரைகளை Ri ( i = 1 , 2 , ... m ) எனக் 
குறிப்போமானால் 
all ara am R , 

C , 
aam R, 

C , 
AB 

ஆகும் . 
: 
api apa dpm 

CC 


del 


22 


- 


+ .. 


Rm 


1 


இங்கு C 


- 


arj R ; ( r = 1 , 2 , ... p ) 


j = 1 


B- ன் நிரைவெளியை V. எனவும் , AB -யின் நிரை வெளியை 
V , என்றும் கொள்வோம் . V , ல் உள்ள ஒவ்வொரு வெக்டரும் 
B- ல் உள்ள m நிரைகளின் ஒருபடிச்சேர்வாதலால் V , CV , 

ஃ ( AB ) - ன் நிரை அளவை r , < B- ன் நிரை அளவை .... ( 1 ) 
மேலும் , A ஆனது இடப்புறத்தில் ஒருமையில் ஆதலால் , F- ல் 
A என்ற அணியானது A A = Im என்றவாறு வரையறுக்கப் 
பட்டுள்ளது . 


மீது 


ஒருமையில் 


சார்ந்துள்ளதால் , 

ஒவ்வொன்றும் A- யை ஆதார் 
284 

பல்கலைக்கழக நவ இயற்கணிதம் 
எனவே முன்போல் , A ( AB ) - ன் நிரை அளவை < ( AB ) - ன் 
நிரை அளவையாகும் . 

( அ - து ) B- ன் நிரை அளவை r , < (AB) - ன் நிரை 
அளவை , 

......... ( 2 ) 
ஃ . ( 1 ) , ( 2 ) லிருந்து , - rs ஆகும் . 
இதுபோல் அடுத்த முடிவையும் நிறுவலாம் . 
கி . தேற்றம் : 

ஓர் அணியை , மற்றொரு ஒருமையில் அணியால் முன் 
பெருக்குவதால் அதன் நிரை அளவையும் , பின் பெருக்குவதால் 
அதன் நிரல் அளவையும் மாறுவதில்லை . 
84.25 . தேற்றம் : 

( i ) ஒரு களம் F- ன் மீதமைந்துள்ள nxn அணி A- ன் 
அளவை r என்றால் , F- ன் 

H என்ற 

L 
அணியானது , HA = என்றவாறு அமைந்துள்ளது . 

0 
1 ஆனது 1 அணியாகவும் 0 ஆனது ( m - I ) 20 

ஆகவும் 
இருக்கும் .. 

(ii ) மேற்கூறிய A- ன் நிரல் அளவை r என்றால் , F- ன் 
மீது / என்ற ஒருமையில் அணியானது A J = [ M 0 ] . என்றவாறு 
அமைந்துள்ளது . இங்கு M ஆனது mXr ஆகவும் 0 ஆனது 
mx ( n - r ) ஆகவுமிருக்கும் . 
நிரூபணம் : 

(i ) A- ன் நிரை அளவை ஆதலால் , இதிலுள்ள r 
ஒருபடிச்சாரா நிரைகள் A- ன் நிரை வெளியை அமைக்கும் . 
ஆதார நிரைமாற்றங்கள் மூலம் இந்த ஒருபடிச்சாரா நிரை 
களையும் முதல் - நிரைகளாகக் கொண்டு வருவோம் . மற்ற 
( m . - 1 ) நிரைகளில் ஒவ்வொன்றும் இந்த / நிரைகளில் ஒருபடிச் 
r நிரைகளின் தகுந்த ஒருபடிச் சேர்வுகளைக் கழிப்பதன் மூலம் 
இவற்றை முற்றிலும் பூச்சிய நிரைகளாக மாற்றலாம் . இச் 
செயல்கள் ஒவ்வொன்றும் ஆதார நிரை மாற்றங்களாதலால் , 

பெருக்குவதற்குச் சமமாகும் . இவ்வாதார அணிகள் 
வரிசைக்கிரமமாக E , E , . 

... , E , எனப்படுமாயின் Eg . E : E .. 


1 


வை 


முன் 


285 


ஆதார ... 


அணி அளவை 


- 


L 
A A 

இங்கு 1 ஆனது ஒரு 1 அணியாகவும் 
0 ஆனது ( n - 1 ) X 11 ஆகவுமிருக்கும் . 

H = Es . E - 1 E , என எழுதுவோமானால் H ஒருமையில் 


ஆகும் . 


HA 


- [ 5 ) ஆகும் . 


இதுபோல் ( ii ) ஐயும் நிறுவலாம் . 


ப 


84.26 . தேற்றம் : 

ஓர் அணியின் நிரை அளவை 
அளவையாகும் . 


நிரல் அளவை = அணி 


நிரூபணம் : 

முதற் கட்டமாக ஓர் அணியின் அளவை | என்றால் , அவ் 
வணியில் " ஒருபடிச்சாரா நிரைகளே உள்ள னவென்றும் , 
மற்றெல்லா நிரைகளையும் இந்த " ஒருபடிச்சாரா நிரைகளின் 
ஒருபடிச் சேர்வாக எழுத முடியுமென்றும் நிறுவலாம் . 

A = [ aij ] man- ன் அளவை r என்க . 

A- ன் அளவை r ஆதலால் , பொதுத் தன்மைக்குப் பங்க 
மேற்படாதவாறு A டன் இடது மூலையிலுள்ள / சதுர சிற்றணிக் 
கோவை பூச்சியமல்ல என எடுத்துக்கொள்வோம் . 

அதாவது , 
as 

as 
A 

+ 0 என்க . 


.. 


-- 


dri 


ay 


HI 


arry | 


* 


14,7,, ..... 1 என்பன எண்ணிகளாக இருக்கட்டும் . 
a , ( ay , a12 . , 

ar ) + 1 , (a, ar) + .......... + 
a ; ( ari , ary , ... , ar ) = 0 என்ற சமன்பாட்டை எடுத்துக் 
கொள்வோம் . இடப்புற வெக்டரின் முதல் கூறுகளையும் 0 - க்கு 
சமப்படுத்த 
A dil + A , an - 

+ ari 
Agazz + a , a , + ... + Apdr = 0 


= 


An ar + / aar + ... + hr arr = 0 


* 1 , 


air 


are 
12 


. 


ங்கு 


( ) 
286 

பல்கலைக்கழக நவ இயற்கணிதம் 
அதாவது AA == 0 ஆகும் . ஆனால் | A | = A + 0 ஆதலால் , 
A ? = 0 என்ற சமன்பாட்டின் தீர்வானது வெளிப்படைத் தீர்வு 

= 0 ஆகும் ( ஒருபடிச்சமன்பாடுகள் என்ற தலைப்பில் 
பார்க்கவும் ) 
அதாவது 1 , = 0 1 , = ... = 1 , எனவே ( ayy : ....., 

ar ), ....... 
( ary, an ) என்பன ஒருபடிச்சாராதவை . 

A- ன் முதல் r நிரைகளும் ஒருபடிச்சாராதவையாகும் 
இப்பொழுது A- ன் அளவை ஆதலால் , அதன் எந்தவொரு 
(r + 1 ) சதுர சிற்றணிக்கோவை யை எடுத்துக்கொண்டாலும் , 

al 412 
as a 

= 0 ஆகும் . 

: 
ap apa 

dpr 
apj ஆனது 4 - ல் இல்லாத ( m - r ) நிரைகளில் யாதானுமொரு 
நிரையிலுள்ள உறுப்பாகவும் aiq என்பது -ல் இல்லாத ( n - r ) 
நிரல்களில் யாதானுமொரு நிரலிலுள்ள உறுப்பாகவும் 
இருக்கும் . 

A - ன் கடைசி நிரலிலுள்ள உறுப்புகள் - ar azg , ... , apa 
வற்றின் இணைக்காரணிகளை முறையே K. K. K 
குறிப்போமானால் Kr+ 

A # 0 

என்பது தெரியும் . மேலும் , 
அணிக்கோவைகளின் பண்புகளிலிருந்து 
Kai + K , ai + ... + Kr+ 1 api = -0 

........ ( 1 ) 

( i = 1 , 2 , ... r ) 
மேலும் , K , aq + K , aza + ... + Kr+japa = A ; 0 

அடுத்து -ன் கடைசி நிரலை எடுத்துவிட்டு மீதமுள்ள 
நிரப்புவோம் . இந்நிரலின் உறுப்புகளின் இணைக்காரணிகளும் 
K., K2, 

..., Kr + 1 ஆதலால் , முன்போல் , 
K , ac + K , az + ...-- K +rape = 0 ஆகும் . 


G.pg 


- 


-- 


- 


- 


இவ்வாறு -ல் இல்லாத எல்லா நிரல்களுக்கும் இத்தகைய 
தொடர்பு பொருந்தும் ஆதலால் , 

K , aj+ K , ai + ...-- Kr+1 apy = 0 (j = r + 1 , ..... n ) ......... ( 2 ) 


ஆதார் ......... அணி அளவை 


287 


எனவே ( 1 ) , ( 2 ) லிருந்து , 

K , at + K, azt + + Kr +1 apt = 0 ( t = 1 , 2 , ... , n ) 
t- ன் எல்லா மதிப்புகட்கும் கூட்ட , 

K , R , -- K , R , + ... + Kr Rr + Kr + 1 Rp = 0 ஆகும் . 
இங்கு R ,, R ,, R என்பன A டன் நிரைகளாகும் . 


Kr + 1 + 0 ஆதலால் , Rp ஆனது R ,, R ,, ... , R , என்ற 
ஒருபடிச்சாரா நிரைகளின் ஓர் , ஒருபடிச்சேர்வாகும் . மேலும் , 
R ) ஆனது Rr + 1 , Rr + 2 , ... Rm என்ற ( m - r ) நிரைகளில் யாதானு 
மொரு நிரையாதலால் இவை ஒவ்வொன்றையுமே R ,, R ,, ... R , 
என்ற ஒருபடிச்சாரா நிரைகளின் ஒருபடிச்சேர்வாக எழுத 
முடியும் . 


எனவே ஓர் அணியின் அளவை " என்றால் , அதில் r 
ஒருபடிச்சாரா நிரைகளே உள்ள னவென்றும் , மற்ற நிரைகள் 
ஒவ்வொன்றையும் இந்த 7 நிரைகளின் ஒருபடிச்சேர்வாக எழுத 
முடியும் என்றும் நிரூபித்துள்ளோம் . 


ஆதலால் , அணி அளவை = அணியின் நிரை அளவை 
யாகும் . 

( 3 ) 


மேலும் , அணி A- ன் நிரல் அளவை = அணி AT- ன் நிரை அளவை 

= அணி AT- ன் அளவை 

அணி A- ன் அளவை . 
நிரை அளவை அணி அளவை = நிரல் அளவை 


- 


குறிப்பு 1 : ஓர் அணியின் அளவையை அதிலுள்ள அதிக 
ஒருபடிச்சாரா நிரைகள் ( அல்லது நிரல்கள் ) எனவும் 
வரையறுக்கலாம் . 


குறிப்பு 2 : $ 4.26 தேற்றத்தை பிறிதொரு முறையிலும் 
நிறுவலாம் . 


ஓர் அணியை மற்றொரு ஒருமையில் அணியால் முன் 
பெருக்குவதால் அதன் அளவை , நிரை அளவை மாறுவதில்லை . 


A என்ற அணியின் அளவை r எனவும் , நிரை அளவை 
$ எனவும் கொள்வோம் . அப்படியானால் , P என்ற ஒருமையில் 


அணியானது PA = 
SXn ஆகும் . 


( 5 


என்றவாறுள்ளது . இங்கு P ஆனது 


( * )என் 


ல் 
288 

பல்கலைக்கழக நவ இயற்கணிதம் 
ஃ . R (PA) = R ( A ) = r . 
மேலும் , PA- ல் உள்ள பூச்சியமில்லா நிரைகளின் எண்ணிக்கை 
S ஆதலால் R ( PA ) < S. ( அ - து ) r > S ஆகும் . 

. ( 1 ) 
அடுத்து A- ன் அளவை " ஆதலால் ! என்ற ஒருமையில் 
அணியானது 
QA 

என்றவாறு அமைந்துள்ளது . இங்கு Q ஆனது 
r x n ஆகும் . 

QA- ன் நிரை அளவை --- A. ன் நிரை அளவை = : S 
மேலும் , QA- ல் உள்ள பூச்சியமில்லா நிரைகளின் எண்ணிக்கை / 
ஆதலால் , QA- ன் நிரை அளவை அதிக பட்சம் / ஆகத்தான் 
இருக்கமுடியும் . 
எனவே s < r ஆகும் . 

......... ( 2 ) 
84.27 . தேற்றம் : 

ஒரு களம் F- ன் மீதமைந்த ஒரே அணித்தரங் கொண்ட 
அணிகள் A , B என்றால் R ( A + B ) < R ( A ) + R ( B ) ஆகும் . 
நிரூபணம் : 

SA , Ss , SA + B என்பன முறையே A , B , ( A + B ) க்களின் நிரை 
வெளிகளைக் குறிக்கட்டும் . 

A , B க்களின் நிரைகள் சேர்ந்து F- ன் மீதமைக்கும் வெக்டர் 
வெளியை S என்போம் . அப்படியானால் , 

S- ல் உள்ள அதிகபட்ச ஒருபடிச்சாரா வெக்டர்கள் 
உள்ள....) 


- 


S. 


- 


( அ - து ) 
பரிமாணம் 


S- ன் பரிமாணம் < SA- ன் பரிமாணம் + S - ன் 


( அ - து ) R (A + B ) < R ( A ) + R (B ) ஆகும் . 


ஆதார் ..... 


289 


... அணி அளவை 


பயிற்சி 4 
1. பின் வரும் அணிகளுக்கு சரி நிகர் அணிகள் கண்டு , 
அவற்றைப் பார்த்த மாத்திரத்தில் , தரப்பட்டுள்ள அணியின் 
அளவைக் கூறுக . 


8 


-- 


1 
2 


- 


-- 


( a ) 


4 4 


5 


( b ) 


2 
3 
3 
1 


0 
1 
2 
0 


2 
5 
5 
2 


1 
1 


7 1 


3 


1 


1 


i 


- 


( c ) 


1 +21+ 21 1 + 31 


2- + i 


1 + i 


3 + 2i 


ஏறுபடி 


வடிவில் நிரை 


2. பின்வரும் அணிகளுக்கு 
சரி நிகர் அணிகள் காண்க : 

1 2 36 


1 


1 


3 


3 


( 
a 
) 


O 


2 


3 5 


( b ) 


O 


2 1 


3 


3 


3 3 


1 


7 


1 


0 


2 


1 


1 
3 


( c ) 


2 
2 
1 
3 


1 
1 
2 
1 


0 
2 
5 
3 


2 


- 


1 


- 


2 


- 


3. பின்வரும் அணிகளை இயல்பு வடிவிற்கு மாற்றுக : 
1--2 

4 3 2 1 
5 4 3 

1 4 
( a ) -1 

( b ) 
2 2 1 

2 --3 
1 1 2 

11 6 4 1 


- 


- 


- 


1 
1 


( 
c 
) 


2 --3 . 4 
0 1 1 
1 1 0 . 
1 0 2 
1 03 


9 
1 
1 
9 
9 


1 


3 


எதிர்மறைகளை 


ஆதார 


4. பின் வரும் 

அணிகளின் 
மாற்றங்கள் மூலம் காண்க . 

19 


W 


கொண்டு வர 
290 

பல்கலைக்கழக நவ இயற்கணிதம் 
2 4 

1 1 2 1 

0 2 O 0 
( a ) 0 1 1 

( b ) 

1 2 1 2 
2 2 1 

0 3 2 1 
5 . 1 2 3 

1 2 1 யை ஆதார அணிகளின் பெருக்கலாக 

5 
எழுதவும் . 

2 1 2 
6. A = 1 2 4 என்க . P. என்ற ஒருமையில் 

1 2 
அணிகள் PAQ = N (இயல்பு வடிவம் ) என்றமையுமாறு 
உளதாயின் , P , Q- க்களை காண்க 

7 . எல்லா அணிகளையும் இயல்பு வடிவிற்கு , ஆதார நிரை 
எடுத்துக்காட்டோடு விளக்குக . 


( 


1SLSN 


- 


] 


- 


- 


( 


-10 


NAA 


] 


- 


. 


- 1 


8. A- ன் அ . தரம் . , அளவை (n - 1 ) என்றால் ( சேர்ப்பு A ) ன் 
அளவை 1 என நிறுவுக . ( குறிப்பு : A- ன் அளவை ( n - 1 ) 
ஆதலால் , | A | ல் , குறைந்தது ஒரு பூச்சியமில்லா இணைக் 
காரணியாவது இருக்கும் . எனவே ( சேர்ப்பு A ) - ன் அளவை 
> 1 . அடுத்து A ( சேர்ப்பு A ) = 0 ஆதலால் , சேர்ப்பு A- ன் 
அளவை 1- ( n . 

( n - 1) . ( அ - து ) ( சேர்ப்பு A ) - ன் அளவை < 1 . ] 


9. ஓர் அணியின் எல்லா உறுப்புகளும் சமமென்றால் , 
அவ்வணியின் அளவை என்ன ? 


10. A , B என்பன முறையே பூச்சியமில்லா 1xm , mx1 
அணிகளென்றால் A B- ன் அளவை என்ன ? 


11. A , B என்பன ஒரே அ . தரமுடைய அணிகள் AT ஆனது 
BT - க்கு நிரை சரி நிகராக இருந்தால் , இருந்தால் மட்டுமே A 
ஆனது B- க்கு நிரைசரி நிகராகுமென நிறுவுக . 


12. இரு அணிகளின் இயல்பு வடிவங்களின் பெருக்கலானது , 
அவ்வணிகளின் பெருக்கலின் இயல்பு வடிவிற்குச் சமமாக 
இருக்கத் தேவையில்லையென ஓர் எடுத்துக்காட்டுடன் விளக்குக . 


8.) 


என 


போது அணி அளவை 

291 
ஆதார ........... 

13. யாதானுமிரு அணிகளைப் பெருக்கி $ 4.19 தேற்றத்தைச் 
சரி பார்க்கவும் . 

0 
14 . AO A , ; B , O B , என்றால் 

OB. 

0 B , 
நிறுவுக . 

15 . A ஆனது ஒருமையில் சமச்சீரணி என்றால் , P என்ற 
ஒருமையில் அணியானது A = PT P என்றமையுமாறு உளதென 
நிறுவுக . 

16. R ( A * A ) == R ( A A * ) = R ( A ) என நிறுவுக . 
17. mxn மெய்யணி A. ன் அளவை m ( < n ) என்க . 

. 
அப்படியானால் , R ( A AT ) = m எனவும் , இதிலிருந்து A AT ஆனது 
ஒருமையில் mxm சமச்சீரணியெனவும் நிறுவுக . A AT -ன் மூலை 
வரை உறுப்புகளைப் பற்றி என்ன கூறமுடியும் ? 

18. , பின் வரும் கணக்கிலுள்ள வெக்டர்கள் ஒருபடிச்சார்ந் 
துள்ளன என அணி மூலமாக நிறுவுக . ஒவ்வொன்றிலுமுள்ள 
அதிகபட்ச ஒருபடிச்சாரா வெக்டர்களைக் கண்டு , மற்றெல்லா 
வெக்டர்களையும் இவற்றின் ஒருபடிச் சேர்வாக எழுதுக . 
( a ) X , = [ 1 , 2 , 3 , -2 ] 

[ 1 , 1 + i , -i ] 
X , = [ 2 , -2 , 1 , 3 ] 

[ 0 , 1 , 1 + 2i ] 
X , = [ 3 , 0 , 4 , 1 ] 

X = [ 1 , 1 + 2i , 1 + i ] 
( c ) X , = [ 1 , 2 , 1 , 3 ] ; X , = [ 1,3,5,2 ) ; X = [ 3,6 , 2 , 9 ] 
X , = [ 2 , 4 , 3 , 6 ] 
19. X,, X ,, 

X , X ....... என்பன ஒருபடிச்சாராதவை . 
Y ; = X aij X ; என்றவாறு அமையும் Y ,, Y ,, ..... Y , என் 

ற 
வெக்டர்களும் 

ஒருபடிச் சாராதிருக்கத் தேவையான , 

[ ay ] ஒருமையில் அணியாக இருக்க 
வேண்டும் என்பதாகுமென நிறுவுக . 


* 


(b ) X | 

X , = 


j = 1 


/ 


ணிகளென்க . 
P என்ற ஒருமையில் அணியானது A = PT BP என்றமையுமாறு 

( Congruent Matrices ) 
A , B என்பன F என்ற களத்தின் மீதமைந்த , ஒரே 

F- ன் மீது 


5. முற்றிசைவு அணிகள் 


உடையது 


C 


உளதாயின் A ஆனது . B- யோடு 

முற்றிசைவு 
எனப்படும் . இதனை A D B எனக் குறிப்போம் . மேலும் , A D B 

B 
என்றால் B0.A 

என்பது 

வெளிப்படை , ஏனெனில் 
B = ( PT ) AP = ( P ) AP = QTAQQQ = F 

மயில் ) 

ஒருமையில் 
ஆகும் . மேலும் , A D B என்றால் , 


A s 


R ( A ) = R ( PT BP ) R ( B ) ( PT , P ஒருமையில் ) 
எனவே A- யும் , B- யும் சரி நிகர் அணிகளாகும் . உண்மையில் , 
அணிகளின் முற்றிசைவுத் தன்மையானது 

சரி நிகர்த் 
தன்மையின் ஒரு சிறப்பு வகையேயாகும் . 


. A 

A = PT BP- ல் ஒருமையில் அணி P ஆனது ஆதார நிரல் 
அணிகளின் பெருக்கலாக எழுதப்படுமானால் PT ஆனது அதைச் 
சார்ந்த ஆதார நிரை அணிகளின் எதிர் வரிசைப் பெருக்கலாக 
அமையும் என்பதை எளிதில் சரி பார்க்கலாம் . ஏனெனில் , 


P = F .. F , ...... F : என்க . -F , F ,, ... , என்பன ஆ . நிரல் 
அணிகள் . அப்படியானால் , 


pT = (F. F2 . 
(F. F ...FT 

F ) T = FT FT - 1 ... , FT . இங்கு FT , ..., FT , 
என்பன ஆதார நிரை அணிகளாகும் . 


PTB P = FT . FT -... , FT , BF1 , F , ... , F : 
FT 

( , 


293 


முற்றிசைவு அணிகள் 


இதிலிருந்து B- யை ஆ.மாற்றங்கள் மூலம் A- ஆக உருமாற்ற 
எளிய ஒரு வழி தெரிகிறது . B- ல் முதலில் F , ஐச் சார்ந்த ஓர் 
ஆதார நிரல்மாற்றம் செய்யப்படுகிறது என்போம் . உடன் B. ல் 
F. ஐச் சார்ந்த ஆதார நிரை மாற்றமான F- யையும் செய்ய 
வேண்டும் . இவ்விரு மாற்றங்கள் மூலமும் நமக்கு FI , B F. 
கிடைக்கும் . இவ்விரு மாற்றங்களும் ஒரு ஜோடி ஆதார முற்றிசைவு 
மாற்றங்கள் ( a pair of elementary congruent transformations ) 
எனப்படும் . இவ்வாறு முடிவுள்ள , தொடர்ச்சியான பல ஜோடி 
ஆதார முற்றிசைவு மாற்றங்கள் மூலம் A D B கிடைக்கும் . 


C 


மேற்கூறிய ஒவ்வொரு ஜோடி மாற்றங்களாலும் ஓர் 
அணியின் முற்றிசைவுத் தன்மை மாறுவதில்லை என்பதைக் 
கவனிக்கவும் . 


ஒரு 


சரி நிகர் 


அணிகளின் 

சரி நிகர்த் தன்மையானது 
தொடர்பென முன்பு நிரூபித்துள்ளது போல் , 


( i ) A B A ( பிரதிபலிக்கும் தன்மை ) 
( ii ) A D B = B D A ( சமச்சீர் தன்மை ) 

( ii ) A & B , Bec = A B C ( கடத்தும் தன்மை ) 
என்பனவற்றை நிறுவலாம் . ஆதலால் , அணிகளின் முற்றிசைவுத் 
தன்மை ஒரு சரிநிகர் தொடர்பு ( Equivalence relation ) ஆகும் . 


85.1 . தேற்றம் : 
As B என்க . அப்படியானால் , 

( i ) B சமச்சீராக இருந்தால் , இருந்தால் மட்டுமே 
- A சமச்சீராகும் . 

( ii ) A எதிர் சீராக இருந்தால் , இருந்தால் மட்டுமே B- யும் 
எதிர்சீராகும் . 


நிரூபணம் : 

( i ) முதலில் B சமச்சீரணி என்போம் . அப்படியானால் 
BT = B ஆகும் . 


A D B ஆதலால் , P என்ற ஒருமையில் அணியானது . 


A = PT B P என்றவாறு உள்ளது . 


294 


பல்கலைக்கழக நவ இயற்கணிதம் 


- 


இப்பொழுது AT ( PT B_P ) T 

PT BT ( PT ) T 
= PT BT P 
PTBP ( B = - B ) 

A 
ஆதலால் , A- யும் சமச்சீராகும் . 


-- 


அடுத்து A சமச்சீரென்க . அப்படியானால் , AT = A ஆகும் . 


A D B ஆதலால் , P என்ற 
A = PTB P என்றவாறு உள்ளது . 


ஒருமையில் 


அணியானது 


, B = ( p ) AF 

= QAQ ( p = P ) 
BT ( QT A QT 

OTAQ = B ஆகும் . 
. 

B சமச்சீராகும் . 
( ii ) இதன் நிரூபணம் பயிற்சியாக விடப்பட்டுள்ளது . 


கி . தேற்றம் : 

சமச்சீரணிகளோடு ( எதிர்சீர் அணிகளோடு ) முற்றிசைவு 
கொண்ட எல்லா அணிகளும் சமச்சீர் ( எதிர்சீர் ) ஆகும் . 


85.2 . தேற்றம் : 

F என்ற களத்தின் மீதமைந்த சமச்சீரணி A- யின் அளவை 
> 0 என்றால் , சான் மீது P என்ற ஒருமையில் அணியானது , 

PT - A P = மூலை வரை ( 0 , a ,, ..... , 0 , 0 , .... 0 ) 
என்றமையுமாறு உள்ளது . இங்கு # 0 E F [i = 1 , 2 , ..., r ) 


நிரூபணம் : 

A- ன் அளவை > 0 ஆதலால் , A + 0 ஆகும் . 


A = [ a |jnxn என்க . A சமச்சீராதலால் aij = aji ஆகும் . 

. 
முதற் கட்டமாக a + 0 என்க . 


CIP 


api = kp ( P = 2 , .. 

1. ,ni ) என்றால் pth நிரையிலிருந்து 
( a , kp ) தடவை முதல் நிரையையும் , pth நிரலிலிருந்து (ai kp) 


11 


- 


- 


ஜோடி 


என்ற 


நிரூபிக்கப்பட்டு விட்டது , 

இப்படியில்லாது 
முற்றிசைவு அணிகள் 

295 
தடவை முதல் நிரலையும் கழித்தால் { ( அ - து ) ஆதார மாற்றங்கள் 
H. (- +-) , K , ( - ) } 
B [ bi ] A கிடைக்கும் . 
( . ஜோடி ஆதார முற்றிசைவு மாற்றங்களே உபயோகித் 
துள்ளோம் ) . A சமச்சீராதலால் B- யும் சமச்சீராகவும் , bi1 = all , 
b , p = bp1 = 0 ( p = 2 , 3 , ... n ) ஆகவுமிருக்கும் . 

அடுத்து b + 0 என்றால் அணி B- ன் முதல் நிரை , 
நிரலுக்குப் பங்கமேற்படாதவாறு முன்போல் தகுந்த 
ஆதாரமுற்றிசைவு மாற்றங்கள் மூலம் D = [ dj ] » A 
அணியானது dir =al, di = b22, d j = djz = 0 ( j = 3 , ... n ) 
என்றவாறு கிடைக்கும் . இங்கு D- யும் சமச்சீரே . அடுத்து 
d + 0 என்றால் , மீண்டும் 

முன்போல் 

செயல்படலாம் . 
இவ்வாறு நாம் தொடர்ந்து செயல்பட ஒரு கட்டத்தில் நமக்கு 
Q = [ q | j ] D A என்ற சமச்சீரணி கிடைக்கின்றது என்போம் . 
அதன் வடிவம் , 
O 0 

0 
0 b , O 
0 0 
0 

0 
gs + 1 , +2 

Is + 1 , 1 
4s + 2 , S + 1 
0 O 

Ang n 
என்போம் . அதாவது அணி Q- ல் மூலைவரை உறுப்பு qs + 1 , s + 1 = 0 
என்க . இப்பொழுது ஒவ்வொரு qi = 0 என்றால் தேற்றம் 

A டன் அளவை r ஆதலால் , s = r 
ஆகவுமிருக்கும் . 

யாதானுமொரு 
என்க . இதனை + , s + u + 0 என்று குறிப்போம் . 


* 


33 


011 


... 


: 


O 


22 


... 


.. 


.. 


... 


Q = 


Qss 
0 


00 


0 


.. 


... 


.. 


0 


gn , s-- 1 


gij * 0 


(i) u = t என்றால் அதாவது 4341 , s + t + 0 என்றால் , ஒரு 
ஜோடி ஆதார முற்றிசைவு மாற்றங்களான H +1, +1 , K. + 1 , + 
மூலம் இவ்வுறுப்பை (S + 1 , +1)-ஆவது இடத்திற்குக் கொண்டு 
வரலாம் . 


- 


Rs + t , s + t 


- 


- 


என்ற 


* 
- 


இருக்கும் போது எவ்வாறு செயல்படுகின்றோமோ அதேபோல் 

மூலை 
0 ) என்றமையுமாறு உள்ளது . இங்கு 1 ஆனது தடவைகள் 
296 

பல்கலைக்கழக நவ இயற்கணிதம் 
(ii) u = t என்றால் ( s + 1 ) th நிரையை ( s + u ) th நிரையோடும் , 
பின் ( s + 1 )th நிரலை (s + u )th நிரலோடும் கூட்ட , இதனால் 
கிடைக்கும் 

முற்றிசைவு அணி R [ R; j]- ல் , 

gs + t , s + u + qs + u , s + t 
= 2. qs + 1 , s + u + 0 [ . 4s+ u , + 

= qs+ t , s4u + 0 ] 
இங்கு நாம் Hs + u , s + f 1 , Ks+ u . 5 + 11 

ஜோடி 
ஆதார முற்றிசைவு மாற்றங்களை உபயோகித்துள்ளோம் . எனவே 
இப்பொழுது அணி R- ல் ( i ) ல் கூறியுள்ள படி மீண்டும் செயல் 
படலாம் . 
( iii ) all 

0 என்க . அப்படியானால் , gs + 1 , + 1 = 0 ஆக 
செயல்பட ஆரம்பிக்கவேண்டும் . 

இவ்வாறு தொடர்ந்து ஒவ்வொரு கட்டத்திலும் செயல்படு 
வோமானால் , A- ன் அளவை ஆதலாலும் , ஆதாரமாற்றங் 
களால் அளவை மாறாததாலும் , இறுதியாக A ஆனது மூலை வரை 
( ay , dy , ... , ar , 0 , 0 , ... , 0 ) என்று உருமாற்றம் பெறும் . 

மேலும் , இங்கு ஜோடியான ஆதார முற்றிசைவு மாற்றங் 
களையே பயன்படுத்தியுள்ளதாலும் , இம்மாற்றங்களை , A யை 
இவற்றை யொத்த ஆதார அணிகளால் முன் , பின் பெருக்குவ 
தால் பெறலாமா தலாலும் , PT A P = மூலை வரை ( ay , a ,, .... 
ar , 0 , ..... ) என்றவாறு P என்ற ஒருமையில் அணி உளதாகும் . 
மேலும் , A- ன் உறுப்புகளில் , களத்தில் வரையறுக்கப்பட்டுள்ள 
செயல்களே நடைபெறுவதால் P ஆனது F- ன் மீதமைந்திருக்கும் . 
85.3 . தேற்றம் : 
மெய்யெண் களம் R ன் மீதமைந்துள்ள 

A டன் 
அளவை r என்றால் , R- ன்மீது P என்ற ஒருமையில் அணியானது . 
PTA P == 

( 

-1 , -1 -1 , 0 , 


அணி 


1 . 


- 


- 


. 


இடம் பெற்றால் , -1 ஆனது ( r - s ) தடவைகள் இடம் பெறும் . 


நிரூபணம் : 

A ஆனது களம் R- ன் மீதமைந்த சமச்சீரணி ஆதலால் , 
தேற்றம் $ 5-2 - ன்படி R- ன் மீது Q என்ற ஒருமையில் அணி 
யானது QT A Q = மூலை வரை { ay , 02, 

0 } 
என்றவாறு உள்ளது . இங்கு & ; E R ஆகும் . 


ar , 0 , 


297 


முற்றிசைவு அணிகள் 


மூலை வரை உறுப்புகளில் S எண்ணிக்கை + ve எனவும் 
( r - s ) எண்ணிக்கை --ye எனவும் கொள்வோம் . 

பொதுத் 
தன்மைக்குப் பங்க மேற்படாதவாறு ( without loss of generality ) 
இம் மூலைவரை அணியின் முதல் S உறுப்புகள் + ve எனவும் ,, 
மீதி ( r --S ) உறுப்புகள் - ve எனவும் கொள்ள லாம் . ஏனெனில் 
வேறு எவ்வாறிருப்பினும் ஜோடி. ஆதார முற்றிசைவு மாற்றங்கள் 
Hi , Kj மூலம் இவ்வாறு இடம்பெறச் செய்யலாம் . இம் மாற்றங் 
களால் அணிகளின் முற்றிசைவுத் தன்மை மாறுவதில்லை . 


3 


எனவே , 81 , al ) , 

as என்பன + ve ; as+ 1 , as + 2 , 
என்பன - ye என்க . அப்படியானால் , P. , 9 ,, FE R என்ற 
மெய்யெண்கள் 8 , 6 , 9 

8 . 

9 ." = as ; 9 " s + 1 = -as +1 , 
B 

= - ar என்றவாறு உள்ளன . 


2 


- 


- 


02 


1 


1 


1 1 

1 
B = மூலை வரை 

3 3. 
அணியை எடுத்துக்கொள்வோம் . P 


) என்ற 


1 


- 


Q B என்க . 


-- 


அப்படியானால் , 
PT A P == ( QB ) T A ( QB ) 

) BT ( QTAQ) B 
1 1 

1 
மூலை வரை 

1 , 1 , 
தி 
மூலை வரை ( ay , as , ay , 0 , ... 0 ) . 
1 1 

1 
மூலை வரை 8 , P 

Br 


( 


cs 


cs-+ 1 ) 


- 


* , 0 , ... , 0 ) 


மூலை வரை 


- 


2 


தி 


+1 


1 , -1 , ... , 


மூலை வரை ( 1 , 1 , 

-1 , 0 , O ) 
இங்கு 1 ஆனது S தடவையும் -1 ஆனது ( r - S ) தடவையு 
மிருக்கும் . 


வ்வடிவமானது அவ்வணியின் நியமன வடிவம் ( canonical 
form ) எனப்படும் . 


கி . தேற்றம் : 
மெய் சமச்சீரணி A- ன் அளவை என்றால் , 
I O 

0 
is 
A cs 

0 ஆகும் . ( I ஆனது அணி அலகாகும் . ) 
0 

0 


0 - Ir - S 


0 


298 


பல்கலைக்கழக நவ இயற்கணிதம் 


இங்கு S ஆனது A- ன் Index எனவும் p = s - ( r - s ) ஆனது 
அதன் signature எனவும் அழைக்கப்படும் . 


85.4 . தேற்றம் : 

சிக்கலெண் களம் C- ன் மீதமைந்த சமச்சீரணி A- ன் 
அளவை " என்றால் C. ன் மீது P என்ற ஒருமையில் அணியானது 

PT AP = மூலை வரை ( 1 , 1 , , 1 , 0 , ... , 0 ) என்றவாறு 
உள்ளது . 

இங்கு 1 ஆனது r தடவைகள் இடம் பெறும் . 


2 


= 1 ) 


- 


, , 


நிரூபணம் : 

C- ன் மீது Q என்ற ஒருமையில் அணியானது QTAQ 
மூலை வரை ( ay , as , ... , ar , 0 ,, ... , 0 ) என்றவாறு உள்ளது . 
( ai + 0 = C ) . இப்பொழுது 91 , 9 ,, ... .. என்ற C- யில் 
உள்ள எண்கள் 9,2 

8 , 

B = ar என்றவாறு 
உள்ளன . ( C சிக்கலெண் களமாதலால் U | ஆனது --ve ஆக 
இருந்தாலும் சிக்கலெண்ணாக இருந்தாலும் இந்த தொடர்புகள் 
உண்மையாகும் . ஆனால் , மெய்யெண்களத்தில் இவை உண்மை 
யல்ல ) . எனவே , 

1 1 

1 
1 

1 

என்க . 
B = மூலைவரை 

P. 9 , BT 


> , 


P = Q B என்றால் P ஒருமையில் ஆகும் . மேலும் , 
PT AP = BT ( QT A Q ) B 

1 1 

1 
மூலைவரை 

1 , ...... 1 
B , , Br. 
மூலைவரை ( 81 , 

... ) er , 0 , . 
1 1 

1 
மூலைவரை 

ßB B , | 
மூலைவரை ( 1 , 1 , ... , 1 , 0 , ... , 0 ) ஆகும் . 
இங்கு 1 ஆனது r தடவைகள் உண்டு . 


... , 0 ) . 


( , , ..... ,, ,1,..., 1 ) 


கி . தேற்றம் : 

சிக்கல் சமச்சீரணி A- ன் அளவை r என்றால் , 


A. ன் 


( 18 ) ஆகும் . 


A 


க 


நியமன 


வடிவம் 


எனப்படும் 


299 


முற்றிசைவு அணிகள் 


$ 5.5 . தேற்றம் : 

F. என்ற களத்தின் மீதமைந்த எதிர் சீரணி A- ன் அளவை 
2r ( r + 0 ) என்றால் F. ன் மீது P என்ற ஒருமையில் அணியானது 
PT A P = [ D. , D. , ... , D ;, 0 , ... , 0 ] என்றமையுமாறு உள்ளது . 


இங்கு D = / 


0 
1 


1 
0 


] ( t = 1 , ... r) ஆகும் . 


நிரூபணம் : 

ஓர் எதிர் சீரணியில் ஆதார முற்றிசைவு மாற்றங்கள் செய் 
வதால் கிடைக்கும் அணியும் எதிர்சீர் அணியாகுமென 
அறிவோம் . 


மேலும் , எதிர்சீர் அணியின் எல்லா மூலைவரை உறுப்புகளும் 
பூச்சியமென்பதையும் அறிவோம் . 


0 , a ij 


- 


aji 


- 


- 


21 


A = [ aij ] nxn எதிர் சீர் ஆதலால் , a ii = 
ஆகும் . A- ன் அளவை 2r + 0 ஆதலால் A + 0. எனவே , 
யாதானுமொரு உறுப்பு aij + 0 ஆகும் . 

ஆகும் . இப்பொழுது ஜோடி 
ஆதார முற்றிசைவு மாற்றங்கள் Hi ) , Ki | ; H j}, Kj , செய்வதால் 
கிடைக்கும் அணி B = [bi] & A டல் b , 

aij + 0 b . 
ஆகவுமிருக்கும் . 

இவ்வணி 

B. ல் 
ஆதார முற்றிசைவு மாற்றங்கள் H , ( b , ) , K , (b .. ) களால் 
கிடைக்கும் அணி D = [ d ] 0 B. ல் d 1 = 1 , dy 
ஆகும் . 


- 


aij 


bi2 # 0 


C 


1 


* 


21 


H , ( d si ) , 


அடுத்து D- ல் H , ( -dix ) 

K. ( i 
H , ( d ) = H ( -d ) , K ( -d , ) i = 8 , ... n 
என்ற இரு ஜோடி ஆதார முற்றிசைவு மாற்றங்கள் செய்வோம் . 
Hi , ( di , ) , ( மாற்றங்களால் 

முதல் , 
இரண்டாவது நிரலிலுள்ள மற்றெல்லா உறுப்புகளும் K 

1 , ( -d , i), 
K , ( d ,) மாற்றங்களால் முறையே முதல் , இரண்டாவது நிரையி 
லுள்ள மற்றெல்லா உறுப்புகளும் பூச்சியமாகும் . எனவே இம் 
மாற்றங்களால் கிடைக்கும் அணி G ஆனது , 


முறையே 


G = [ 3 : ! ] 


என்ற கூறிட்ட வடிவிலிருக்கும் . 


இங்கு 


1 


இவ்வொவ்வொரு 
300 

பல்கலைக்கழக நவ இயற்கணிதம் 
0 
D. 

ஆகவும் , A ஆனது 

2 ) 
1 0 
அ . தரங் கொண்ட எதிர் சீரணியாகவும் இருக்கும் . A , = 0 
என்றால் G ஆனது நமக்குத் தேவையான வடிவமாகும் . A , + 0 
என்றால் , கிளை அணி A. ல் நாம் முன் விவரித்துள்ள முறைப்படி 
ஜோடி , ஜோடியான ஆதார முற்றிசைவு மாற்றங்கள் செய்ய 

D. 
லாம் . எனவே A0 

என்று கிடைக்கும் . 

A. ன் 
0 
அ . தரம் ( n - 2 ) ஆதலால் , A , - ன் அ . தரம் ( n - 4 ) x ( n - 4 ) ஆக 
ருக்கும் . ங்கு D , 

0 

ஆதலால் , AO மூலைவரை 
[ D. , D. , A ,) 

A , = 0 என்றால் இதுவே தேவையான வடிவமாகும் . 
அப்படியில்லாவிடில் மீண்டும் இவ்வாறு தொடர்ந்து செயல்பட 
இறுதியாக நமக்கு , A- ன் அளவை 2 / ஆதலாலும் , மேலே 
விவரிக்கப்பட்ட மாற்றங்களால் 

அளவை 

மாறாத்தாலும் 
A D மூலைவரை [ D. , D ,, ....., D , , 0 , .... , 0 ] என்று கிடைக்கும் . 

மேற்கூறிய வழி முறைகளில் நாம் ஒவ்வொரு கட்டத்திலும் 
ஜோடியான ஆதார முற்றிசைவு மாற்றங்களையே உபயோகித்துள் 
ளோம் . இவ்வொவ்வொரு ஜோடி மாற்றங்களையும் நாம் , A யை 
வற்றை யொத்த ஜோடியான ஆதார அணிகளால் முன் , பின் 

, பின் 
யிலும் உள்ள ஓர் ஆதார அணியான மற்றதன் நிரை , நிரல் 
மாற்றாக ( Transpose ) இருக்கும் . இவற்றை நாம் 
PI , P , T ; P ,, P , T ; ...., P1 , PT ; என்போமானால் 
PT . PT 

PT APP .. P 
மூலைவரை ( DA , D ,, ... , D. , 0 , ... , 0 ) 
( அ - து ) PT A P = மூலைவரை (D. , D., ... , D. , 0 , ... , 0 ) 

மேலும் , P ஆனது F- ன் மீதே அமைந்திருக்கும் என்பது 
வெளிப்படை . 


- - - - 


2 


* 


. 


- 


எதிர்சீரணியின் 


நியமன 


வடிவம் 


வ்வடிவமானது 
எனப்படும் . 


குறிப்பு : ஓர் எதிர் சீரணியின் அளவையானது PT A P = 
மூ . வரை ( D. , D ,, Dr , 0 , ... 0 ) -ல் D- க்கள் எத்தனை தடவை 
இடம் பெறுகின்றதோ அதுபோல் இரு மடங்காகும் . எனவே 


- 


301 


முற்றிசைவு அணிகள் 


அளவைகளும் 


இரட்டையெண் 


எல்லா எதிர்சீரணிகளின் 
களாகும் . 


8 5-6 . ஹெர்மைட் முற்றிசைவு அல்லது ஒருங்கிசைவு ( Hermitely 

congruent or Conjunctive) 
A , B என்பன ஒரே அ . தரங்கொண்ட சதுர அணிகளென்க 
P என்ற ஒருமையில் அணியானது , 


. 


HC 


A = P * BP என்றமையுமாறு உளதாயின் A ஆனது B- க்கு 
ஹெர்மைட் முற்றிசைவாக உள்ளது என்போம் . இதனை A D B 
என்றும் குறிப்பது வழக்கம் . 


அணிகளின் ஹெர் மைட் முற்றிசைவுத் தன்மையானது 
( i ) பிரதிபலிக்கும் ( ii ) சமச்சீர் ( iii ) கடத்தும் பண்புகள் 
உடையது என எளிதில் நிறுவலாம் . எனவே இது ஒரு சரி நிகர் 
தொடர்பாகும் . மேலும் , - ஹெர்மைட் முற்றிசைவுத் தன்மை 
யும் சரி நிகர்த் தன்மையின் ஒரு சிறப்பு வடிவமேயாகும் . 


Hc 


A D B என்க . அப்படியானால் , P என்ற ஒருமையில் அணி 
யானது , 


p * / P * -1] 


> 


1 


/ 


A = p * B P என்றவாறு உள்ளது . P ஒருமையில் ஆதலால் , 
இதனை ஆதார அணிகளின் பெருக்கலாக எழுத முடியும் . எனவே 
P = P , P , ... P ; என்க . 

( P; ஆதார அணிகள் ) 
அப்படியானால் , P * 

P * 

ஆதலால் , 
P 

{ P * , ( P * B P , ) P , } .... , Pr . இவ் 
வடிவிலிருந்து B ஐ ஆதார மாற்றங்கள் மூலம் A ஆக உருமாற்ற 
ஒரு வழி புலப்படுகிறது . B- ல் P , ஐச் சார்ந்த ஓர் ஆதார நிரல் 
மாற்றம் செய்வோமானால் , உடன் P * ஐச் சார்ந்த ஆதார நிரை 
மாற்றமும் செய்தல் வேண்டும் . இவ்விரண்டும் , ஒரு ஜோடி 
ஆதார ஒருங்கிசைவு மாற்றங்களெனப்படும் . இவ்வாறு தொடர்ச்சி 
யான பல ஜோடி ஆதார ஒருங்கிசைவு மாற்றங்கள் மூலம் 
A கிடைக்கும் . 


ஒரு ஜோடி ஆதார ஒருங்கிசைவு மாற்றங்களால் 
அணியின் ஒருங்கிசைவுத்தன்மை பாதிக்கப்படுவதில்லை எனப் 
பார்த்தோம் . பின் வருவன ஜோடியான ஆதார ஒருங்கிசைவு 
மாற்றங்களா என எளிதில் சரி பார்க்கலாம் . 


அணி 


வர் 
P302 

பல்கலைக்கழக நவ இயற்கணிதம் 
( i ) Ety , Kiy ( ii ) HI, ( a ) , K , ( a ) ( iii ) H , ( a ) , K. ( a ), & + 0 
மேலும் , P 1 ஆனது Kij , K , ( a ) , Ky ( 3 ) 

என்பனவற்றுள் 
யாதானுமொரு நிரல்மாற்றத்தை யொத்த ஆதார 
யென்றால் P * ஆனது முறையே Hij , E ; ( a ) , H ) ( a ) என்பன 
85.7 . தேற்றம் : 

A ஆனது B யோடு ஒருங்கிசைவு கொண்டதாக இருக் 
கட்டும் . B. ஆனது ஹெர்மிசியன் ( எதிர் ஹெர்மிசியன் ) அணி 
யாக இருந்தால் , இருந்தால் மட்டுமே A யும் ஹெர் மிசியன் ( எதிர் 
ஹெர்மிசியன் ) ஆகும் . 
நிரூபணம் : 

B ஹெர்மிசியன் என்க . அப்படியானால் , B * = B ஆகும் . 

A = P * BP என்றவாறு P என்ற ஒருமையில் அணி உளது . 
எனவே A * = 
A * = ( P * BP ) * P * B * ( P * ) * 

P * B P = A 
எனவே A- யும் ஹெர் மிசியன் . 

அடுத்து A ஹெர்மிசியன் என்றால் 
B * AP 

P 
* AQ. ஃ . B யும் ஹெர்மிசியன் ஆகும் . 
எதிர் ஹெர்மிசியனுக்கான நிரூபணம் பயிற்சியாகும் . 
8.5.8 . தேற்றம் : 
A என்ற ஹெர்மிசியன் அணியின் அளவை r என்றால் 

அணியானது P * A P == மூலைவரை 
[ 1 , 1 , 

1 , -1 , -1 , ... -1,0 , ...... 0 ] என்றமையுமாறு 

இங்கு 1 ஆனது 5 தடவைகள் உள தாயின் ( -1 ) 
னது ( r - S ) தடவைகள் உள்ளன . 


-- 


ஒருமையில் 


- 


உள்ளது . 


நிரூபணம் : 

r > 0 என்க . அப்படியானால் , A + 0 ஆகும் . 


-- 


dji 


A = [ ay ] nin என்போம் . A ஹெர்மிசியன் ஆதலால் , aiy 
மேலும் , ஹெர்மிசியன் அணிகளின் மூலைவரை உறுப்புகள் மெய் 
யெண்களாதலால் air = ail. முதற்கட்டமாக all + 0 என்க . 


809 


முற்றிசைவு அணிகள் 


- 


அப்படியானால் , 
H K. apl 

ஒரு 
as al 

m ) 
ஜோடி ஆதார ஒருங்கிசைவு மாற்றங்கள் செய்ய ( p = 2,3 , .... 
B [ b ] D A என்ற அணி கிடைக்கும் . இதில் 1 ai1 
ஆகவும் bip bps 0 ஆகவுமிருக்கும் . 


HC 


க 


- 


- 


-- 


-- 


அடுத்து b + 0 என்றால் B- ன் முதல் நிரை , நிரலுக்குப் 
பங்கமேற்படாதவாறு முன்பு கூறியது போல் தகுந்த ஜோடி 
ஆதார ஒருங்கிசைவு மாற்றங்கள் செய்வதன் மூலம் D == [ dij ] 
O A என்ற அணியானது dil d , = b2 , d , j = dj , = 0 
( j = 3 , ... n ) 

என்று 

கிடைக்குமாறு செய்யலாம் . அடுத்து 
dis + 0 என்றால் மீண்டும் முன்போல் செயல்படலாம் . 


HC 


-- 


a11 ) 


HC 


இவ்வாறு தொடர்ந்து செயல்படும்போது ஒரு கட்டத்தில் 
நமக்கு Q = [ qij ] O A என்ற அணி பின் வரும் வடிவில் 
கிடைக்கட்டும் . 


.. 


... 


as 

0 O 
0 big 0 
0 0 


O 
0 


... 


... 


* . 


... 


: 


O 


0 


0 


. 


Qss 
0 


Gs + 1 , n 


0 qs + 1 , +2 
4s + 2 , S-+ 1 


... 


.. 


... 


... 


... 


0 


gn , S + 1 


00 

gn , n 
அதாவது 2 - ன் மூலை வரை உறுப்பு ( s + j , s + 1 = ) என்க . எல்லா 
qij = 0 என்றால் ( i , j = s + 1 , ...n ) s = -க்குத் தேற்றம் 
நிருபிக்கப்பட்டுவிட்டது . அப்படியில்லாவிடில் , 

= 0 ஆகவும் , 
= 0 

யாதானுமொரு - qs + t , S + t + 0 
ஆகவும் இருக்கட்டும் . ( 1 = 1 , 2 , S ) . ஜோடி ஆதார 
ஒருங்கிசைவு மாற்றங்கள் Hs-+1 , s +t , Kr+ i, s + t - மூலம் இவ் 
வுறுப்பை ( s + 1 , s + 1 ) ஆவது இடத்திற்குக் கொண்டு வந்து 
முன்போல் தொடர்ந்து செயல்படுவோம் . 


( i ) (s + 1, +1 


1 


--- 


ஜோடி 


HC 


- 


qs- ti , su 


qs + t , S + 


செயல் 
304 

பல்கலைக்கழக நவ இயற்கணிதம் 
( ii ) qs + t , s + t = 0 ஆகவும் , யாதானுமொரு qs + t , s4u + 0 
ஆகவும் ( u 1 , 2 , ... , 11 - 

இருந்தால் 
ஆதார ஒருங்கிசைவு மாற்றங்கள் Hs+1 , + 

Ks + 1 , s + t1 மூலம் 
Q = [ q tj ] OQ கிடைக்கட்டும் . 
இதில் 4s + i , s +t = qs + f , s + u + 4s + u , s + 1 

-- 
ஆகும் . 45+ 1,8 + தனிகற்பனை யெண் ( purely imaginary ) இல்லை 
யென்றால் q s + t , s + t + 0 ஆகும் . எனவே இது ( i ) வகை ஆதலால் , 
(i ) - ல் கூறியுள்ள படி செயல்படலாம் . 
qs +t, s+ u தனிக்கற்பனையெண் 

என்றால் ஜோடி 

ஆதார 
ஒருங்கிசைவு மாற்றங்கள் Hs +t , s +uN - 1 , Ks + t, s + u M - 1 மூலம் 
M = [ m j ] என்ற அணி கிடைக்கும் . இதில் 
17s + 1 , +1 M - 1 ( ms + 1, s + u 

ms+ u , s + 1) 
M - 1 ( ms + t , s + u 

ms+ t , F + u 

) 
+ 0 ஆகும் . 
மேலும் , இது ஒரு மெய்யெண் ஆதலால் , ( i ) வகையாகும் . 
( iii ) 11 

0 என்றால் இதை gs + 1 } s + 1 0 என்ற பிரிவாகக் 
கருதி அவ்வகைப்படியே செய்வோம் . 
ஆதலால் , இவ்வாறு ஒவ்வொரு கட்டத்திலும் தொடர்ந்து 

a 
0 , (0 ) என்று கிடைக்கும் . 


--- 


* 


- 


HC 


ar 


மேற்கூறிய வழிமுறைகளில் ஒவ்வொரு கட்டத்திலும் நாம் , 
ஜோடி , ஜோடியான ஆதார ஒருங்கிசைவு மாற்றங்களையே 
உபயோகித்துள்ள தால் , இவ்வொவ்வொரு ஜோடி மாற்றங் 
களையும் , இவற்றை யொத்த ஆதார அணிகளால் முன் பின் 
பெருக்குவதால் பெறலாம் . மேலும் , இவ்வொவ்வொரு ஜோடி 
யிலும் உள்ள ஓர் ஆதார அணியானது மற்றதன் நிரை , நிரல் 
மாற்று இணைச்சிக்கலணியாக ( Conjugate Transpose ) - இருக்கும் 
இவை வரிசைக்கிரமமாக P. , P * ; P ,, P , * ; ... ; Pr , P * என்றால் , 

P * P*._ ... P * , A P , P. ... P ; மூலை வரை { ay, az , ... , ar, 
0 , .. , 0 } 


( அ - து ) QAQ 


மூலை வரை {a1 , 0 ,, ... , er , 0 , 

0 , ..... 0} ... ( 1 ) 


... , 


e 


- 


cs + 1 ) 


. 


1 } 


என்க , 


41 


0 } 


1 


- 


32 

இங்கு ஆண் 
முற்றிசைவு அணிகள் 

305 
1 , 02 , 

என்பன மெய்யெண்களாகும் , 
Q = P .... P ; ஆனது ஒருமையில் அணி . 

அடுத்து பொதுத்தன்மைக்குப் பங்கமேற்படாதவாறு 
முதல் S மூலை வரை உறுப்புகளும் + ve எனவும் மீதி ( r - s ) மூலை 
வரை உறுப்புகளும் - ve எனவும் கொள்வோம் . அப்படியானால் , 
B. , 9 ,, ... , , என்பன P = 0 ,, ... , 3 = as ; .. 3 + 1 
3 . ay . என்றவாறு உள்ளன . 

1 1 

1 
R = மூலைவரை B. , 

1 , ...... 
P = Q R என்றால் 
P * AP = R * ( * A Q ) R = மூலைவரை 

32, 

10 , ..., 0 
மூலை வரை { 1 , ... , 1 , -1 , 

-1 , 0 , ... , 0 } 

0 } இங்கு 
1 ஆனது S தடவையும் -1 ஆனது 

ஆனது ( 

( r - s ) தடவையும் இடம் 
பெறும் . 

இம் மூலைவரை வடிவானது ஹெர்மிசியன் A- ன் நியமன 
வடிவம் எனப்படும் . மேலும் , 3 ஆனது A- ன் குறியீட்டெண் 
( index ) எனவும் - (r - s ) 

( r - s ) = 2s - r ஆனது A- ன் ராசி எண் 
(Signature ) எனவும் அழைக்கப்படும் . 
கி . தேற்றம் : 

A என்ற ஒரு ஹெர் மிசியன் அணியின் அளவை " எனின் , 
P என்ற ஒருமையில் அணியானது 

0 0 
p * AP = 

-I - O 

என்றவாறிருக்கும் . 

0 0 0 
( 1 ) ஆனது தரம் p கொண்ட அணி அலகு ) 
85.9 . தேற்றம் : 

ஓர் எதிர் ஹெர் மிசியன் அணி A- ன் அளவை r என்றால் 
P என்ற ஒருமையில் அணியானது 

P * AP மூலை வரை { i , i , ... , i , -i , ... , -i , 0 , ..... 0 } 
என்றவாறு 

உளது 
மென்றால் - ஆனது ( r - s ) தடவை இடம் பெறும் , 

20 


[ 


- 


306 


பல்கலைக்கழக நவ இயற்கணிதம் 


நிரூபணம் : 
A ஆனது எதிர் ஹெர்மிசியன் ஆதலால் , 4 * 

A ஆகும் . 
இப்பொழுது ( -iA ) * 

_ | A * = + i A * = -i A. 


எனவே ( -i A ) ஆனது ஹெர்மிசியன் ஆகும் . 


( - A ) ஹெர் மிசியன் ஆதலால் , முந்திய தேற்றத்தின்படி 
P என்ற ஒருமையில் அணியானது P * ( -i A ) P = மூலைவரை 
( 1 , 1 , - 1 , ...., 1 , -1 , -1 , ... , -1,0 , ... , 0 ) என்றமையுமாறு 
உளது . இங்கு 1 ஆனது தடவையென்றால் -1 

ஆனது 
( r - s ) தடவை இடம் பெறும் . 


- 


i ஆல் இருபுறமும் பெருக்க , 


P ¥ A P = மூலை வரை (ii, ..... i , -is ...... -i , 0 , .... 0 ) 
ஆகும் . இங்கு i ஆனது S தடவையும் , ( -i ) ஆனது ( r - s ) 
தடவையும் இடம் பெறும் . இவ்வடிவம் , A- ன் நியமன வடிவ 
மெனப்படும் . 


குறிப்பு 1 : A ஹெர்மிசியன் என்றால் (i A ) யும் ஹெர்மிசியன் 
ஆகும் . 


குறிப்பு 2 : 85.9 தேற்றத்தை , A எதிர் ஹெர்மிசியன் 
என்றால் P என்ற ஒருமையில் அணியானது , 


i Is 0 0 
0 -i Ir - s 0 


P ¥ A P = 


. 


என்றமையுமாறு உளது . 


0 


O 


0 


என்றும் கூறலாம் . 


பயிற்சி 5 
1. பின்வரும் கணக்குகளில் தரப்பட்டுள்ள 

அணிகளை 
என்க. ஒவ்வொன்றையும் கேட்கப்பட்டுள்ள 

நியமன 
வடிவிற்கு மாற்றுக . P என்ற ஒருமையில் அணியானது 
PT A P = இந் நியமன வடிவம் என்றால் P. யை காண் . 


A 


( i) -A = 


( 


0 
1 
3 


13 
1. 2 
2.0 


உன் 85.2 நியமன வடிவம் . 


, 


( 
[ 


- 


] [ 


+ 2 


ச 


. 


- 


- 


-- 


அவை ஒருங்கிசைவனவாகும் . 

307 
முற்றிசைவு அணிகள் 

1 1 0 
1 3 1 உன் 5.3 நியமன வடிவம் . 
0 1 2 
i 2 + i ) 0 

217 

1+ 
(iii ) 1 0 -1 + i 

-க்களின் 
2i 

1 
2 + 1 = 1 + i 

i 1 
85.4 நியமன வடிவம் . 

0 1 2 

2 

1 0 3 1 
0 1 2 

க்களின் 
2 3 0 1 

3 
( iv ) 

0 
2 0 

2 1 1 0 . 
85.5 நியமன வடிவம் . 
1 1 + i 1 + 2i ) 

1 i 

1 
2 

i 1 
i 

2 . 
1+ 

1Z 

க்களின் 
1 + 2 1 

i 

3 

2+ 
85.8 நியமன வடிவம் . 

i 1 + i - 2 + 3i1 
-1 + i 

1-1 - ன் 8 5-9 நியமனவடிவம் 
2 + 31 -11 

21 
2. எல்லா மெய் எதிர் சீரணிகளின் அணிக்கோவைகளின் 
மதிப்பும் + ve ஆகவோ அல்லது 0 ஆகவோ இருக்குமென 
நிறுவுக . 

3 . ஒற்றைப்படை அணித்தரங்கொண்ட எல்லா எதிர் 
சீரணிகளும் ஒருமைசேர் என நிறுவுக . 

4. ஒரே அ . தரங்கொண்ட இரு மெய் சமச்சீரணிகளின் 
அளவையும் (Index ) சமமாக இருந்தால் , இருந்தால் மட்டுமே 
அவை முற்றிசைவாகுமென நிறுவுக . 

5. ஒரே அ . தரங்கொண்ட இரு ஹெர்மிசியன் அணி 
களின் அளவையும் , குறியீட்டெண்ணும் சமமாக இருந்தால் 


[ 
( 


( vi) 


0 


தன்மையானது 


ஒரு 


6. அணிகளின் ஓருங்கிசையும் 
சரிநிகர் தொடர்பென நிறுவுக . 


6. ஒருபடிச் சமன்பாடுகள் 

( Linear Equations ) 


இப்பகுதியில் , அணிகளானது எவ்வாறு ஒருபடிச்சமன் - 
பாட்டுத் தொகுதியின் தீர்வு காண உதவுகின்றன 

எனப் 
பார்க்கலாம் . 


x , x ,, ... , xn என்ற n தெரியாதனவற்றில் ( unknown ) உள்ள 
ay x + a , x , + ... + axxx = h என்ற ஓர் , ஒருபடிச் சமன்பாட்டில் 
( linear equation ) h 0 என்றால் இச்சமன்பாடு சமபடித்தானது 
( homogeneous ) எனவும் , h + 0 என்றால் , இது சமபடித்தானதல்ல 
( non homogeneous ) எனவும் அழைக்கப்படும் .. 


= 


என்ற 


n தெரியாதனவற்றில் உள்ள சமன்பாடுகளின் தொகுதிக்கு 
ஒரு தீர்வோ , முடிவில்லா தீர்வுகளோ , அல்லது தீர்வே 
இல்லாமலோ இருக்கலாம் . எடுத்துக்காட்டாக , x , y என்ற இரு 
தெரியாதன வற்றில் --- x + y = 5 , x - y = 1 
சமன்பாடுகளை எடுத்துக் கொள்வோம் .. இத்தொகுதிக்கு 

= 3 , y = 2 என்ற ஒற்றைத் தீர்வுண்டு . x - 2y = 1 , 
2x - 4y = 5 என்ற தொகுதிக்குத் தீர்வில்லை .. x - 2y = 1 , 
2x - 4y = 2 என்ற தொகுதிக்கு முடிவில்லா தீர்வுகள் உள்ளன . 
ஏனெனில் y = t , x = 1 + 2t (t- சாராமாறி- parameter ) என்ற 
தீர்வில் 1 - க்கு எந்த மதிப்பும் கொடுக்கலாம் . 


ஒரு சமன்பாட்டுத் தொகுதிக்குத் தீர்வு இல்லையெனின் 
அத்தொகுதியிலுள்ள சமன்பாடுகளை பொருத்தமற்றவை அல்லது 
இசைவற்றவை (inconsistent ) எனவும் , தீர்வு இருப்பின் இவற்றை 
பொருத்தமுடையன அல்லது இசைவுடையன ( consistent ) எனவும் 
அழைப்போம் . இசைவுள்ள சமன்பாட்டுத் தொகுதிக்கு ஒன்று 
அல்லது முடிவில்லா தீர்வுகள் இருக்கலாம் . n தெரியாதனவற்றில் 
ஒரு m சமன்பாடுகளை எடுத்துக்கொள்வோம் . ( m < n அல்லது 
> n ஆக இருக்கலாம் ) 


* 
- 


hh 


- 
- 


he 


.. 


... 


-.. 


+: 


hnt 


- 


X. 

1 


aan 
ast 


h , 


21 


hm 


உள்ள 

என்ற 
ஒருபடிச் சமன்பாடுகள் 

309 
ayi x , + 2 x , + 

+ am xn 
al X. aza x + 

+ aan xn 
ami x + ama x₂ 

+ amn en 
இதனை அணி வடிவில் , 
ani are 
42 

என்றும் , 
amy ame 

amny *n 
mXI nx1 

mx1 
சுருக்கமாக AX = H என்றும் எழுதலாம் . இங்கு A ஆனது இச் 
சமன்பாட்டுத் தொகுதியின் குணக அணி ( coefficient Matrix ) 
எனவும் , அணி [ A , H ] ஆனது இத்தொகுதியின் மிகுதிப் 
படுத்திய அணி ( Augmented Matrix ) எனவும் அழைக்கப்படும் . 
மேலும் , AX = H- ல் H = 0 என்றால் , இதனை சமபடித்தான 
ஒருபடிச் சமன்பாட்டுத் தொகுதி ( System of homogenous linear 
equations) என்போம் . 

A X = H என்ற சமன்பாட்டுத் தொகுதியில் , ஒவ்வொரு 
aiy யும் , ஒவ்வொரு h ; யும் ஒரு களம் F- ல் இருக்குமானால் , இத் 
தொகுதி F என்ற களத்தின் மீதமைந்துள்ளது எனப்படும் . ஒரு 
களம் F- ன் மீதமைந்த , ஒரே எண்ணிக்கை தெரியாதனவற்றில் 
தீர்வும் , மற்றதன் தீர்வாகுமென்றால் , இத்தொகுதிகள் சரிநிகர் 
( equivalent ) எனப்படும் . 
86.1 . சமபடித்தான ஒருபடிச் சமன்பாடுகள் 
all X1 + 412 
a12 X , + 

-- an n 

0 
az - X + a22 x , + 

+ aan xn + 0 
amn X. ama X , + 

+ amn Xn 

0 
n தெரியாதனவற்றில் m சமன்பாடுகளைக் கொண்ட தொகுதிக்கு 
X = 0 = x , = ........ = xn என்பது ஒரு தீர்வாகும் . இதனை 
நாம் வெளிப்படைத் தீர்வென்போம் ( Trivial solution ). இதனை 
விடுத்து , வெளிப்படையற்ற ( Non trivial ) தீர்வுகளைப்பற்றி மட்டும் 
நாம் பொதுவாகப் பார்க்கலாம் . 


--- 


310 


பல்கலைக்கழக நவ இயற்கணிதம் 


86.2 . தேற்றம் : 

ஒரு களம் Fடன் மீதமைந்த mx n அணி A- ன் அளவை 
என்றால் , அணிச் சமன்பாடு AX = 0 விற்கு F- ல் ( n - r ) 
ஒருபடிச்சாரா தீர்வுகள் உள்ளன . 


நிரூபணம் : 


AA 


- 


[ aij ] mxn , a ;j E F என்க : 


அணிச்சமன்பாடு A X = 0_ விற்கு X ,, X , என்பன இரு தீர்வு 
களென்றால் A X , = 0 , AX , = 0 ஆகும் . 


1 E F என்றால் , A ( A X , ) = A A X 1 = 0 ஆதலால் , 1 X- ம் 
ஒரு தீர்வாகும் . மேலும் , 1 , 1 , E F என்றால் , 


A ( A , X , + A , X , ) = A ( A , X , ) + A ( A , X , ) = 1 , ( A X , ) 
+ 12 ( A X , ) 




- 


0. எனவே ( X , + , X.) ம் ஒரு தீர்வாகும் . 


எனவே A X = 0 - ன் தீர்வுகளின் கணமானது மொத்த வெளி 
( Total Space) Vn ( F ) - ன் ஓர் உள்ளடங்கு வெளி ( Sub space ) 
V. ஆகும் . 


A- ன் அளவை 1 ஆதலால் , களம் F- ல் P , Q என்ற 
ஒருமையில் அணிகள் 


I , 


0 


PAQ 


( 


] 


என்றமையுமாறு 


Om - rni 


Om - r, 1 

,11-1 


உள்ளன 


XEV என்க . 


அப்படியானால் , A X = 0 ஆகும் . 


PAX = 0 . 


மேலும் , Q ஒருமையில் ஆதலால் உள்ளது . எனவே Y = QX 
அதாவது X = QY என்க . Y. ன் ஒவ்வொரு மதிப்பையும் 
சார்ந்து ஒரு , ஒரே ஒரு மதிப்பு X ற்கு உ 

மதிப்பு X ற்கு உண்டு எனவும் , X- ன் 
ஒவ்வொரு மதிப்பையும் சார்ந்து Y- க்கு ஒரு , ஒரே ஒரு மதிப்பு 
உண்டு எனவும் இதிலிருந்து அறிகிறோம் . இப்பொழுது , 


- | omr/ Om-r> // 


311 


ஒருபடிச் சமன்பாடுகள் 


Om 1 


- 


Or , n -r 


I 


Or , - 


Omar , 


Om - r, n - r 


PAX PA (QY ) 

11 
y , 

Yn 
எனவே , இதிலிருந்து Y. ன் முதல் 7 உறுப்புகளும் பூச்சிய 
மெனவும் , கடைசி ( n -- > r ) உறுப்புகள் yr + 1, yr + 9 , ... , yn என்பன 
வற்றை F- லிருந்து , நமது விருப்பப்படி சாரா மாறிகளாகத் 
( parameters ) தேர்ந்தெடுக்கலாமெனவும் அறிகிறோம் . 


இப்பொழுது , 


0 
0 


gan ga 
421 922 


Gun 
gan 


... 


E) 


X = QY = 


Xn 


An ana 


Ann 


Pr + 1 
: 
YIL 


11x1 


1X1 


+ 


IX1 


{ y = 0 , i = 1 , 2 , ... r } 


ஃ . x = q1 , r + 1 } r + 1 + 91 , r + z yr + 2 + ... + qnyn 


Σ q | jyj ஆகும் . இதுபோல் 
j = r + 1 


7 
Σ 


n 
gajyj , ... , yn = 

j = r + 1 


Σ 


- 


qijyj ஆகும் . 


j = r + 1 


Σ 


qtj yj . i = 1 , 2 , ... n 


.. ( 1 ) 


எனவே , xt = 

j = r + 1 


இவ்வாறாக x , x ,, ... , x ) என்ற ா தெரியாதனவற்றின் மதிப்பு 
களை yr + 1 , yr + 2 , ... , yn என்ற (n - r ) சாராமாறிகள் வாயிலாக எழுத 
முடியும் . 

.. ( 2 ) 


yj-க்களுக்கு ( j = r + 1 , ... n ) குறுப்பிட்ட மதிப்புகள் கொடுக்க , 
உதாரணமாக yr + 1 = 1 , yr+ z = yr + s = ... = yn = 0 என்போமானால் , 
X = q , r + 1 ; x = 92 , r + 1 ; ... ; xn = gn , r + 1 அதாவது x = qt , r + 1 
( t = 1 , ...n ) என்பது ஒரு தீர்வாகும் . 


312 


பல்கலைக்கழக நவ இயற்கணிதம் 


ஆனால் , 


91 , r + 1 
4z , r + 1 


ஆனது அணி Q- ன் ( r + 1 ) th நிரலாத 


: 


q , r + 1 


லால் , ( -ன் (r + 1 ) th நிரலானது சமன்பாடு A X = 0- விற்கு ஒரு 
தீர்வென அறிகிறோம் . இதுபோல் மற்றொரு சாராமாறிக்கு 
1 என்றும் மீதி உள்ளவற்றிற்கு 0 என்றும் மதிப்பிட , Q- ன் 
கடைசி ( n - r ) நிரல்களும் சமன்பாடு A X = 0- விற்குத் தீர்வு 
களென அறியலாம் , 

........ ( 3 ) 


ஆனால் , Q = [ Qs , Q ,, ... , An ] ஆனது ஒருமையில் ஆதலால் , 
அதனுடைய எல்லா நிரல்களும் , குறிப்பாக கடைசி ( n - r ) நிரல் 
களும் ஒருபடிச் சாராதவையாகும் . மேலும் , ( 1 ) ஐ 


X = Qr + 1 yr + 1 + Qr + 2 yr + 2 + ... + Qx yn ( y ; E F ) என்றும் 
மாற்றி எழுதமுடியும் 

. ( 4 ) 


எனவே , A X = 0 வின் ஒவ்வொரு தீர்வும் Qr + 1 , Qr + 2 , ... , Qn 
என்ற ( n - r ) ஒருபடிச்சாரா தீர்வுகளின் ஒருபடிச்சேர்வாகும் ...(5 ) 


குறிப்பு : ( 4 ) , ( 5 ) லிருந்து V. ( F ) ன் உள்ளடங்கு வெளி 
Y. ன் பரிமாணமானது ( n - r ) என்பது தெளிவு . 


86.3 . தேற்றம் : 

$ 6.2 ன் மறுதலையாக , A X = 0 என்ற சமன்பாட்டிற்கு 
சரியாக ( exactly ) ( n - r ) ஒருபடிச் சாரா தீர்வுகளே இருக்கு 
மென்றால் அணி A- ன் அளவை / ஆகும் . 


நிரூபணம் : 

A X = 0 வில் ( n - r ) ஒருபடிச்சாராதீர்வுகள் உள்ளன . V ஆனது 
இத் தீர்வுகளின் கணமென்றால் , V- ன் பரிமாணம் ( n - r ) ஆகும் . 
A ன் அளவை S என்க . 


அப்படியானால் , $ 6.2 ன் படி V டன் பரிமாணம் ( n - s ) ஆகும் . 
ஃ . ( n - s) = n - r r = s . எனவே , A- ன் அளவை . ஆகும் . 


கி . தேற்றம் 1 : 

m x n அணி A- ன் அளவை என்றால் , A X = 0 என்ற 
சமன்பாட்டிற்கு ஒரு வெளிப்படையற்ற தீர்வாவது இருக்கத் 
தேவையான , போதுமான நிபந்தனை n- r > 0 ஆகும் . 


313 


ஒருபடிச் சமன்பாடுகள் 


கி . தேற்றம் 2 : 

A ஆனது ஒரு சதுர அணி என்றால் , A X = ) என்ற சமன் 
பாட்டிற்கு ஒரு வெளிப்படையற்ற தீர்வாவது இருக்கத் தேவை 
யான , போதுமான நிபந்தனை A ஆனது ஒருமைசேர் (Singular ) 
அணியாக இருக்கவேண்டுமென்பதாகும் . 


கி . தேற்றம் 3 : 
m x n அணியின் அளவை | என்க . 

Y = [ y , y,, ... , yn ] 
என்றால் அணிச் சமன்பாடு Y A = 0 விற்கு ( m - r ) ஒருபடிச் 
சாரா தீர்வுகள் உள்ளன . 


கி . தேற்றம் 4 : 

A ஒரு சதுர அணி என்க . அப்படியானால் , அதன் நிரை 
களில் ( நிரல்களில் ) ( n - r ) ஒருபடிச் சாரா தொடர்புகள் ( linearly 
independent relations ) இருந்தால் , இருந்தால் மட்டுமே 
அதன் அளவை r ஆகும் . 


86.4 . ஓர் அணியின் பூச்சிய வெளியும் , பரிமாணமும் ( Null 

Space and Nullity of a Matrix ) 
F என்ற களத்தின் மீதமைந்த அணி A- ன் அ . தரம் mxn , 
அளவை | என்க . AX 

A X = 0 என்ற சமன்பாட்டின் தீர்வுகளால் 
உருவாகும் Vn ( F )- ன் உள்ளடங்கு வெளி V ஆனது A- நிரல் பூச்சிய 
வெளி ( column Null Space ) எனவும் , இவ்வுள்ளடங்கு வெளி 
V- ன் பரிமாணம் ( n - r ) ஆனது A- ன் நிரல் பூச்சிய பரிமாணம் 
( column Nullity ) எனவும் அழைக்கப்படும் . அணி அளவை + 
நிரல் பூச்சிய பரிமாணம் = நிரல்களின் எண்ணிக்கையாகும் . 


இதுபோல் Y A = 0 என்ற சமன்பாட்டின் தீர்வுகளால் 
உருவாகும் 

உள்ளடங்கு வெளியானது A- ன் நிரை பூச்சிய வெளி 
( Row Null space ) எனவும் , இதன் பரிமாணம் ( m - r ) ஆனது 
A- ன் நிரை பூச்சிய பரிமாணம் ( Row Nullity ) எனவும் அழைக்கப் 
படும் . முன் போல் அணி அளவை + நிரை பூச்சிய பரிமாணம் = 
நிரைகளின் எண்ணிக்கை என்பது தெளிவு . 


A ஒரு 1 சதுர அணி என்றால் , அதன் நிரை நிரல்களின் 
பூச்சிய பரிமாணங்கள் ( Nullity ) சமமாதலால் , இங்கு நாம் 
இதனைப் பொதுவாக , அணி A- ன் பூச்சிய பரிமாணம் 7 ( A ) 
என்றே குறிப்பிடுவோம் . 


314 


பல்கலைக்கழக நவ இயற்கணிதம் 


86-5 . அணியின் வீச்சு ( Range of a Matrix ) 

களம் F- ன் மீதமைந்த அணி A- ன் அளவை என்றால் , 
பரிமாணம் | கொண்ட Vn ( F ) ன் உள்ளடங்கு வெளியானது A- ன் 
வீச்சு ( Range) எனப்படும் . 


86.6 . 


சமபடியில்லாத ஒருபடிச் சமன்பாடுகள் : ( Non Homo 
geneous Linear Equations ) 


X1 


h , 
ha 


A 


[ atj ] msn , 


X 


-al 


-- 
கடி 


+ 0 என்க . 


Xn 


Fx1 


hm 


mx1 


A X = H ஆனது அணிவடிவில் ஒரு சமன்பாட்டுத் தொகுதி 
யாகும் . 


A X = H இசைவுடையது ( consistent ) என்றால் , X , X , 
என்பன இச்சமன்பாட்டின் இரு வெவ்வேறு தீர்வுகளென்க. 
அப்படியானால் , 


A X , = H ; A X , = H ஆகும் . எனவே , 
A ( X -- X , ) = 0. ஆதலால் , 

Y = X | --X , ஆனது A X = 0 ன் ஒரு வெளிப்படையல்லாத 
தீர்வாகும் . இதன் மறுதலையாக , 

A X = H- ன் ஒரு தீர்வு X ஆகவும் , 
* A X = 0 . ன் 

Y ஆகவும் இருக்கட்டும் . 


A X = H- ல் X = X , + Y எனப் பிரதியிடுவோம் . அப்படி 
யானால் , A ( X , + Y ) = A X , + A Y = H + 0 = H. 


ஃ . Z = X , + Y ஆனது A X = H ஐ நிறைவு செய்கிறது . 
எனவே இதுவும் ஒரு தீர்வாகும் . இவ்வாறு , 


A X = H- ன் ஒரு தீர்வு X ஆகவும் , A X = 0 - ன் ஒரு தீர்வு 
Y ஆகவும் இருந்தால் Z = X1 + Y ஆனது A X = H- ன் ஒரு தீர்வென 
அறிகிறோம் . எனவே , A X = H என்ற சமன்பாட்டுத்தொகுதி 
இசைவுடையது என்றால் , இதன் எல்லா ( முழு ) தீர்வுகளும் 
( Complete Solution ) 

காண , 

A X = H - 60 ஒரு குறிப்பிட்ட 
( particular) தீர்வும் , இச் சமன்பாட்டைச் சார்ந்த சமபடித்தான 


- \ Oman/One, . / 


315 


ஒருபடிச் சமன்பாடுகள் 


சமன்பாட்டுத் தொகுதி A X = 0 - ன் எல்லா தீர்வுகளும் 
காண்போம் . 

AX = 0 ன் ஒவ்வொரு தீர்வோடும் இந்த குறிப்பிட்ட 
தீர்வைக் கூட்ட , A X = H ன் , மற்றெல்லாத் தீர்வுகளும் 
கிடைக்கும் . 
8 6.7 . தேற்றம் : 

ஒரு களம் F- ன் மீதமைந்த A X = H என்ற சமபடியில்லாத 
ஒருபடிச் சமன்பாட்டுத் தொகுதி இசைவுடைய தாயிருக்கத் 
தேவையான , போதுமான நிபந்தனை , குணக அணி A- யும் 
மிகுதிப்படுத்திய அணி [ A , E ] ம் சமஅளவைகள் 
தாயிருக்க வேண்டும் என்பதாகும் . 


உடைய 


நிரூபணம் : 


X1 


h , 


19 


ha 


A 


[ at ] ] mxn ; X 


- 
- 


H 


என்க . 


hm 


12 


nx1 


inX1 


A- ன் அளவை / என்போம் . 


Or , n- r 


- 


அப்படியானால் , F- ன் மீது P , Q என்ற ஒருமையில் அணிகள் 

- 
P AQ 

என்றமையுமாறு உள்ளன . 
AX = H ஆனது இசைவுடைய சமன்பாட்டுத் தொகுதி 
யாகட்டும் . ( ஒருமையில் ஆதலால் , உளது . - Y = ( x 
என்க . அப்படியானால் , 

X = QY ஆகும் . ( இதன் அ . தரம் nx1 ) 
எனவே , X , Y இவற்றிற்கிடையே ஓர் ஒன்றுக்கொன்றான 
தொடர்பு ( one to one correspondence ) உள்ளது . இப்பொழுது 
PH = P ( AX ) PA ( QY ) ( P A Q ) Y 

V1 

11 . 

y2 
0 


- 


- 


Or, n 


( 


- ) 


E 


mxH 


L 


0 


X1 


0 


mx1 


316 


பல்கலைக்கழக நவ இயற்கணிதம் 


எனவே , PH என்ற mx 1 அணியில் கடைசி ( m - r ) உறுப்புகளும் 
பூச்சியமாகும் . 


து 


இதன் மறுதலையாக , 

P H என்ற mx1 அணியின் கடைசி ( m - r ) உறுப்புகளும் 
பூச்சியமென்றால் Y என்ற nx1 அணியானது 

(( PAQ ) Y = P H என்றவாறு உள்ளது . 


( P A Q ) Y = PH ஆனது இசைவுடைய சமன்பாட்டுத் 
தொகுதியாகும் . 

( அ - து ) AQY = F PH = H ஆனது இசைவுடையது . 
( அ - து ) AX = H ஆனது 

H ஆனது இசைவுடையது . 


எனவே P H என்ற mx 1 அணியின் கடைசி ( m - r ) உறுப்பு 
களும் பூச்சியமாக இருந்தால் , இருந்தால் மட்டுமே A X = H 
ஆனது ஓர் இசைவுடைய சமன்பாட்டுத் தொகுதியாகும் ...... ( 1 ) 
மிகுதிப்படுத்திய அணி [ A H ] - ன் அ . தரம் mx ( n + 1 ) என 
அறிவோம் . 


Q ஒருமையில் ஆதலால் , 


[3 ] 


ஆன 


ஒருமையில் 


அணியாகும் . 


இங்கு I = [ 1 ] 


ஆகும் . 


( n + 1 ) சதுர 
இப்பொழுது 


P 


PIA [ 8 ] - [ PA PH [ 3 ] - [ PAQ PHÌ. 
அணிகள் P யும் ,[ 8 ]-ம் ஒருமையில் 


ஆதலால் , 


அணிகள் [ PAQ PH ] - ம் [ A H ] - ம் ஒரே அளவை 

உடைத் 
தனவாகும் . 

........ ( 2 ) 


( i ) A X = H ஆனது இசைவுடைய தொகுதி என்க . 
அப்படியானால் , ( 1 ) லிருந்து m ; x 1 அணி P H ன் கடைசி ( m - r ) 
உறுப்புகளும் பூச்சியமாகும் . 


I 


0r, 


( 


1 ஆகும் . 


P A Q = 

எனவே 

அணி 
Om - r ; r Qm - r , 
[ PA Q - PH ] ன் கடைசி ( m - r ) நிரைகளும் பூச்சியமாகும் . 


-r ; n - 7 


317 


ஒருபடிச் சமன்பாடுகள் 


அதாவது 


1 
0 


0 0 
1 0 


0 1 
0 y 


1 yr 


என்ற 


... 


[ PA Q_P H ] = | 0 0 0 

0 


0-0 


... 


0 


0 


0 0 


*. 


வடிவிலிருக்கும் . 


எனவே , [ PA Q_PH ) - ன் அளவை " ஆகும் . 


ஃ .. ( 2 ) லிருந்து [ A H ] - ன் அளவையும் ஆகும் . 


(ii) மறுதலையாக , [ A H ] - ன் அளவையும் " என்றால் 
( 2 ) லிருந்து ( PAQ P H ] - ன் அளவை / ஆகும் . 


] 


I 
PAO Ir 0 

ஆதலால் , PH- ன் கடைசி ( m - r ) 

O 0 
உறுப்புகளும் பூச்சியமாக இருக்கவேண்டும் . எனவே , ( 1 ) லிருந்து 

A X = H ஆனது ஓர் இசைவுடைய சமன்பாட்டுத் தொகுதி 
யாகும் . 


கி . தேற்றம் 1 : 

A ஆனது ஒருமையில் n சதுர அணி என்க . அப்படியானால் , 
A , [ A H ] ன் அளவைகள் சமம் . 


எனவே , A X = H ஆனது இசைவுடைய சமன்பாட்டுத் 
தொகுதியாகும் . 


1 


A ஒருமையில் ஆதலால் , A உளது . A -ஆல் முன்பெருக்க 
A AX = A H. அதாவது X = A H. ( ஒரு தீர்வு ) மேலும் , 
இத்தீர்வு தனித்தன்மை ( unique ) வாய்ந்தது . ஏனெனில் X ,, X , 
என்பன இச்சமன்பாட்டின் இரு தீர்வுகளென்றால் AX , = H ; 
AX , = H . ஆதலால் , AX , = AX , ஆகும் . 


-1 


A ஆல் முன்பெருக்க , X. = X , ஆகும் . 


21 


( i ) . A ஒருமையில் என்றால் , 
காண பின் வரும் 
318 

பல்கலைக்கழக நவ இயற்கணிதம் 
எனவே , n . தெரியாதனவற்றில் உள்ள ri சமபடியில்லாத 
ஒருபடிச் சமன்பாட்டுத் தொகுதியின் குணக அணி A ஒருமையில் 
என்றால் A X = H- ற்கு ஒரே ஒரு தீர்வுதான் உண்டு . 
கி . தேற்றம் 2 : 
A , B , X என்பன 11. சதுர 

அணிகள் AX = B என்றவாறு 
அமைந்துள்ளனவென்க . 

X = [ X , X , Xn ], B = [ B . , B ;; B ) என்று எழுதுவோ 
மானால் ( X1 , B , என்பன அணிகள் X , B-க்களின் நிரல்கள் : 
t = 1 , ... n ) A [ X ,, X ,, ... , Xn] = [ B. , B ,, ..... B ..) ஆகும் . 

எனவே AX = B என்ற சமன்பாடானது 

AX = B! (t = 1 , ....n ) என்ற சமன்பாடுகளின் தொகுதிக்குச் 
சமமாகும் . 

எனவே , 4 , (AB ) , ( AB ) என்பன சம அளவை உடைத் 
தாயின் , உடைத்தாயின் மட்டுமே சமன்பாடு A X = B ஆனது 
இசைவுடையதாகும் 

X = A B என்பது A X = B- ன் ஒரே தீர்வாகும் . 
( ii ) A ஆனது ஒருமைசேராகவும் , B ஆனது - ஒருமை 
யில்லாகவும் இருக்குமானால் A , ( A B ] என்பன சமஅளவை 
உடைத்தனவல்ல . எனவே , AX = B . ஆனது இசைவற்ற சமன் 
பாட்டுத் தொகுதியாகும் . 

( iii ) A யும் B- யும் ஒருமைசேரென்றால் துணைச்சமன்பாடு 
( auxiliary equation ) AX = 0- ன் தீர்வுகள் தனித்தன்மை வாய்ந்தன 
வல்ல ( not unique ) ஆதலால் , AX = B- க்கு தீர்வுகள் உள் தாயின் 
அவை தனித்தன்மை வாய்ந்தனவல்ல . 
நடை முறையில் நாம் ஒரு சமன்பாட்டுத் தொகுதியின் தீர்வு 

. 


10. உடையன . 


முதலில் குணக அணி A- யை நிரை ஏறுபடி வடிவிற்கு (row 
echelon form ) நிரைசரி நிகராக மாற்ற வேண்டும் ( அதாவது ஆ . 
நிரை மாற்றங்கள் மட்டுமே உபயோகித்தல் வேண்டும் ) . A. ன் 


319 


ஒருபடிச் சமன்பாடுகள் 


நிரை ஏறுபடி வடிவம் C என்றால் A D C ஆகும் போது மிகுதிப் 
படுத்திய அணி [ A H ] 0 [ C K ] ஆகட்டும் . 


K1 
K , 


K 


என்க . 


Km 


A. ன் அளவை 

" என்றால் C டன் முதல் " நிரைகளிலும் 
குறைந்த 

பட்சம் ஓர் உறுப்பாவது பூச்சியமில்லாமலும் , 
மற்றெல்லா நிரைகளும் முற்றிலும் பூச்சியமாகவும் இருக்கும் . 
மேலும் , இந்த முதல் 7 நிரைகள் ஒவ்வொன்றிலும் முதல் பூச்சிய 
மில்லா உறுப்பு 1 ஆகவும் இந்த 1 இடம் பெறும் நிரலிலுள்ள 
எல்லா உறுப்புகளும் பூச்சியமாகவும் இருக்கும் . 


ith நிரையில் ( i = 1 , 2 , ... , r ) முதல் பூச்சியமில்லா உறுப்பு 
டம்பெறும் நிரல் என்ற எண்ணால் குறிக்கப்படுமானால் (CK )- ன் 
முதல் r நிரைகளிலிருந்து X ji , xja, ...., Xjx என்பன மற்ற மாறிகள் 
xj r + 1 , ... , xj » வழியாகவும் K1, K , ..., Km- ல் ஒன்றின் வழியாக 
கிடைக்கும் . 


சமன்பாட்டுத் தொகுதி இசைவுடையது என்றால் A , [ A H ] , 
[CK ] ஒரே அ . தரமுடையன . 


Krti 


- 


Kr + 2 = 

0. எனவே சாராமாறிகள் x j r +1, 
xn களின் மதிப்புகளும் இவற்றின் வழியாகக் கிடைக்கும் 
1 , 2 ... Xjp களின் மதிப்பும் சேர்ந்து தீர்வாகும் . 


மறுதலையாக , Kr + x , Kr + 2 , 

Km என்பனவற்றில் யாதானு 
மொன்று பூச்சியமில்லை என்க. அப்படியானால் , A , [ AH ) - ன் 
அளவைகள் சமமல்ல . எனவே இச் சமன்பாட்டுத் தொகுதி 
இசைவற்றதாகும் . 


எ.கா. 1 : A , B என்பன mxn, nxp அ . தரமுடைய அணிக 
ளென்றால் 

R ( AB ) < குறைந்த [ R ( A ) , R ( B ) ] என நிறுவுக . 


AB X = 0 ... ( 1 ) 

BX = 0 ... ( 2 ) என்ற அணிச் சமன்பாடுகளை எடுத்துக் 
கொள்வோம் . ( X ஆனது px 1 என்க ) 


$ 6-8 . தேற்றாமல் 
320 

பல்கலைக்கழக நவ இயற்கணிதம் 
B X = 0 - விற்கு p- R ( B ) ஒருபடிச்சாரா தீர்வுகள் உள்ளன , 
மேலும் , ( 2 ) -ன் ஒவ்வொரு தீர்வுகளும் ( 1 ) -ன் தீர்வுகளாகும் . 
ஆனால் , ( 1 ) -ன் ஒவ்வொரு தீர்வுகளும் ( 2 ) -ன் தீர்வுகளாக 
இருக்கத் தேவையில்லை . எனவே , 

2 )-ன் ஒருபடிச்சாரா தீர்வுகளின் எண்ணிக்கை < ( 1 ) -ன் 
ஒருபடிச்சாரா தீர்வுகளின் எண்ணிக்கை . 

அதாவது p - R ( B ) < p - R ( AB ) 
* R ( AB ) < R ( B ) 

..... ( 3 ) 
இதுபோல் YAB = 0 YA = 0 என்ற சமன்பாடுகளின் 
ஒருபடிச்சாரா தீர்வுகளின் எண்ணிக்கையைக் கொண்டு 
( Y ஆனது 1xm ) 

R ( AB ) < R ( A ) .....( 4 ) என நிறுவலாம் . 
( 3 ) , ( 4 ) லிருந்து R ( AB ) < குறைந்த [ R ( A ) , R ( B ) ] 

F என்ற களத்தின் மீதமைந்த அணிகள் A , B , C.க்களின் 
அ . தரங்கள் முறையே m xn , n x p , p x t என்றால் , 

R ( AB ) + R ( BC ) < R ( B ) + R ( A B C ) 

ABC 0 ... ( 1 ) , BCX = 0 ... ( 2 ) என்ற அணிச் சமன்பாடு 
களை எடுத்துக் கொள்வோம் . 
( 2 ) -ன் ஒவ்வொரு தீர்வும் ( 1 )-ன் தீர்வாகும் . 

ஆனால் 
இதன் மறுதலை உண்மையல்ல . 


- 


ABCX = 0 - விற்கு t - R ( ABC ) ஒருபடிச்சாரா தீர்வுகளும் 
BCX = 0 - விற்கு 1 - R ( BC ) 

உள்ளன . 
ABCX = 0 - ஐ நிறைவு செய்யத்தக்கதாகவும் , அதே 
நேரத்தில் BCX = 0 - வை நிறைவு செய்யாமலும் , ஒருபடிச்சாரா 
வெக்டர்கள் இருக்குமாயின் அவற்றின் எண்ணிக்கை. 

[ t - R (ABC ) - [t- R ( BC ) ] = R ( BC ) -- R ( ABC ) = s என்க . 


இவ்வெக்டர்களை X ,, X ), ... , X ; என்க . அப்படியானால் , 
, BCX ,, 

9 , ... , BCX , என்பன F- ன் மீது ஓர் , ஒருபடிச்சாரா 
தொகுதியை அமைக்கும் . ஏனெனில் , 

A , BCX + A , BCX + ... + , BCX . = 0 என்க (ArE F ) - 


( I ) + C ) 
ஒருபடிச் சமன்பாடுகள் 

321 
ஃ . BC ( A , X , + 1 , X , + ... + is Xs ) | 0 ஆகும் . 

ஃ . A , X , + , X , + .... + ls Xx=== 0 ஆனால் , X ,, X. , ... , X , 
என்பன ஓர் ஒருபடிச்சாராதவை ஆதலால் , 1 , = 0 = 1 , = ... = 1s 
ஆகும் . 

என்வே , BCX 1 , ... , BCX ; ஓர் ஒருபடிச்சாராத் தொகு தியை 
அமைக்கின்றது . மேலும் , CX ), CX ,, ... , CXs- ம் ஓர் , ஒருபடிச் 
சாராத் தொகுதியை அமைக்கும் . ஏனெனில் , 

H , CX : + L , CX , + ...-- 4 , CX ; = 0 என்க ( LEF )) 
ஃ . Bu , CX + BL, CX , + .... + Bus CX ; = 0 ஆகும் . 
( அ.து ) H , BCX1 + u_BCX , + ... + us BCX . 

+ , : = 0 
எனவே , 0 = 4 = ... = 

.. = us: 
எனவே , CX ,, CX ,, ....., CX ; என்ற ஒருபடிச்சாரா வெக்டர் 
கள் ஒவ்வொன்றும் ABX = 0 - வை நிறைவு செய்யும் . 

அதே நேரத்தில் BX = 0 - வை நிறைவு செய்யாது 
எனவே , s < [ p - R ( AB ) ] - [ p ~ R (B ) ] = R ( B ) - R. ( AB ) 
( அ - து ) R ( BC ) - R (ABC ) < R (B ) - R ( AB ) 

ஃ . R ( AB ) + R ( BC ) < R ( B ) + R ( ABC ) 
கி . தேற்றம் 1 : 

A , C என்பன முறையே mxn , nxt அணிகளென்றால் 
R ( A ) + R ( C ) -n < R (AC ) 
நிரூபணம் : 

முந்தைய தேற்றத்தில் B ஆனது n x n அ . தரங்கொண்ட 
தெனவும் B = Im என்றும் பிரதியிடுவோமானால் , 

( அ - து ) < n + R ( A C ) 
: R ( A ) + R ( C ) -n < R ( A C ) 
கி . தேற்றம் 2 : 

R ( A C ) < குறைந்த ( R ( A ) , R ( C ) ] ஆதலால் , 
R ( A ) + R ( C ) -n < R ( AC ) < குறைந்த [ R ( A ) , R ( C } } 
21 


322 


பல்கலைக்கழக நவ இயற்கணிதம் 


86.9 . தேற்றம் : 

A , B என்ற mxn , n xp அணிகள் AB = 0 என்றவாறு 
அமையுமானால் R ( A ) + R ( B ) < n . 


நிரூபணம் : 

A B = 0 ஆதலால் , B டன் ஒவ்வொரு நிரலும் A X = 0 வின் 
ஒரு தீர்வாகும் . 


Bான் எல்லா ஒருபடிச்சாரா நிரல்களும் AX = 0 - வின் 
ஒருபடிச்சாரா தீர்வுகளாகும் . இப்பொழுது B. ன் ஒருபடிச்சாரா 
நிரல்களின் எண்ணிக்கை = R ( B ) ஆகவும் A X = 0 - வின் 
ஒருபடிச்சாரா தீர்வுகளின் மொத்த எண்ணிக்கை n-- R. ( A ) 
ஆகவும் இருக்கும் . 


ஃ .. R ( B ) < n - R ( A ) 
. R ( A ) + R ( B ) < n 


86.10 பூச்சிய பரிமாணத்திற்கான சில்வெஸ்டரின் விதி (Sylvesteris 

Law of Nullity ) 
A , B என்பன இரு சதுர அணிகளென்றால் , 

அதிகபட்ச { 7 ( A ) , " ( B ) } < ? ( A B ) < 2 ( A ) + 7 ( B ) 
ஆகும் . 


நிரூபணம் : 

R ( A ) + R ( B ) -n < R ( AB ) < குறைந்த [ R ( A ) , R ( B ) ] என 
அறிவோம் . மேலும் , 


R ( A ) = n - 7 ( A ) 

R ( B ) = n - » ( B ) , 
இவற்றைப் பிரதியிட , 


R ( AB ) = n - 2 ( AB ) ஆதலால் , 


r - 7 ( A ) + n = " ( B ) = n < n = ) ( AB ) < குறைந்த 
[ n - 7 ( A ) , n - 7 ( B ) ] 

( அ.து ) n- { 1 ( A ) + % ( B ) } < n - 1 ( A B ) < குறைந்த 
[ n - ? ( A ) , n - - ( B ) ] 

ஃ அதிகபட்ச { 7 ( A ) , 7 ( B ) } < > ( AB ) < * ( A ) + ? ( B ) 
ஆகும் . - 


- 


- 


323 


ஒருபடிச் சமன்பாடுகள் 


= 10 


15 


எ . கா .1 : 3 x ; 2 x , + 2 xg 

1 
X1 
X1 

2 x , + 3 xg == 7 என்பன ஓர் இசைவுள்ள 
சமன்பாட்டுத் தொகுதியென நிறுவி , தீர்வு காண் . 


2 


1 


- 


3 
1 
1 


2 

0 
-2 


[ A H ] 


0 
2 


10 
1 
7 


3 


1 
3 


-1 
2 
3 


1 
10 
7 


-- 


1 


0 


1 


1 
0 
6 


- 1 
5 
4 


1 
7 
6 


| 


1 
0 
0 


0 
1 
2 


1 
- 
4 


-- 
6 


-1 


1 


1 


1 0 
0 1 
0 0 


- 


1 O 
0 ... 1 
00 


1 
த 
1 


1 


1 


1 


1 0 0 
0 1 0 
0 0 1 


2 
1 
1 


- 


- 


- 


A , [ A H ] - ன் அளவைகள் சமம் . எனவே , இச்சமன் 
பாட்டுத் தொகுதி இசைவுடையது . மேலும் , 31 

-1 ; 
1 


பிறிதொரு வகை : | A | 

| A | = - 2 +0 . எனவே , A உள்ளது . 
எனவே , சமன்பாட்டுத் தொகுதி இசைவுடையது . மேலும் ,, 
இத்தொகுதியின் தீர்வு தனித்தன்மை ( unique ) வாய்ந்ததாகும் 


1 


- 


- 


1 


2 2 2 
4 7 5 
2 4 2 


1 1 
2 - 
1 2 


- , 


என 


எளிதில் காணலாம் . 


2 


XX 


AH 


- 


[ = = ] [ ] -- 
[8 ] - [ 1] 


( அ - து ) 


.. 


x = 2 ; x , = -1 ; 


X 


1 . 


பட 


- 


Tn | 


17111117ாபா 


- in 1 | +41 + = 1 பாட 


324 


பல்கலைக்கழக் நவ இயற்கணிதம் 


| A | + 0 ஆதலால் , இதனை அணிக்கோவைகளை மட்டும் 
உபயோகித்தும் தீர்க்கலாம் . 


-- 


0 
O 


--- 


33 


-- 


எ - கா . 2 : x + x, 2 x ; + x, + 3 x; 1 

2x , 

3, + 23 , + 23, + 6x , 2 
53 + 32 2x , 

5 
33 + 23, - 4x, 3x , - 9x ; 3 
என்ற சமன்பாட்டுத் தொகுதி இசைவுடையதென 
தீர்வு காண் . 


5 


0 
0 


- 


நிறுவி 


1 


1 


1 
2 
5 


2 


cam 


1 
1 
1 
2 


ANS2009 


6 2 
3 5 


-- 


-- 


- 


1 
3 


3 


- 


3 


9 


1 
0 
0 
O 


1 
0 


18 


0 
2 
0 
0 


00 1 
OOO 
1 3 0 
0 0 O 


0 


ஆகும் . 


- 


A , [ A H ) -ன் அளவைகள் சமம் ( 

3 ) . 
எனவே , இத்தொகுதி இசைவுடையது . மேலும் , இத்தொகுதிக்கு 
5- 3 = 2 ஒருபடிச்சாரா தீர்வுகள் உள்ளன . 


[ A H ] - ன் இயல்பு வடிவிலிருந்து , 
3 = 1 ; x , - 2 x = 0 ; x , -- 3 x ; = 0 என அறிகிறோம் . 


- 


Xs 


a 


X35 


- 


. b ( a, b சாராமாறிகள் - arbitrary constants) 
த்தொகுதியின் முழுத் தீர்வு : 1 ; " x , = 2 a ; 

3 b ; x ; = b ஆகும் . 


- 


- 


a ; 


T 


+ 32 


--- 


எ - கா 3 : 

tt 4 
23 + y + 47 2t 5 

3x + 2 + 55 3t = 11 என்ற சமன்பாட்டுத் 
தொகுதி இசைவற்றதென நிறுவுக . 
1 O 3 4 

1 0 3 1 4 
[ AH ] 2 14 2 5 

1 

0 3 
3 2 5 -3.11 

022. -4 0 


3. - 1 


- 


Co 


3 


-- 


1 
O 


S 


0 
1 
0 . 


1 4 
( -3 
0 

5 


0 


O 


ஒருபடிச் சமன்பாடுகள் 


325 


இங்கு அணி A- ன் அளவை 2. ஆனால் , [ A H ] - ன் அளவை 3 . 
எனவே இச்சமன்பாட்டுத் தொகுதி இசைவற்றது . 


எ - கா 4 : 1 , ம என்பன சாராமாறிகள் என்றால் ( arbitrary ) 
x + y Z 

3 
x + 3y . + 5z 1 
2x --- y + az , = என்ற சமன்பாட்டுத் தொகுதியை 


- 


ஆராய்க . 


[ A H ] - 


1 
1 


1 
3 
1 


13 
51 
а и 


1 
0 


1 -1 

3 
2 6 

2 
3 +2 -6 


-- 


-- 


0 


1 1 1 3 
0 1 3 

1 
0 -3 1 + 2 4-6 
ஆகும் . 


1 
0 


" 


0 4 

4 
1 3 

2 
0 + 11 -9 


0 


- 


11 , M = 9 என்றால் A , ( A H ] - ன் அளவைகள் 
சமம் ( = 2 ) . எனவே , இச்சமன்பாட்டுத் தொகுதி இசைவுள்ளது . 
மேலும் , இத்தொகுதிக்கு 71 - 1 = 3-2 = 1 ஒருபடிச்சாரா 
தீர்வுகள் உண்டு. அத்தீர்வுகள் - 42 4 ; y + 3z = 2 என்ற 
அடிப்படையிலிருக்கும் . எனவே , 

x = 4t + 4 ; y = 2-3t ; z = t (t சாராமாறி ) ஆனது இத் 
தொகுதியின் முழுத் தீர்வாகும் . 


(ii ) l = -11 , 4 # 9 என்றிருந்தால் , 

A- ன் அளவை 2 ஆகவும் , [ A H ] - ன் அளவை 3 ஆகவு 
மிருக்கும் . எனவே , இத்தொகுதி இசைவற்றதாகும் . 


( iii ) A + -11 என்றால் | A | + 0 . 
எனவே , இத்தொகுதிக்கு ஒரு தீர்வு உண்டு . மேலும் , 
அத்தீர்வு தனித்தன்மை வாய்ந்ததாகும் . 


- 


23 ) 


-- 


எ.கா 5 : 21 , + 33 , 

0 
2x , - 113 , + 7x + 8x 0 

x , + 2x , + , 0 
4x : - 5x , = 0 

என்ற தொகுதி 
யின் எல்லா வெளிப்படையற்ற தீர்வுகளும் காண்க . 


4x , - 


732 


- 


326 


பல்கலைக்கழக நவ இயற்கணிதம் 


2 


- 


1 
0 


2 


-- 


[ A H ] 


- 


3 1 20 
- 11 7 8 0 
- 1 2 1 0 
7 - 4 -5 0 


0 * 11 
1 * 
0 O 0 
0 0 0 


0 
0 
0 
0 


4 
0 . 


0 
0 


R ( A ) = 2 . எனவே இத்தொகுதிக்கு வெளிப்படைத் தீர்வுகள் 
உண்டு . மேலே உள்ள வடிவிலிருந்து , 
x + x + T X4 0 
- * x3 

= 0 என் 

று கிடைக்கும் . 


- 


. 


- 


- 


x = a , x , = b என்றால் , ( a , b சாராமாறிகள் ) 

y = -1a - 1b ; x , = a + # b ; x ; = a ; x = b ஆனது இத் 
தொகுதியின் முழுத் தீர்வாகும் . 


- 


- 


1 2 3 2 
எ - கா 6 : A 2 2 1 3 -ன் நிரை , நிரல் பூச்சிய 

3 0 4 1 
வெளிகளின் தளங்களைக் ( Bases ) காண் . 


A X = 0 என்ற சமன்பாட்டை எடுத்துக் கொள்வோம் . 
இங்கு X = [ x , x ,, x , x ] TA) 

சொல்லாமலேயே 
விளங்கும் . 


என்பது 


4X1 


இங்கு 

[ A H ] 


[ 


1 
2 
3 


2 - 3 
2 1 
0 4 


-2 0 
3 0 
10 


] [ 


1 0 

1 
0 0 


0 
0 
0 . 


-- 


- 


த்தொகுதியின் முழுத் தீர்வு , 
X 

* a -1 b 
X , 

x + x a + Tb 
X = a ; Xa 

b ( a , 5 - க்கள் சாராமாறிகள் ) ஆகும் : 


- 


. b 
* a + b 

a 
0 + b 


X 


-1 b 
ZD 
0 


-5a 

a 
0 


-( 


b 


h . 


எனவே , 


a ++ 


0 


1 
( 2) 


ஒருபடிச் சமன்பாடுகள் 


327 


[ 1 ] . [ 1 ] 


என்ற இரு வெக்டர்களும் நிரல் 


, 


பூச்சிய வெளியை உருவாக்குகின்றன . ஆதலால் , இவ்விரு 
வெக்டர்களும் நிரல் பூச்சிய வெளியின் தளமாகும் . மேலும் , 
நிரல் பூச்சிய பரிமாணம் நிரல் பூச்சிய வெளியின் பரிமாணம் 

2 . 


இதுபோல் Y A = 0 என்ற சமன்பாட்டை எடுத்துக் 
கொண்டு இதன் மூலம் A- ன் நிரை பூச்சிய வெளியின் தளத்தை 
யும் , அவ்வெளியின் பரிமாணத்தையும் நிர்ணயிக்கலாம் . 


வெளிகளோடு 


முக்கிய குறிப்பு 1. நிரை , நிரல் பூச்சிய வெளிகளை , 
வெளிப்படை 

சேர்த்துக் குழப்பக்கூடாது . 
பூச்சிய வெளி என்பதன் மூலம் தீர்வுகளால் உருவாக்கப்படும் 
வெளியையே குறிப்பிடுகின்றோம் . இது போல் பூச்சிய பரிமாணம் 
என்பது பூச்சிய வெளியின் பரிமாணத்தைத் தான் குறிக்கின்றதே 
யொழிய , பரிமாணம் பூச்சியம் 

தவறான கருத்திற்கு 
இடங்கொடுக்கக் கூடாது . 


என்ற 


குறிப்பு 2 ... மேலே எடுத்துக்காட்டியுள்ள எல்லா கணக்கு 
களிலும் நாம் ஆதார நிரை மாற்றங்கள் மட்டுமே செய்துள்ளோம் 
என்பதைக் கவனிக்கவும் . 


பயிற்சி 6 


1. பின் வரும் சமன்பாட்டுத் தொகுதிகள் இசைவுள்ளன 
எனக் காண்பித்து அவற்றின் முழுத் தீர்வுகளை காண்க . 


( a ) x + 2y - z = 4 

23 + 4 + 3z 5 
x + 2y + 6z = -7 


( 6 ) x + 2x , -2x, + 3x -1 = 0 
x , + x , 

x : + 4x , -6 = 0 
2x + 4x , -3xy + 6x -4 = 0 
x , + 3x , -2x ; -- 3x = 0 


( c ) x + xg - 2x + x + 3 % 

x , + 2x , + 23 , + 6x ; 
3x , + 23 , 4x; - 3x - 9x , 


28 , 


2 


3 


- 


- 


323 


பல்கலைக்கழக நவ. இயற்கணிதம் 


oA 


(d ) x + x , + x ; - x4 4 

1 - x2 + xx + x , 
X + x , + xs + x , = 0 
23 , + x , + 3x 
2x , 

xy + 2x , 


M 


9 


-- 


3x , 


1 


- 


--- 


-- 


- 


-- 


2. பின் வரும் சமன்பாடுகளின் வெளிப்படையல்லா 
தீர்வுகளை காண்க . 
( a ) x 21 , + 3 0 

2x , + 5x + 6x , 0 
( b ) X + 23 , + 31 , 0 

2x , + x , + 3x = 0 

3x : + 2x , + x = ) 
( c ) 3x + 2x , -- 2xy + 3x , + 6x , = 0 

2x , + 3x ; - 3x , - 2x , + 9x , = 0 
X + , xy + x : + 3x ; 

0 
X , - x , + 1 

0 


- 


-- 


3. ( i ) x + 2y 2 

O 

23 0 என்ற தொகுதிக்கு வெளிப்படை 
2x 

0 யல்லா தீர்வில்லையெனக் காண்பி . 
( ii) + + + 3 O 

31 + 2x2 + 3xs - 4x , 0 
2x , + 3x , + 5xg 5x , 0 

5x + 8 0 


--- 


- 


30 


43 , 


- 


4. பின்வரும் சமன்பாட்டுத் தொகுதிகள் இசைவுடையன 
வல்ல எனக் காண்பி . 


+ 11 


( i) 2 + 6y 

6x + 20 y 


0 (ii ) x + x2 -- xs = 

4 
6z + 3 = 0 2x + 5x, - 2x = 3 
18z + 1 = 0 x , -- 7x , 7x = 5 


6y 


5 . பின்வரும் சமன்பாட்டுத் தொகுதிகளை ஆராய்க : 
(i ) x + y + z = 6 ((ii) ax + y + z = : 1 
X + 2y + 31 = 10 

M + y + z = 1 
3 + 23 - z = w 

* x + y + z = - 2 


4-- 


19 


GG2 


மே19- 


A1919 


- 


என்ன 2 

துர அணி A- ன் அளவை ( n - 1 ) என்றால் எந்த 
ஒருபடிச் சமன்பாடுகள் 

329 
6. பின் வரும் அணிகளின் நிரை , நிரல் பூச்சிய வெளிகளின் 
தளங்களை காண்க : 
1 2 1 3 

3 1 1 2 
( i ) 

( ii ) 
1 3 

2 5 3 2 1 
3 1 3 4 

3 1 1 -2 3 

1 3 9 -4 9 
1 2 6 0 
( iii ) 
2 3 9 2 

-ன் பூச்சிய பரிமாணம் ( Nullity ) 
0 13 

1 1 3 2 
7. அணி B- ன் நிரல்கள் AX = 0- வின் தீர்வுகளுக்கு ஒரு தள 
மென்றால் அணி A டன் நிரைகள் Y B = 0 - ன் தீர்வுகளுக்கு ஒரு 
தளமென நிறுவுக . 
இரு நிரை அல்லது நிரல்களிலுள்ள உறுப்புகளின் இணைக் 
காரணிகளும் விகிதசமத்தில் ( proportional ) இருக்குமென 
நிறுவுக . 


. 


9. n தெரியாதனவற்றிலுள்ள Tm சமன்பாடுகளின் ( m > n ) 
ஒரு தொகுதியானது அதிகபட்சம் (( n + 1 ) ஒருபடிச்சாரா 
சமன்பாடுகள் கொண்டதாக இருக்குமெனவும் , m = n + 1 
என்றால் இத்தொகுதி இசைவற்றது என்றும் நிறுவுக . 


10 . 


1 
1 
2 


at 


1 
0 
1 
2 


b ஐ 


ஐ முழுத் தீர்வாகக் 


கொண்ட , x , , x , , xg , x , - ல் ஒரு சமன்பாட்டுத் தொகுதியை 
அமைக்க . இதனை ஒரு தேற்றமாகப் பொதுப்படுத்தி நிறுவுக . 


11. A X = H ,, AX = H , என்ற தொகுதிகளின் 
தீர்வுகள் - முறையே X ,, X , என்றால் (PX + . X ) 
ஆனது AX = H , H , + u , H , என்ற தொகுதியின் ஒரு தீர்வாகு 
மென நிறுவுக . இதிலிருந்து , 

A X = 4 , H , + 4 , H , -ன் முழுத் தீர்வையும் காண்க , 


7. ஒருபடி நிலைமாற்றங்களும் ,, 

அணிகளும் 
[ Linear Transformations And Matrices ] 


தளமாற்றத் தேற்றங்கள் ( Change of Bases in Abstract Vector 

Spaces ) 
7.1 தேற்றம் : 

களம் F- ன் மீதமைந்த வெளிப்படையல்லாத n- பரிமாணங் 
கொண்ட [ n என்பது முடிவுள்ள மிகை முழு எண் ) அரூப 
வெக்டர் வெளி V- ல் B , = { X ,, X ,, ... , Xx } என்பது யாதானுமொரு 
தளமாகும் . B , = { Y ,, Y ,, ... , Yn } என்பது V- ல் யாதானுமொரு 


n 


யான , 


உள்ளடங்கு கணமாகும் . Y ; = 2 aij Xi [ j = 1 முதல் 1 முடிய 

i = 1 
[aij E F ] எனின் , கணம் B ,, V- ல் ஒரு தளமாவதற்குத் தேவை 

போதுமான விதி A = [ay ] (i , j = 1 முதல் n . முடிய ) 
என்ற அணி ஒருமையில் அணியாக இருக்கவேண்டும் . 
நிபந்தனை தேவையானது : 
தரவு : B , = { Y ,, Y, Yn } என்ற கணம் V- ல் ஒரு தளமாகும் . 

n 
மேலும் , Y } | = 2 aij X ; [j = 1 முதல் 1. முடிய ) ( நி - வே ) 
A = [ ajj ] (i, j = 1 முதல் n முடிய ) என்ற அணி ஒருமையில் 
அணியாகும் . ( non - singular matrix ) 





- 


நிரூபணம் : 

A என்ற அணி ஒருமையில் அணியாக இல்லாவிடில் , 
ஒருமை சேர் அணியாக இருக்கட்டும் . ( அ - து ) | A | = 0 என்று 
கொள்வோம் . 

.. ( 1 ) 
| AT = 0 ஆதலால் 

அணிக்கோவையைப்பற்றிய 
தேற்றத்தின்படி , ( by a theorem on determinants ) 


331 


ஒருபடி நிலைமாற்றங்களும் அணிகளும் 


all ti + azt, + ... + an tn 
azz 1, + ast, + ... + azz tr = 0 


........ ( 2 ) 


... 


செய்யக்கூடிய , 


Un 1, + axat , + ... + axn tx = 0 
சமன்பாடுகளை நிறைவு 

எல்லாம் 
பூச்சியமல்லாத , ( not all zero ) ti, te, ... , tn என்ற எண்ணிகள் 
F-ல் உண்டு . 


என்ற 


2 t ; Y ; ஐ - எடுத்துக்கொள்வோம் . 

[ இதில் 11 , 12, ... , tn 
j = 1 

என்பவை எல்லாம் பூச்சியமல்ல ) 


10 
Y > tj Y ; = 2 t ; } ai ? X = 2 
J = 1 j = 1 i = 1 

i = 1 j = 1 

0 [ ( 2 ) லிருந்து ) 
{ Y ,, Y ,, Y » } என்ற கணம் 

ஒருபடிச்சார்ந்த 
நிலையிலுள்ள தாகும் . ஆனால் , { Y ) , Y ,, .... , Y n } என்ற கணம் 
தரவின்படி , 

ஒரு தளமாதலால் இது முரண்பாடாகும் . 
ஆகையால் 

( 1 ) ல் 

அணி A ஒருமைசேர் அணி எனக் 
கொண்டது தவறு . 


1 


* 


A என்ற அணி ஒருமையில் அணியாகும் . 


நிபந்தனை போதுமானது : 


தரவு .: A = [ atj ] ( i , j = 1 முதல் 1. முடிய ) என்ற அணி 
ஒருமையில் அணியாகும் ( அ - து ) | A | + 0 


( நி - வே ) B , = { Y ,, Y ,, ....... Yn } என்ற கணம் V- ல் ஒரு 
தளமாகும் . 


நிரூபணம் : 


t , , t,,......tx E F , 


Y_tY = 0 எனின் , 


j = 1 


1 . 


n 


71 
2 


tj z_aij X | = 0 ( அ - து ) 2 

1 


( 


n 
I ait 


) 


X | = () 


j = 1 


-- 
- 


= 1 


.. ( 3 ) 


332 


பல்கலைக்கழக நவ இயற்கணிதம் 


{ X , , X ,, | X ; } 

என்ற கணம் 
இக்கணம் ஒருபடிச்சாரா நிலையிலுள்ளது . 


ஒரு தளமாதலால் , 


... ( 3 ) = 


1. 
Σ 


aijtj = 0 [ i = 1 முதல் 1 முடிய ) 


j = 1 


( அ - து ) all t +at, + ... + antn = 0 
az 11 + a ,21, + .... + aan tn 

0 


- 


... 


... 


... 


.. 


...... 4 ) 


... 


... 


any t , + ana t , + .... + ann tn = 0 ] 


தரவின்படி | A | +0 ஆதலால் , 

( 4 ) = t = 0 , t , = 0 , ... , In = 0 
[ அணிக்கோவையைப்பற்றிய தேற்றத்தின்படி ] 


12 


t ,,12, , 


tnE F , I t ; Yj = 0 
j = 1 

= ti = 0 , 

, 1 , = 0 , ..., In = 0 


23 .. 


B , = { Y ) , YY ) Yx } என்ற கணம் 

ஒருபடிச்சாரா 
நிலையிலுள்ளது . இக்கணத்தில் n- உறுப்புகள் உள்ளதாலும் , 
d ( V ) = n ஆதலாலும் , கணம் B ,, V- ல் ஒரு தளமாகும் . 


குறிப்பு 1 : தேற்றத்தில் Y = 


71 
Σ 


aij X ; 


i = 1 


[ j = 1 முதல் 7 முடிய ..........(5 ) 


1 


X , 

X 


Y 
Y 


X 


Y -- 


என்றால் ( 5 ) ஐ 


X. 


Y1 


17 


X. 


all , a , 1 , ... , ani 
012 , a22 , 


1 


Y , 
Y 


1 


ana 


21 


என எழுதலாம் , 


an, aan , 


dan ) 


X 


Y ) 


( அ - து ) AT X = Y ஆகும் . ( அ.து ) CX = Y [ C = AT ) 
மேலும் , C ஒருமையில் அணியாகும் ,, 


-- 


குறிப்பு 2 : 


-1 


- 


( ஒரு 


V- ல் , 


தருகின்றது. 
ருமையில் அணி A ஒன்றே 
ஒருபடி நிலைமாற்றங்களும் அணிகளும் 

333 
B , ஐக் கணமாகவும் , B.- வைத் தளமாகவும் 
கருதுவோம் . B , என்ற கணம் ஒருபடிச்சாரா நிலையிலுள்ள தால் 
BY = X என்ற சமன்பாட்டை நிறைவு செய்யும் B என்ற 
ஒருமையில் அணி ஒன்றுண்டு . 

C X = Y ஆதலால் , C 

C 
= B 
என நிரூபிக்கலாம் . 
குறிப்பு : 3. மேற்கூறிய தேற்றத்தைப் 

பின் வருமாறும் 
கூறலாம் . 

அரூபவெக்டர் வெளி 

எந்தத் 
தள மாற்றமும் 
மேலும் , ஒருமையில் அணி ஒன்றையும் , V- ல் ஒரு தளத்தையும் 
கொடுத்தால் மற்றொரு தளத்தை இயல்பான முறையில் ( in the 
natural way ) அமைக்கலாம் . ) 
$ 7-2 . தேற்றம் : 
F என்ற களத்தின் 

மீதமைந்த 77 - பரிமாணமுள்ள 
வெளிப்படையல்லாத { n; என்பது முடிவுள்ள மிகை முழு எண் } 

B 
என்பவை யாதானுமிரு தளங்களாகும் . X என்பது M ல் 
யாதானுமொரு உறுப்பாகும் . x = R ( X , B ) , x = R ( X , B ) 
[ x , x EVn ( F ) ] எனின் , x = Ax எனும் சமன்பாட்டைப் பூர்த்தி 
மேலும் , அந்த அணி , X- ஐச் சார்ந்ததல்ல . ( Independent of X ) 


ஒருமையில் 


. 


B 


} 


11 


12 


( i) ஒரு nxn ஒருமையில் அணி A- யும் , V- ல் ஒரு தளம் 
B. யும் கொடுக்கப்பட்டால் , பின் வரும் விதியை நிறைவு செய்யும் 
B எனும் மற்றொரு தளத்தை V டல் அமைக்கலாம் . விதி : X 
என்பது V டல் எந்த ஓர் உறுப்பாகவும் இருந்து , x = R ( X , B ), 
x = R ( X , B ) எனின் = Ax ஆகும் . 


[ குறிப்பு : V. ( F ) - ல் உள்ள வெக்டர்களை நிரல் அணிகளாக 
( column matrix ) எழுதுவது வழக்கம் ] 


நிரூபணம் : 


தரவு : X EV , x = R ( X , B ) , x = R ( X , B ) ஆகும் . 


1 


X 
2 


x 


எனக் கொள்வோம் . 


X | 


M 


334 


பல்கலைக்கழக நவ இயற்கணிதம் 


.. X = x , B , + x , B , + ... + xn, B , = 


x j By 


j = 1 


..... ( 1 ) 


= x , B ; + x , B , + ... + x n B n = 2 x ; B ; 

i = 1 


[ II , 6.12 - லிருந்து ) 
B , - B என்பவை V. ல் தளங்களாதலால் , தேற்றம் 
( 1 ) ன்படி , 

n 
B ] = 2 

aij B ; [ j = 1 முதல் n முடிய ) என்று எழுதினால் , 
i = 1 
A = [ aiy ] 

= 1 முதல் n முடிய ) என்ற nxn அணி ஒருமை 
j = 1 முதல் 1 முடிய 

யில் அணியாகும் . 


ய ) 


. 
X = 2 

x ] B } [ ( 1 ) லிருந்து ] 
j = 1 


0 


P. 


12 

Σ 
j = 1 


= z x j E ai j B ; == 

j = 1 = 1 


[ 


3 dij xij 


- ) 


B ; ..........( 2) 


j 


1 


7 


ஆனால் , X = 2 x ; B ; [ ( 1 ) லிருந்து ) 

i = 1 


..( 3 ) 


B என்பது ஒரு தளமா தலால் ( 2 ) , ( 3 ) ஆகியவற்றிலிருந்து , 


1 . 


X 


- 


11 


L aij x ] [ i = 1 முதல் n . முடிய ) 


j= 1 


( அ - து ) 


X1 


all X , + az x , + ... + an xn 
a , x + azg x , + ... + d_1 xn 


( ) 


any x + ang x , + 


+ ann Xn / 


X 


( an a12 
aala22 


an 
aan 


X , 


ani 


X 


any are 
( அ - து ) x = Ax ஆகும் . 


- 


- 


Px என்றவாறு மற்றொரு nxn ஒருமையில் 
ஒன்றாக , 
ஒருபடி நிலைமாற்றங்களும் அணிகளும் 

335 
ஆகையால் , x = Ax என்ற சமன்பாட்டைப் பூர்த்தி செய்யும் 
nxn ஒருமையில் அணி A = [ a ij ] ஒன்றுண்டு . 
அணி Q இருப்பதாகக் கொள்வோம் . 

. x = Ax , x = Px . ( A - P ) x = 0 

து Vn ( F ) - ல் உள்ள எல்லா வெக்டர்கள் x- ற்கும் உண்மை 
யாதலால் , E , = ( 1 , 0 , ... , 0 ) , E , = ( 0,1 , .... , 0 ) ...... 
E / = ( 0 , 0 , ... , 1 ) என்ற அலகு வெக்டர்களை ஒன்றன்பின் 

பதிலாகப் பிரதியிட A - Q = 0 எனக் 
= 


முடிந்தால் 


| 


ஆகையால் , A = [ aij ] என்ற அணி தனித்தன்மை ( Unique) 
வாய்ந்தது . மேலும் , A என்ற அணி , B என்ற தளத்திலிருந்து B , 
என்ற தளத்தை அமைக்கும்போது கிடைக்கும் அணியாதலால் , 
இந்த அணி , B , B , என்ற தளங்களைச் சார்ந்ததேயன்றி , V- ல் 
உள்ள எந்த உறுப்பையும் சார்ந்ததல்ல . 


( ii ) A = [ aij [ i , j ] = 1 முதல் n முடிய ) என்ற ஒருமையில் 
அணியும் B = B. Br } என்ற V டல் 

ஒரு 

தளமும் 
தரப்பட்டுள்ளது . 


{ B1 


... 


( நி - வே ) X- என்பது V- ல் எந்த ஓர் உறுப்பாகவும் இருந்து , 
x = R ( X , B) , x = R ( X , B ) எனின் , x = Ax | 
அமைந்த B என்ற தளம் V- ல் உண்டு . 


என்றவாறு 


A - 1 , 


நிரூபணம் : 

A என்ற அணி ஒருமையில் அணியா தலால் , 
ஒருமையில் அணியாகும் . A - 1 = Q = (qij) [ i, j = 1 முதல் n முடிய ) 
எனக் கொள்வோம் . 


B என்ற 


தளமும் , Q என்ற 


ஒருமையில் 


அணியும் 


11 
Σ 


தரப்பட்டுள்ள தால் , B ] = qij B + [ j = 1 முதல் 1 முடிய ) 

i = 1 
என்ற முறையில் அமைக்கப்பட்ட B = { B ,, B ,, ... , B x } என்ற 
கணம் V- ல் ஒரு தளமாகும் . 

( தேற்றம் 7-1 ] 


......... ( 1 ) 


336 


பல்கலைக்கழக நவ இயற்கணிதம் 


X என்பது V. யில் எந்தவொரு உறுப்பாகவும் இருந்து , 
x = R ( X , B ) , x = R ( X , B ) என்று இருக்கட்டும் . ........ ( 2 ) 


x = ( x , x ,, ... , xn ), x = ( x , , x ,, 


x n ) எனக் கொள்வோம் . 


By 


10 
L X ; B 
i = 1 


.......... ( 3 ) 


j = 1 


[ II , 6.12 - லிருந்து ] 


71 


11 


71 
Σ 


x j 


n 
Σ 


- 


9ij B ; 


[ 


Y qij x ] 


Bi 


j = 1 


j = 1 


i = 1 


j = 1 


( 4 ) 


B என்ற கணம் ஒரு தளமாதலால் , ( 3 ) , ( 4 ) ஆகியவற்றிலிருந்து 


Σ 
j = i 


gij x ; [ i = 


1 முதல் n முடிய ) 


qyx ; + q12 x z + ...... 
( 21 + 9223 + 


+ linx m 
+ qan 

x . 


1 


( அ - து ) 


(9 
) 


X 


(Inx x z + qng x z + ...... + gmx x n ) 
411 412 

qn 
421 


g21 


2 


( 


An1 


ra 


( nil | 


1 


( அ - து ) x = Qx = 2 x 


.. 


Ax= AA x = Ix = x 


x = Ax . 


..( 5 ) 


( 1 ) , ( 2 ) , ( 5 ) ஆகியவற்றிலிருந்து தேற்றம் உண்மை 
என்பது தெளிவு . 


7.3 . தேற்றம் : 

களம் F- ன் மீதமைந்த வெளிப்படையல்லாத m பரிமாணங் 
கொண்ட ( 12 என்பது முடிவுள்ள பாசிட்டிவ் முழு எண் ) அரூப 


கொண்ட ( 1 என்பது முடிவு 


337 


ஒருபடி நிலைமாற்றங்களும் , அணிகளும் 


Y 12 : 


வெக்டர் வெளி V. ல் B -- { X , X ,, ...., xm } என்பது யாதானு 
மொரு வரிசையிட்ட தளமாக இருக்கட்டும் ( ordered basis ) . அதே 
களத்தின் மீதமைந்த மற்றொரு அரூபவெக்டர் வெளி W- ல் 
Y ,, Y2 , 

என்பவை யாதானும் m உறுப்புகளாக 
இருக்கட்டும் . ( அவை வெவ்வேறாக இருக்கவேண்டும் என்பது 
தேவையில்லை ) எனின் , X , X Am என்ற ப - ல் உள்ள 
உறுப்புகளை முறையே Y , Y ,, Ym என்ற W ல் உள்ள 
உறுப்புகளுக்கு எடுத்துச்செல்லும் 

W- விற்கு 
ஒருபடி நிலைமாற்றம் ( Linear transformation ) ஒன்றே ஒன்று தான் 
உண்டு . 


23 


2 


V- யிலிருந்து 


நிரூபணம் 


X என்பது V- ல் யாதானுமொரு உறுப்பாக இருக்கட்டும் . 


X = d , X / 
a X + a , X , 

+ a , X , + ... + am Xm என எழுதலாம் . ( a,, 
am என்பவை F- ல் உள்ள தனித்தன்மை வாய்ந்த எண்ணி 
களாகும் ] V- யிலிருந்து W- விற்கு f என்ற அமைப்புமாற்றம் 
( mapping) பின் வருமாறு வரையறுக்கப்படுகிறது . 
f : X EV - > a , Y , + x , Y , + + am Ym = W 

.......( 1 ) 


f என்பது Y- யிலிருந்து W விற்கு , ஓர் ஒருபடி நிலைமாற்ற 
மென எளிதாக நிரூபிக்கலாம் . மேலும் , f : X | EV - > 1. Y = 
Y ; E W [ 1 < i < m ] ஆகும் . 


ஆகையால் , X ,, X ,, ..., xm என்ற V டல் உள்ள உறுப்புகளை 
முறையே Y , Y 2 , ...... Y. என்ற W- வில் உள்ள உறுப்புகளுக்கு 
எடுத்துச்செல்லும் V- யிலிருந்து W- விற்கு ஒருபடி நிலைமாற்ற 
முண்டு . 


1 , 


H 


X , X 

என்ற V டல் உள்ள உறுப்புகளை முறையே 
Y ,, Y ,, . Ym என்ற உறுப்புகளுக்கு எடுத்துச்செல்லும் டெயிலிருந்து 
W_ விற்கு - என்ற மற்றொரு ஒருபடி நிலைமாற்றம் இருப்பதாகக் 
கொள்வோம் . 


* : X EV = > YE W ( 1 < i < m ) 


( 2 ) 


X = & x , + azX , + ... + am Xm என்பது V டல் யாதானுமொரு 
உறுப்பாக இருந்தால் ( X ) = ! (a , X | + a , X , + ... + am Xm ) 


22 


V- லிருந்து W_ விற்கு , ஒருபடி நிலை மாற்றம் ஒன்றே ஒன்றுதான் 
338 

பல்கலைக்கழக நவ இயற்கணிதம் 
a , | ( X , ) + e , | ( X ,) + ... + am D ( Xm ) 
[ ஃ என்பது ஒருபடி நிலைமாற்றமாகும் . ) 
= a | Y , + as Y , + , ... 

Y 

[ ( 2 ) லிருந்து ) 
= f ( X ) [ ( 1 ) லிருந்து ) 
4 xe , ( X ) = f ( x ) .. 4 = . 
ஃ . X ,, X ,, ... , Xm என்ற V- ல் உள்ள உறுப்புகளை முறையே 
Y ,, Y ,,..., Ym என்ற W- ல் உள்ள உறுப்புகளுக்கு எடுத்துச் செல்லும் , 


+ am 


உண்டு . அதுவே ( 1 ) -ல் வரையறுக்கப்பட்ட ஒருபடி நிலைமாற்ற 
மாகும் . 


குறிப்பு : இதுபோன்ற தேற்றம் 

ஒருபடிச் சார்புகளில் 
ஏற்கனவே நிரூபிக்கப்பட்டுள்ளது . { [ II ] 7-3 - ஐப் பார்க்கவும் ] } 


87.4 . ஒருபடி நிலைமாற்றத்தைக் குறியீடு செய்யும் அணி : 

[ Matrix Representing Linear Transformation ] 


தேற்றம் 7-3 - ல் குறிப்பிட்ட அரூபவெக்டர் வெளி W- ல் B , 
{ X , , X , ... , Xn } 

என்பது 

யாதானுமொரு வரிசையிட்ட 
தளமாக இருக்கட்டும் . Y 1 , Y ,, ... , Yn என்ற W- ல் உள்ள 
உறுப்புகள் ஒவ்வொன்றையும் தளம் B.- ல் உள்ள உஉறுப்புகளின் 
ஒருபடிச்சேர்வாக எழுதலாம் . 


Y ; = a ; X + dig X , + .... , + a in xn [ 1 < i < m ] 

[ aj என்பவை F- ல் தனித்தன்மை 

வாய்ந்த எண்ணிகளாகும் ) 


ani 


asal 


ain 


ain 


A A dil dia 

என்ற m x n அணி , f ( X ) , 

f ( X , ) ..... f ( Xn ) என்ற W- ல் 
am ama ........... amn உள்ள உறுப்புகளின் , 

BB 
என்ற களத்தைச் சார்ந்த கூற்றுத்தொகுதிகளை நிரைகளாகக் 
கொண்டது ( Rows ) . இந்த அணி B , B , ஆகிய தளங்களைச் 
சார்ந்து தனித்தன்மை வாய்ந்ததாகும் . ( Unique w.r.t. bases 
B and B , ) மேலும் , x = R ( X , B ) , x = R [ f ( X) , B , ) [ X என்பது 
V- ல் யாதானுமொரு உறுப்பு ] என்க . 


339 


ஒருபடி. நிலைமாற்றங்களும் அணிகளும் 


X1 


x , 
x . 


2 


எனின் 


: 


X 


- 


mm 


D 


X = z x ; Xj , f ( X ) 

= -1 


Y x ) X ; ஆகும் 

1 


..........( 1 ) 


ஆனால் f என்பது V- யிலிருந்து W- விற்கு ஒருபடி நிலைமாற்றம் 
ஆதலால் , 


100 - : [ z == ) - 1 - 5 

[ 


112 


m 
Σ 
i = 1 


Y aij X ; 


12 
Σ 

1 


PL 

Y a jj X ; 
i = 1 


X ; 


j 


j = 1 


- 


ஆனால் ( 1 )-லிருந்து f ( X ) = 


11. 

Σ 
j 


2 x } x ) ஆகும் . 


mm 


X 


2 atj X ; [ j = 1 முதல் n . முடிய ] 


{ { X / , X , , ... , X ! } என்பது ஒரு தளமாகும் . 


all 


ap1 


an 


X1 
X2 


aa 


ds 


ang 


X , 


( அ - து ) 


dzi 


aai 


ani 


(am aam 


anm 


Xn 


( அ.து ) x = AT X ஆகும் , 


7.5 . 

வரையறை : 
மேற்கூறிய பகுதியில் , A என்ற அணி , ஒருபடி நிலை மாற்றம் 
f- ஐ , B , B , என்ற முறையே V , W_ வில் உள்ள தளங்களைச் சார்ந்து 
குறியீடு செய்யும் அணியென வரையறுக்கப்படுகிறது . ( Matrix 
representing linear transformation ) இதனை A = R [ f , B , B , ] 
அல்லது A = M ( f ) என்றும் குறிப்பது வழக்கம் . 

ஆகையால் , V- யிலிருந்து W-விற்கு அமையும் ஒவ்வொரு 
ஒருபடி நிலைமாற்றத்திற்கும் , அவற்றிலுள்ள இருதளங்களைச் 


- 


340 


பல்கலைக்கழக நவ இயற்கணிதம் 


சார்ந்து ஒரு mxn அணி தொடர்பு படுத்தப்படுகிறது . இதன் 
மறுதலையைப் பின் வரும் தேற்றம் நிறுவுகிறது . 


87.6 . தேற்றம் : 

களம் F- ன் மீதமைந்த mx1 . அணி ஒன்றைக் கொடுத்தால் , 
அந்த அணியைக் கொண்டு , V , W ஆகியவற்றில் முறையே உள்ள 
B , B , என்ற வரிசையிட்ட 

வரிசையிட்ட தளங்களைச் சார்ந்து , V- யிலிருந்து 
W - விற்கு ஒரே ஒரு ஒருபடி நிலைமாற்றத்தை வரையறுக்கலாம் . 
மேலும் , அந்த அணி , அந்நிலைமாற்றத்தைக் 

கொடுத்த 
தளங்களைச் சார்ந்து குறியீடு செய்யும் . 


நிரூபணம் : 
AA [az ]] ( i = 1 முதல் 1 முடிய , 

j = 1 முதல் n. முடிய ) [ ai j E F ] 

கொடுக்கப்பட்ட F- ன் மீதமைந்த அணியாக 
இருக்கட்டும் . 


என்பது 


B = 


B , 


{ X , , X / , 


Xx } 


எனக் 


{ X ,, X 2 , ... , 

Xn } , 
கொள்வோம் . 


Yi ail X / + dip X , + + din Xn/ [ 1 < i < m ] என்ற முறை 
யில் அமைக்கப்பட்ட W- ல் உள்ள Y ) , Y ,, ... , Ym என்ற உறுப்பு 
களை எடுத்துக் கொள்வோம் . 

7.3 . தேற்றத்தின்படி , V- ல் உள்ள X ,, X ,, ..., Xm என்ற 
உறுப்புகளை W- ல் உள்ள Y 1 , Y ,, ..., Ym என்ற உறுப்புகளுக்கு 
எடுத்துச்செல்லும் , V- லிருந்து W- விற்கு ஒருபடி நிலை மாற்றம் 
ஒன்றே ஒன்றுதான் உண்டு . அதனை f என்று குறிப்போம் . 


1 


ஃ f : X ; EV - > Y ; = Y aij X / EW ஆகும் . 

j = 1 


மேலும் , B , B , என்ற தளங்களைச் சார்ந்து , A என்ற அணி 
f என்ற நிலைமாற்றத்தைக் குறியீடு செய்கின்றது என்பது வெளிப் 
படையாகும் . 


1- | 


குறிப்பு 1 : தேற்றத்தில் , குறிப்பிட்ட ஒருபடி நிலைமாற்றம் 
f என்பது , V , W ஆகியவற்றிலுள்ள B , B , என்ற வரிசையிட்ட 
தளங்களைச் சார்ந்து , A என்ற அணியால் நிர்ணயிக்கப்படுகிறது 
எனப்படும் . இதனை f ( A ) என்று குறிப்பது வழக்கம் . 


341 


ஒருபடி நிலைமாற்றங்களும் , அணிகளும் 


குறிப்பு 2 : M ( f ) என்ற mxn அணி f- ஐக் குறுயீடு செய்தால் , 
M ( f ) - ல் நிர்ணயிக்கப்படும் ஒருபடி நிலைமாற்றம் f ஆகும் என் 
நிரூபிக்கலாம் . 


7.7 . களம் F- ன் மீதமைந்த வெளிப்படையல்லாத முறையே 
m , n என்ற பரிமாணங்கள் கொண்ட [ m , n என்பவை முடிவுள்ள 
பாசிட்டிவ் முழுஎண் ) அரூபவெக்டர் வெளி V , W ஆகியவற்றில் , 
V- யிலிருந்து W- விற்கு அமையும் எல்லா ஒருபடி நிலைமாற்றங் 
களையும் கொண்ட கணத்தை L ( V , W ) என்றும் , F- ன் 
மீதமைந்த எல்லா mxn அணிகளையும் கொண்ட 

கணத்தை 
Mmxn ( F ) என்றும் குறிப்போம் . V , W- ல் இருதளங்களைச் சார்ந்து , 
பின் வரும் அமைப்பு மாற்றம் வரையறுக்கப்படுகிறது . 


+ fEL ( V , W ) , a :f- > M ( f ) E Mmxn (F ) என்ற அமைப்பு 
மாற்றம் L ( V , W ) - லிருந்து , Mmxn ( F ) - ற்கு ஒன்றுக்கொன்று 
முழு 

அமைப்புமாற்றமாகும் ( bijective ) என்பது தெளிவு 
( தேற்றம் 7.4 , 7.6 ] 


87.8 . தேற்றம் : 

7.7 - ல் குறிப்பிட்டபடி அமைந்த அரூபவெக்டர் வெளி V , W 
ஆகியவற்றில் B = { X ,, X ,, ... , Xn } B , = { X , , X , , ... , X / } என்ற 
வரிசையிட்ட தளங்கள் கொடுக்கப்பட்டால் . L ( V , W ) என்ற 
அரூபவெக்டர் வெளியிலிருந்து , Mmxn ( F ) என்ற எல்லா mxn 
அணிகளையும் கொண்ட அரூபவெக்டர் வெளியினுக்கு 
ஓரினச்சார்பை அமைக்கலாம் . மேலும் , d [ L ( Y , W ] ] 
ஆகும் . 


= m • n 


நிரூபணம் : 

B , B , ஆகிய தளங்களைச் சார்ந்து , L ( V , W ) - லிருந்து , 
Mmsn ( F ) - ற்கு ஓர் ஒன்றுக்கொன்று முழு அமைப்புமாற்றம் 
உண்டு என்பது தெரியும் . அதுவே + f EL ( V , W ) 
a : f - > M ( f ) என்ற அமைப்புமாற்றமாகும் . [ 7.7 - ல் 
குறிப்பிட்டுள்ளது . ) 

... ( 1 ) 


fi , f2 , என்பவை L ( V , W ) ல் யாதானுமிரு ஒருபடி நிலை 
மாற்றங்களாகவும் , 1 என்பது F- ல் யாதானுமொரு எண்ணி 
யாகவும் இருக்கட்டும் . M ( fi ) = [ at ] ] , M ( f ) = [ bi ]] எனக் 
கொள்வோம் . [ i = 1 முதல் 1 முடிய 

j = 1 முதல் n முடிய ) 
1 < i < m எனின் (f1 + fs ) [x]] = f (X ) + f , ( X ; ) [ 6.7 தேற்றம்) 


342 


பல்கலைக்கழக நவ இயற்கணிதம் 


I 


10. 


b ij X , 


11 


2 . ai j X ; + 2 
j = 1 

j = 1 


- 


77 

Σ 
j = 1 


( ai j + bij ] X ; 


- 


M ( f , + fa ) [ ai j + bij ] என்பது தெளிவு [ 7.4 ] 

[ ajj ] + [ bij] 

M ( fi ) + M ( fa) 
e : f / + f - > M ( f . ) + M ( f . ) = a f > + a f ....... ( 2 ) 
( a f , ) ( X ; ) == 1 \ [ f , ( X ; ) ] [ a f ன் வரையறையின்படி 

தேற்றம் 6.7 ) 


7 . 


nn . 
Σ 


aij X ; = 


= 


( A a; j) X , 


j = 1 


j = 1 


- 


M (af , ) = [ A_ajj ] = a [ az ]] 1 M ( f .) 
a : A fi - > AM ( f .) = 1 ( u f ,) 


( 3 ) 


. 


என்பது 


( 1) , ( 2 ) , ( 3 ) ஆகியவற்றிலிருந்து & என்ற அமைப்புமாற்றம் 
L ( V , W ) விலிருந்து Mmxn ( F ) ற்கு ஓர் ஓரினச்சார்பு 
வெளிப்படை . 


. L ( V , W ) = M 


mxn ( F ) 


mxn 


MM ( F ) -ன் பரிமாணம் m - n ஆதலால் , 
f [ L ( V , W ) ] = m . 

m • n ஆகும் . [II , தேற்றம் 6.10 ] 


குறிப்பு : மேற்கூறிய தேற்றத்திலிருந்து , fi, f , என்பவை 
V யிலிருந்து W- விற்கு யாதானுமிரு , ஒருபடி நிலைமாற்றங்கள் 
ஆனால் M (fi + fx ) = M ( f ) + M ( f , ) ஆகும் . M ( A f : ) = a M ( f ) 
ஆகும் . 


7.9 வரையறை : ஒருபடி நிலைமாற்றங்களின் பெருக்கல் 

(Product of Two Linear Transformations ) 
களம் F- ன் மீதமைந்த வெளிப்படையல்லாத n பரிமாணங் 
கொண்ட [ n என்பது முடிவுள்ள மிகை முழு எண் ) அரூப 
வெக்டர் வெளி V- யில் , V யிலிருந்து அதற்கே f1 , 1 , என்பவை 


2 


என் 


கிறது 


. 


யாதானுமிரு , 

ராகும் . - 

343 
ஒருபடி நிலைமாற்றங்களும் , அணிகளும் 

ஒருபடி நிலைமாற்றங்களாகும் . எனின் f - f 
ற fi , f , வின் பெருக்கல் பின் வருமாறு வரையறுக்கப்படு 
ff,: y- + Y , + X EV , fi • fz : X - > fz [ f : ( X ) ] 

[ அ.து ) முதலில் 1 , ஐச் செயல்படுத்திப் பிறகு f , வைச் 
செயல்படுத்த வேண்டும் .) 
87.10 . தேற்றம் : 

இரு ஒருபடி நிலைமாற்றங்களின் பெருக்கலும் ஓர் , ஒருபடி 
நிலைமாற்றமாகும் . 
நிரூபணம் : 

fi , f , என்பவை அமைப்புமாற்றங்கள் ஆதலால் , 1. • f , 
என்பதும் ஓர் அமைப்புமாற்றமாகும் . மேலும் , 
+ X , Y E V , A E F , (fif , ) ( X + Y ) = fz [ f1 ( X + Y ) ] 

f , [ f , ( X ) + f ( Y ) ] 
f 2 [ f , ( X ) ] + f , [ f : ( Y ) ] 
(ff.) ( X ) + (ff.) ( Y ) 

......... ( 1 ) 
( fif ) ( A X ) = f > [ f . ( A X ) ] = f , [ 1 ] , ( X ) ] 
A f 2 [f ( X ) ] = } [ ( fifs ) ( X ) ] 

. ( 2 ) 
( 1 ) , ( 2 ) ஆகியவற்றிலிருந்து f i f , என்பது ஒருபடி நிலை 
மாற்றம் என்பது தெளிவாகும் . 
87.11 . தேற்றம் : 
F என்ற 

களத்தின் மீதமைந்த வெளிப்படையல்லாத 
முறையே [ m , n , p ஆகியவை முடிவுள்ள பாசிட்டிவ் முழு எண் ) 
அரூபவெக்டர் வெளி U , V , W ஆகியவற்றில் முறையே B. , B. , B , 
என்பவை வரிசையிட்ட 

f1 : U - V , 
f ,: V - > W என்பவை 

யாதானுமிரு ஒருபடி நிலைமாற்றங் 
களாகும் . M (fr ), M ( f , ) என்பவை முறையே 11. f , ஐ , இத் 

குறீயிடு செய்யும் அணிகளெனின் 
M (firf; ) = M ( f . ) . M ( f s ) ஆகும் . 


- 


தளங்களைச் 


சார்ந்து 


7.10 - ல் நிறுவியது போன்று , ஓர் ஒருபடி நிலைமாற்ற 
344 

பல்கலைக்கழக நவ இயற்கணிதம் 
குறிப்பு : fy f என்ற அமைப்புமாற்றம் பின் வருமாறு வரை 
யறுக்கப்படு கிறது . fi f , : U- W , V X E U , fifs : 
X - fz [ f , ( X ) ] . 
மென இங்கும் நிரூபிக்கலாம் . 


நிரூபணம் : 


B. 


{ X 1 , X ,, ... , Xm } , B 

= 

{ Y ,, Y ,, ... , Yn } ., 
Z 

Zp } எனக் கொள்வோம் . 


2 


B , 


- 


21 


M ( f ) = [ aij ] [ i = 1 முதல் 1 முடிய , j = 1 முதல் n முடிய ) 
M ( f2 ) = [ bij ] ( i = 1 முதல் 11 முடிய , 

1 முதல் p முடிய ) 
என்றும் இருக்கட்டும் . 

1 < i < m 67 60f) 60 ( fif ) ( X ) = falfi ( Xi) ] 


n . 


- 


f2 


( 


2 dij 


aij Y ; 


- 


1 


aij [ f : ( Y ; ) ] 
= 1 
[ ஃ f , என்பது V யிலிருந்து 

W விற்கு ஓர் ஒருபடி 
நிலைமாற்றமாகும் ) 


7 


A dij 


p 
E_bjk Zk 


- 


j = 1 


[ 
( 


n 


p 

Σ 
k = 1 


Y aij bjk | zk 


j = 1 


M ( fi f ) = 


1 

Σ 
j = 1 


aij bike 


( i = 1 முதல் m முடிய ) 
k = 1 முதல் p முடிய ) 


[ ai j ] [b ; k ] 


( அணிகளின் பெருக்கல் 
வரையறையின்படி ) 


M ( f . ). M ( f ) 


345 


ஒருபடி நிலைமாற்றங்களும் , அணிகளும் 


கி . தேற்றம் : 

ஒருபடி நிலை மாற்றங்களின் பெருக்கல் சேர்ப்பு விதியை 
நிறைவு செய்வதால் , அணிகளின் பெருக்கலும் ( வரையறுக்கப் 
பட்டால் ) சேர்ப்பு விதியை நிறைவு செய்யும் . 


தளங் 


87.12 . தேற்றம் : 

களம் F- ன் மீதமைந்த வெளிப்படையல்லாத முறையே 
m , n என்ற பரிமாணங்கொண்ட அரூபவெக்டர் வெளி V , W 
ஆகியவற்றில் , B ,, B , என்பவை V- ல் யாதானுமிரு தளங் 
களாகவும் , B ,, B , என்பவை W_ வில் யாதானுமிரு 
களாகவும் அமைந்துள்ளது . f என்பது V- யிலிருந்து , W- விற்கு 
யா தானுமொரு ஒருபடி நிலைமாற்றமாகும் . A , A , என்ற mxn 
அணிகள் முறையே A = R [ f , B. , B , ] , A , = R [ f , B. , B , ) என்று 
இருந்தால் , 4, = QAF என்ற சமன்பாட்டைப் பூர்த்தி செய்யும் . 
முறையே m , n தரமுள்ள P , Q எனும் ஒருமையில் அணிகள் 
உண்டென நிறுவுக . 


" 1 


நிரூபணம் : 

X என்பது V. ல் யா தானுமொரு உறுப்பாக இருக்கட்டும் . 
A == R [ f , B ,, B , ] என்பது தரவு . 


. x = R { X , B , } , x = R { f ( X ) , B , } எனின் x = ATx ... ( 1 ) 


A = R [ f , B ,, B , ) என்பது தரவு 


ஃ y = R [ X , B , ] , ) = R [ f ( X ) , B , ] எனின் y = A , Ty ... ( 2 ) 


V- ல் x = R [ X , B , ] , y = R [ X , B. ] ஆதலால் , y = P , x என்ற 
சமன்பாட்டை நிறைவு செய்யும் mxm ஒருமையில் அணி P , 
ஒன்றே ஒன்று தான் உண்டு . ( தேற்றம் 7.2 ] 


ஃ y = P , x [ | P , T + 0 ] 


( 3 ) 


W_ ல் .x = R [ f ( X ) , B , ] , y R [ f ( X ) , B , ) ஆதலால் , 
y = Q4x என்ற சமன்பாட்டை நிறைவு செய்யும் nxn ஒருமையில் 
அணி Q1 ஒன்றே ஒன்று உண்டு ( தேற்றம் 7.2 ] 
* y = Q x [ T Q , | +0.] 

. ( 4 ) 


- 


-1 


1 


- 


வ 


உறுப்பாக 
A என்பது ஒரு nxn அணியாகவும் இருந்தால் , B 
346 

பல்கலைக்கழக நவ இயற்கணிதம் 
( 1 ) - ( 4 )-லிருந்து ( A ) Ty = y , Q , x Q , AT x = Q ; ATP ) 
. ( A ) T y = y , Q , ATPy 

y = y 
A , என்பது தனித்தன்மை வாய்ந்த அணியாதலால் , 
( A ) T = Q , ATP . A = ( P , ) TA QT 

QAP 
: A = QAP [ Q = ( p ; ) T , P = ( Q.T ) ) 
87.13 . தேற்றம் : 

( a ) களம் F- ன் மீதமைந்த வெளிப்படையல்லாத 
பரிமாணங்கொண்ட அரூபவெக்டர் வெளி V- ல் B யாதானுமொரு 
தளமாகும் . f என்பது V- யிலிருந்து அதற்கே ஓர் ஒருபடி நிலை 
மாற்றமாகும் . X என்பது Y- ல் 
இருந்து , X = R [ X , B ] , x = R [ f ( X ) , B ] எனின் x = Px எனும் 
சமன்பாட்டை நிறைவு செய்யும் nxn அணி P ஒன்றே 
ஒன்று தான் உண்டு . மேலும் , P என்ற அணி , X- ஐச் சார்ந்த 
தல்ல . 
( b ) F- ன் மீதமைந்த ஒரு nxn அணி 

A- யையும் 
V- ல் ஒரு வரிசையிட்ட தளம் B- யையும் கொடுத்தால் , இத் 
தளத்தைச் சார்ந்து , அணி A- யால் குறியீடு செய்யப்படும் , 
V- யிலிருந்து அதற்கே அமையும் ஒருபடி நிலை மாற்றம் , ஒன்றே 
ஒன்று தான் உண்டு . 
நிரூபணம் : 

7-3 , 7-6 ஆகிய தேற்றங்களைப் பார்த்து அதே முறையில் 
இங்கும் நிரூபிக்கவும் . 
7.14 . S என்பது 

அணியாகவும் , 

S AS என்ற 
nxn அணி , A என்ற அணியிலிருந்து வடிவொத்த நிலை மாற்றத் 
தால் ( Similarity transformation ) , பெறப்படுகிறது என்கிறோம் 
இதனை B ||| A என்று எழுதுவது வழக்கம் . 


Xn 


ஒருமையில் 


1 


-- 
- 


B ||| A எனின் AI] B ஆதலால் , வடிவொத்த நிலை மாற்றம் 
ஒரு சமச்சீர்த் தொடர்பாகும் . 


347 


ஒருபடி நிலைமாற்றங்களும் , அணிகளும் 


- 


8.7.15 . தேற்றம் : 
( a) களம் F- ன் 

மீதமைந்த வெளிப்படையல்லாத , 
பரிமாணங்கொண்ட அரூபவெக்டர் வெளி V டல் , B. , B., என்பவை 
இருதளங்களாகும் . என்பது V- யிலிருந்து அதற்கே ஓர் , ஒருபடி 
நிலைமாற்றமாகும் . A , A , என்ற மா அணிகள் முறையே B. , B , 
ஆகிய 

சார்ந்து f- ஐக் குறியீடு செய்தால் 
Ay || A , ஆகும் . 


2 


தளங்களைச் - 


( g ) A , A , என்பவை வடிவொத்த nxn அணிகளாகவும் , 
B , என்பது V- ல் யாதானுமொரு தளமாகவும் இருக்கட்டும் . ( -ல் 
B , என்ற மற்றொரு தளத்தையும் , V- ல் இருந்து அதற்கே f என்ற 
ஒருபடி நிலை மாற்றம் ஒன்றையும் A = R ( f, B , ) , A , = R ( f , B. ) 
என்பவற்றை நிறைவு செய்யும் வகையில் அமைக்கலாம் . 


நிரூபணம் : 

( a ) தேற்றம் 7.12 - ல் உள்ளது போல் நிரூபிக்கலாம் . 
( b ) A , III A , என்பது தரவு . 


( PT 


. A , = PA P என எழுதலாம் . [ P ஒரு nxn ஒருமையில் 

அணியாகும் ] 
ஃ . A , T = ( F ) TA 
= QAT என்போம் [Q = ( F ) என்பது ஒரு 

nx ) ஒருமையில் அணியாகும் ) 
B , என்பது V- ல் ஒருதளம் என்பது தரவு . 


- 


B , என்ற தளமும் , Q எனும் ஒருமையில் அணியும் , V டல் B, 
என்ற மற்றொரு தளத்தை அமைக்கும் . மேலும் , X என்பது V- ல் 
யாதானுமொரு உறுப்பாக இருந்து , x = R [ X , B ,] , y = R [ X , B , ] 
எனின் ) Qx ஆகும் . 

.. ( 1 ) 


- 


B , என்ற தளமும் , A என்ற nxn அணியும் , V- யிலிருந்து 
அதற்கே ஒரே ஒரு , ஒருபடி நிலை மாற்றத்தை வரையறுக்கிறது 
( தேற்றம் : 7.13 ( b ) ] அதனை f என்று குறிப்போம் . மேலும் , 
A = R [ f , B , ] ஆகும் . 


R [ f ( X ) , B , ] என்றால் , 


x = R [ X , B , ] , * = 
x = AT X ஆகும் . 


( 2 ) 


- 


- 


- 


- 


இருத்தம் . 
அதற்கே ஒருபடி நிலைமாற்றமாகும் -ஐ , 
348 

பல்கலைக்கழக நவ இயற்கணிதம் 
இதே போன்று , y = R [ f ( X ) , B , ] எனின் , 

{ x ) R [ f ( X ) , B , ] ஆதலால் } 
y = Qx ஆகும் . 

. ( 3 ) 
( 1 ) - ( 3 ) இவற்றிலிருந்து , y = Qx = Q AT X 

= Q ATQ y = A ,T y .........( 4 ) 
y R [ X , B , ] , y == R [ f ( X ) , B , ] எனின் y = A , T y 
என்று கிடைப்பதால் , A , = R [ f, B ) ஆகும் . 
87-16 . தேற்றம் : 

( a ) f என்பது V. ( F ) - லிருந்து அதற்கே ஓர் , ஒருபடி நிலை 
மாற்றமாகும் . F == { E , E ,, ... Ex } என்ற தளத்தைச் சார்ந்து , 
A என்ற nxn அணி f ஐக் குறியீடு செய்தால் , + XE Vn ( F ) . 
f ( X ) = A T X ஆகும் . 
( 6 ) B , { X , X 2, ... , 

Xx } , B , = { Y ,, Y ,, ..... , Y. } 
என்பவை Vn ( F ) - ல் யாதானுமிரு தளங்களாக இருந்து 

. 
Y ; / 2 pij X ; [ j 

= 1 முதல் 1 முடிய ) , A = R [ f , B , ] , 
A , = R [ f , B , ] 

எனின் A , 

Q A , 2 ஆகும் . [ Q = PT , 
P = ( pij ) ] 
(c ) B = { X ,, X ,, .... , Xx } என்பது V. ( F ) - ல் யாதானுமொரு 

X ,, X ,, ... , 

X. என்ற வெக்டர்களை 
இதே வரிசையில் நிரைகளாகக் கொண்ட n. x n 

nx அணியை 
S என்று குறிப்போம் . A = R [ f , F ] எனின் S AS = R [ f , B , ]] 
ஆகும் . 
நிரூபணம் : 

வை பயிற்சியாக விடப்படுகின்றன 
எடுத்துக்காட்டு 

என்ற அணி f- ஐ , F 

தளத்தைச் 
b 
சார்ந்து குறியீடு செய்கின்றது . [ f என்பது V , (c) யிலிருந்து 

B 
என்ற தளத்தைச் சார்ந்து குறியீடு செய்யும் அணி யாது ? 


--- 


i = 1 


( 43) 


என்ற 


-- 


- 


- 


34g 


ஒருபடி நிலைமாற்றங்களும் , அணிகளும் 


நிரூபணம் : 


A 


= ( 4 ) 

9) = R [ f, F] என்பது தரவு . 


B = { ( 1 , i ) , ( 1 , -i ) } 


S 


( 4 ) 


என்ற அணியை எடுத்துக் கொள்வோம் . 


SAS = R [ f , B ,] ஆகும் . 


[ தேற்றம் 7.15 , ( c ) ] 


S = + ( ) 

+ ( ) ( 4 ) ( !) 


. : SA52 


- 


u - ib 


0 


-- 


O a - ib / 


என்ற 


87.17 . செங்குத்து , ஒன் றூடான அணிகள் : ( Orthogonal and 

Unitary Matrices) 
மெய்யெண் களத்தில் A 

அணியானது 
ATA = A AT = 1 என்றவாறு அமையுமானால் A ஆனது ஒரு 
செங்குத்தணி ( Orthogonal Matrix ) எனப்படும் . எடுத்துக் 
காட்டாக , 


A = + 


2 
1 
2 


1 -2 
2 
2 

1 


ஆனது ஒரு செங்குத்தணியாகும் . 


- 


வரையறையிலிருந்து , A ஒரு செங்குத்தணியென்றால் , 

(i ) TA | = + 1 ( ஃ. A ஒருமையில் ) 


(ii ) AT = A 

A 
( iii) AT_ ம் ஒரு செங்குத்தணி 
( iv ) செங்குத்தணிகளின் பெருக்கலும் செங்குத்தணி , 
என்ற முடிவுகள் உண்மையென எளிதில் நிறுவலாம் . 


என்றவாறு 


ஒரு சதுர அணி B ஆனது B * B = BB * = I 
அமையுமானால் B ஆனது ஓர் ஒன்றூடான அணி ( Unitary: Matrix) 
எனப்படும் . எடுத்துக்காட்டாக , 


350 


பல்கலைக்கழக நவ இயற்கணிதம் 


COS 0 


i sin 8 


( S 


11 ( 8 மெய் ) ஆனது ஓர் ஒன்றூடான அணியாகும் . 


i sin @ 

COS 0 
மேலும் , B ஓர் ஒன்றூடான அணியென்றால் , 

(i ) | B | + 1 


- 


(ii ) BT 


( iii ) BT_ ம் ஒன்றூடானது 
( vi) ஒன்றூடான அணிகளின் பெருக்கலும் ஒன்றூடான அணி 
என்ற உண்மைகள் வெளிப்படையாகும் . 


மெய்யெண் களத்தில் 

ஒவ்வொரு 

செங்குத்தணியும் 
ஒன்றூடானது . மேலும் , ஓர் ஒன்றூடான அணியின் நிரை , 
நிரல் வெக்டர்கள் ஒன்றுக்கொன்று செங்குத்தான அலகு ( unit ) 
வெக்டர்களாகும் . 


Y = A X என்ற ஒருபடி மாற்றத்தில் இம்மாற்றத்தின் அணி 
A ஆனது ஒன்றூடானதாக இருந்தால் , இருந்தால் மட்டுமே , 
ம் மாற்றமானது நீளங்களைப் பாதுகாக்கும் . 


ஒரு சதுர அணி A ஆனது A A * = A * A என்றவாறு அமையு 
மானால் A ஆனது குத்தெதிர் ( Normal ) அணி எனப்படும் . 
ஒவ்வொரு மூலைவரை , மெய் சமச்சீர் , மெய் எதிர் சீர் , ஹெர் 
மிசியன் , எதிர் ஹெர்மிசியன் , செங்குத்து , ஒன்றூடான அணி 
களும் குத்தெதிர் அணிகளாகும் . 


பயிற்சி 7 


1. A B 

A B = B A ஆகவும் , C செங்குத்தாகவும் இருந்தால் 
CT A C யும் CT B C யும் மாற்றீடு செய் அணிகளென நிறுவுக . 


2. A ஒரு செங்குத்து அணியாகவும் P ஒருமையில் அணி 
யாகவும் இருக்கட்டும் . B = A P என்றால் P B ஆனது செங்குத் 
தென நிறுவுக . 


3. A ஒரு செங்குத்தணி . ( I + A ) ஒருமையில் என்றால் 
( I - A ) (I + A ) ஆனது ஓர் எதிர் சீரணியென நிறுவுக . 

4. A ஒரு செங்குத்தணியாகவும் , B மெய் சமச்சீராகவும் 
இருந்தால் A B A ஆனது மெய்ச் சமச்சீரென நிறுவுக . 


351 


ஒருபடி நிலைமாற்றங்களும் , அணிகளும் 


5. A மெய் எதிர் சீரணி என்றால் (I+ A ) (I - A) ஆனது 
செங்குத்தென நிறுவுக . 


6. A ஆனது எதிர் ஹெர்மிசியன் ஆகவும் ( I + A ) ஒருமை 
யில் ஆகவும் இருந்தால் , ( I - A ) (I + A ) ஆனது ஒன்றூடான 
அணியென நிறுவுக . 


7. A , B என்பன ஒரே அ . தரமுடைய ஒன்றூடான அணி 
களென்றால் AB யும் ஒன்றூடானதென நிறுவுக . 


8 . கணக்கு 2 , 3 இவற்றின் முடிவுகள் A 

ஆனது 
நூடான அணியாக இருக்கும் போது என்னவாகுமென 


ஆராய்க 


9. ஒவ்வொரு ஒன்றூடான ஹெர்மிசியன் அணிகளும் 
உட்சுருள் அணிகளென நிறுவுக . 


10. A என்ற குத்தெதிர் அணியானது B- யோடு மாற்றீடு 
செய்யுமானால் , A * ம் B- யோடு மாற்றீடு செய்யுமென நிறுவுக . 


குத்தெதிர் 


அணியென்றால் A- ம் 


11. A ஒருமையில் 
குத்தெதிரென் நிறுவுக . 


12 . A ஆனது ஹெர்மிசியன் என்றால் (I + iA ) ( I - iA ) 
ஆனது ஒன்றூடானதென நிறுவுகள் 


COSA 


sin o 
13 . 

- sin a cos C 
சோதித்தறிக . 


8) ( 6 மெய் ) ஒரு செங்குத்தணியென 


8. சிறப்பியல் அல்லது பண்பியல் 

சமன்பாடுகள் 
( Characteristic Equations ) 


F என்ற களத்தின் மீதமைந்த n தரமுடைய மொத்த 
வெக்டர் வெளியை ( Total Vector Space ) Vn ( F ) என்க . 


A 


- 


[ aij ] nxn என்ற ஒருபடி மாற்றமானது , 
A : x- > A X , X + 0 , X.E Vn ( F ) & AXE V n ( F ) 
என்றவாறு இருக்கட்டும் . 1 என்ற F- ல் உள்ள யாதானுமொரு 
எண்ணிக்கு , 

AX = 1 X , x + 0 என்றமையுமானால் X ஆனது A. ன் 
பண்பியல் வெக்டர் அல்லது ஐகன் வெக்டர் ( Characteristic vector , 
Eigen Vector , Latent or Invariant Vector ) எனப்படும் . 


AX = 1 X என்றால் 1 X - AX = 0m 1 ஆகும் . 


( அ - து ) ( 1 In - A ) X = 0 ஆகும் . ( அ - து ) 


- 


un 


0 


12--11 
--as 


d12 
- 022 


aan 


0 


-ani 


-ana 


a --anni 


0 


nx 1 


nx1 


nx1 


இது ஒரு சமபடித்தான ஒருபடிச் சமன்பாடுகளின் தொகுதி 
யாகும் . எனவே இத்தொகுதிக்கு வெளிப்படையற்ற ஒரு தீர்வு 
இருக்கத் தேவையான , போதுமான நிபந்தனை | AI- A ) = 0 
ஆகும் . 


இருக்கத் தேவையான போதுமான நிபந்தனை INI - 41 - 0 


சிறப்பியல் ......... சமன்பாடுகள் 


353 


( அ - து ) 


A 


-- 


aa 


an 


di 
a21 


+ -- 


- 


12 


dar 


... 


ம 


0 ஆக 


* .. 


4 ( X ) = | AI- AT = 


... 


any 


-- 


--ann | 


ang 


இருந்தால் , இருந்தால் மட்டுமே இத்தொகுதிக்கு வெளிப்படை 
யற்ற தீர்வுண்டு. 


இங்கு A- ல் n படித்தான கோவை ( a ) ஆனது A. ன் 
பண்பியல் கோவை (characteristic polynomial ) எனவும் , 


- 


சமன்பாடு ( 2 ) 0 - ன் மூலங்கள் ( roots ) 11 , ,, an 
( என்க ) என்பன A- ன் பண் பியல் மூலங்கள் ( clharacteristic or 
latent roots ) அல்லது ஐகன் மதிப்புகள் ( Eigen Values ) எனவும் 
அழைக்கப்படும் . 


- 


நமது வரையறையிலிருந்து அணி AA மூலைவரை 
( ay , 02 , . , 

a.n ) என்றால் A- ன் ஐகன் மதிப்புகள் , இம்மூலைவரை 
உறுப்புகளே என்பது உடன் விளங்கும் . 


88.1 . தேற்றம் : 

ஓர் அணியின் வெவ்வேறான (distinct) ஐகன் மதிப்புகளைச் 
சார்ந்த ஐகன் வெக்டர்கள் ஒருபடிச்சாராதிருக்கும் . 


நிரூபணம் : 

A தரப்பட்டுள்ள ஓர் அணி என்க . 


21 , ,, ...... , என்பன A- ன் வெவ்வேறான ஐகன் மதிப்பு 
களாகட்டும் . இவற்றைச் சார்ந்த ஐகன் வெக்டர்களை முறையே 
X , X ,, ... , X , என்க . 

அப்படியானால் , A X = ljX ; ( j = 1 , 2 , ... r ) 


K ,, K ,, 
என்க . 


K , என்பன , எல்லாம் பூச்சியமல்லாத எண்ணிகள் 


K , X , + K , X , + ... + K, X , = 0 

... ( i) என்றால் , 
AK , X -- AK , X , + .... + AK , X , = 0 
( அ - து ) K , AX , + K , AX , + ... + K , AX , = 0 
( அ.து ) K , A , X , + K , , x , + ... + K , Ar X , = 0 .. (ii) 
23 


354 


பல்கலைக்கழக நவ இயற்கணிதம் 


( ii ) ஐ மீண்டும் A டல் பெருக்கிச் சுருக்க , 
KX+ K , 

AX, + ... + KA X 0 


- 


...( iii) 


இவ்வாறு மீண்டும் , மீண்டும் செயல்பட 


K , A , r - 1 X , + K , 1 , -1 X , + ... + K- Ar - 1 X , = ) 
இந்த சமன்பாடுகளையும் , 
1 1 

1 ) 

" K , X , 
1 . A , 

K , X , 
2 12 , 

1,2 


* 


2 


* . 


0 


II . 


I 


... 


... 


... 


- 
.- 


-- 


1 


A 


...... , Ar எல்லாம் 


- 12 

ar K , X , 
1 , 

வெவ்வேறானவையா தலால் , இடப் 
புறத்திலுள்ள rx r அணியானது - ( Vander monde அணி ) 
ஒருமையில் ஆகும் . ( இதன் நிரூபணமானது இப்புத்தகத்தின் 
வரம்பிற்குட்பட்டதல்ல வாதலால் விடப்பட்டுள்ளது . ) 

எனவே , இவ்வணிக்கு எதிர்மறை உள்ளது . 


வ்வெதிர் மறையால் இருபுறமும் முன் பெருக்க , 


1 


K , X , 


= 0 ஆகும் . 


Kr X ) 


K , = K , = 

( i) லிருந்து , 
சாராதவையாகும் . 


K. = 0 . 
X ,, X ,, ... , X - 


என்பன 


. 


. 


ஒருபடிச் 


குறிப்பு : ஓர் ஐகன் வெக்டரைச் சார்ந்து இரு வெவ்வேறு 
ஐகன் மதிப்புகளிராது . ஏனெனில் , 

1 , 1 , என்பன ஓர் ஐகன் வெக்டர் X ஐச் சார்ந்த இரு 
வெவ்வேறு ஐகன் மதிப்புகளெனின் , 1 , X = } , X. 

( a, - ,) X = 0 , X + 0 - 1 , = 0 , ie.. 
ஆகும் . 


- 


355 


, சிறப்பியல் .........சமன்பாடுகள் 


ஆனால் , ஓர் ஐகன் மதிப்பைச் சார்ந்து வெவ்வேறு ஐகன் 
வெக்டர்கள் இருக்கக்கூடும் . ஏனெனில் , 

AX = 1 X 6T COT (1360 A ( KX ) = 1 : ( KX ) . 
எனவே K X- ம் A- ன் --வைச் சார்ந்த ஐகன் வெக்டராகும் . 


88.2 . ஓர் அணியின் பண்பியல் உள்ளடங்கு 

வெளிகள் : 
(Characteristic Subspaces of a Matrix ) 
( AI - A ) X = 0 ......... ( 1 ) என்ற அணிச் சமன்பாட்டின் 
ஒவ்வொரு வெளிப்படையற்ற தீர்வும் , ஐகன் மதிப்பு A- ஐச் 
சார்ந்த ஓர் ஐகன் வெக்டராகும் . 


(AI - A ) - ன் அளவை r என்றால் சமன்பாடு ( i ) - ற்கு (11 -- r ) 
ஒருபடிச்சாரா தீர்வுகள் உள்ளன என அறிவோம் . இவற்றால் 
உருவாக்கப்படும் Vn ( F ) - ன் உள்ளடங்கு வெளி ஆனது ஐகன் 
மதிப்பு வைச் சார்ந்த A- ன் பண்பியல் வெக்டர் வெளி 
( Characteristic Vector Space ) எனப்படும் . 


ஐகன் மதிப்பு 1 - வைச் சார்ந்த A- ன் பண்பியல் வெக்டர் 
வெளியானது A- ன் நிரை ( நிரல் ) பூச்சிய வெளியன்றி வேறொன் 
றில்லை என்பது 

வெளிப்படை உண்மையாகும் . எடுத்துக் 
காட்டாக , 


எ . கா . 1 


1. 1 
1 2 
0 1 


- 


A = 


1 என்றால் , பண்பியல் சமன்பாடானது 
-1 


( A ) 


- 1 2 
1-2 -1 

- 1 + 1 


0 ஆகும் . 


1 
0 


= 


- 


( அ.து ) சுருக்க , ( 1 - 1 ) ( a + 2 ) ( A + 1 ) = 0 ஆகும் . 


- 


1 , 2 , -1 என்பன A- ன் பண்பியல் மதிப்பு 


எனவே , 1 
களாகும் . 


2 


- 


= 1 


என் மூல் , ( 11 - A ) X = 0 ஆனது 


[ = -1 [A ) 


0 ஆகும் . 


- 


( 


- 


- 


- 


--- 


- 


= 


ஐகன் 


அணிக்கு 7. ஒருபடிச்சாரா 

ஐகன் வெக்டர்கள் உண்டு என்பது 
356 

பல்கலைக்கழக நவ இயற்கணிதம் 
0 1 2 0 

1 1 1 0 
1 1 
[ A H ] = 

10 

O 1 2 0 
0 1 2 ) 

O 0 0 0 
1 0 3 0 
0 1 2 O ஆதலால் , 

00 0 O 
x ; - 3x , = 0 ; x , -2x , = 0 
ஃ . x = 3t , x2 = 2t , x = t ( t சாராமாறி ) ஆகும் . 

3 
X = 2 t ஆனது 

1 ஐச் சார்ந்த 
1 
வெக்டராகும் . 

3 
மேலும் , 2 

ஆல் உருவாக்கப்படும் வெளியானது A- ன் 

1 
பண்பியல் வெக்டர் வெளியாகும் . அது மட்டுமில்லாது இவ் 
வெக்டரால் உருவாக்கப்படும் 

வெளியிலுள்ள ஒவ்வொரு 
வெக்டரும் ஓர் ஐகன் வெக்டராகும் . இதுபோல் , 

1 
1 
A = 2 என்றால் 3 -ம் , 1 = -1 என்றால் 0 -ம் A- ன் 
1 

1 
பண்பியல் வெக்டர் வெளியை உருவாக்குமென நிறுவலாம் . 

குறிப்பு : D = மூலைவரை ( 81 , & ,, ... ,an) என்க . E ) ( j = 1 , 2 ... n ) 
ஆதார வெக்டர்களென்க . 

D E ; = & j E ] ஆதலால் , ஒரு n தரமுடைய மூலைவரை 
புலனாகும் . 


( 


டம் கடன் 


88.3 . பல்லுறுப்புக் கோவை அணிகள் ( Polynomial Matrices ) 

) = am am + am- 1 am - 1 + ... + a . என்ற குணகங்களை 
எண்ணிகளாகக் கொண்ட A- ல் ஒரு பல்லுறுப்புக் கோவையை 
எடுத்துக் கொள்வோம் . 


A ஆனது ஒரு அணியென்றால் , 


என வரை 


- 


சமமாக 


உறுப்பைக்கொண்டு k ன் மீது 
சிறப்பியல்......... சமன்பாடுகள் 

357 
( A ) = am Am + am - 1 Am - 1 + 

+ a.in 
யறுக்கப்படுகிறது . a.- ன் இடத்தை a , In - ஆல் நிரப்பியுள்ளோம் 
என்பதை இங்கு கவனிக்கவும் . மேலும் , ( A ) - ன் ஒவ்வொரு 
உறுப்பும் ஒரு nxn அணியாகவே இருக்கும் . 

A., A. , Am என்பன ஒரேதர சதுர அணிகள் என்க . 

f ( x ) A. + A , x + Amxm என்ற வடிவிலுள்ள ஒரு 
கோவை ( expression ) யானது அணிப் பல்லுறுப்புக் கோவையென 
( Matrix Polynomial ) வரையறுக்கப்படுகிறது . 

Am + 0 என்றால் இதன்படி m எனப்படும் . இரு அணிப் 
பல்லுறுப்புக் கோவைகளில் , x- ல் ஒரே படித்தான உறுப்புகளின் 
குணகங்கள் 

இருந்தால் , இருந்தால் மட்டுமே , 
இப்பல்லுறுப்புக் கோவைகள் சமம் எனப்படும் . 
மேலும் , 

f ( x ) = A. + A , x + + Am xm 
g ( x ) = B. + B , x + ... + Bk xk என்றால் ( K < m என்க . ) 

f ( x ) + g ( x ) = ( A + B ) + ( A + B ) x + ... + ( A + Bk) xk 
+ Ax + x k + 1 + ... + Am xm என வரையறுக்கப்படுகிறது . இது 
அணிப் பல்லுறுப்புக் கோவைகளின் கூட்டலுக்கான வரையறை 
யாகும் . மேலும் , 

f ( x) . g ( x ) = A , B. + ( A , B , + A , B ) x + ( A , B , + A , B , + 
A , B ) x + + Am Bt x m + k ஆகும் . 

இதனை பெருக்கலுக்கான வரையறை யென்போம் . 
அடுத்து 

பல்லுறுப்புக் கோவைகளை உறுப்புகளாகக் 
கொண்ட அணிகளைப்பற்றிப் பார்ப்போம் . x- ல் உள்ள 
பல்லுறுப்புக் கோவைகளைக் கொண்ட கணத்தை எடுத்துக் 
கொள்வோம் . இக் கோவைகளின் குணகங்கள் F என்ற களத்தில் 
இருக்கட்டும் . 

x- ன் விகிதமுறு சார்புகளை (rational function ) கொண்ட 
கணம் k ( என்க ) ஆனது . ஒரு களமென எளிதில் நிறுவலாம் . 
அமைக்கலாம் . 

அதாவது இவ்வணியின் உறுப்புகள் 
பல்லுறுப்புக் கோவைகளாக இருக்கும் . இதிலிருந்து அணிகளைக் 
குணகங்களாகக் 

கொண்ட ஒரு பல்லுறுப்புக் கோவையை 


358 


பல்கலைக்கழக நவ இயற்கணிதம் 


அணியாக 


எழுதலாமென 


உறுப்புகளாகக் கொண்ட 

ஓர் 
அறிகிறோம் . எடுத்துக்காட்டாக , 

0 1 

0 
Y + 

X + 
0 2 

1 

3 
ஆகும் . 


மறுதலையாக , x- ல் பல்லுறுப்புக் கோவைகளை உறுப்பு 
களாகக் கொண்ட ஓர் அணியை , குணகங்களை அணிகளாகக் 
கொண்ட 

ஒரு பல்லுறுப்புக் கோவையாக விவரிக்கலாம் . 
இவ்வாறு பல்லுறுப்புக் கோவைகளை உறுப்புகளாகக் கொண்ட 
அணிகளையும் , அணிகளைக் 

குணகங்களாகக் கொண்ட 
பல்லுறுப்புக் கோவைகளையும் ஒன்றிலிருந்து மற்றதைப் பெறலா 
மாதலால் , பொதுவாக இவ்விரு வடிவங்களையும் நாம் பல்லுறுப்புக் 
கோவை அணிகள் ( polynomial Matrices) என்று அழைப்பது மரபு . 


அடிப்படையில் 


பின் வரும் 


இம்முக்கியமான பண்பின் 
தேற்றத்தை நிறுவலாம் . 


88.4 , கெய்லி ஹமில்டன் தேற்றம் ( Cayley Hamilton Theorem ) 

ஒரு களத்தின் மீதமைந்த எல்லா சதுர அணிகளும் , 
அதனது பண்பியல் சமன்பாட்டை நிறைவு செய்யும் . 


நிரூபணம் : 
A ஆனது அ . தரம் nx ) உடைய சதுர அணி என்க . 

( a ) = AI - A | = anar -- a - j 17 -1 + ... + a , என்போம் . 
அணி (1I - A ) - ன் அ . தரம் 1 ஆதலால் , சேர்ப்பு (1I - A ) 
ஆனது -ல் அதிகபட்சம் ( 11- 1 )படி கொண்ட பல்லுறுப்புக் 
கோவைகளை உறுப்புகளாகக் கொண்டிருக்கும் . எனவே , சேர்ப்பு 
( AI - A ) யை அதிகபட்சம் ( n - 1) படி கொண்ட 
குணகங்களை உடைய ஒரு பல்லுறுப்புக் கோவையாக விவரிக்க 
முடியும் . 
எனவே சேர்ப்பு 11 - A Bn- An - 1 + Bayan- 2 + ... + B . 
என்க . 


அணிக் 


-- 


இங்கு B என்பன எண்ணிகளை உறுப்புகளாகக் கொண்ட 
அணிகளாகும் . 





இப்பொழுது , ( சேர்ப்பு I -A). ( AI -- A ) 


= | I- ATI 

p ( A ) / 


B.- 1 
Br. ) 


-- 


( A )-ன் மாறிலி உறுப்புக் கிடைக்கும். 
சிறப்பியல் ......... சமன்பாடுகள் 

359 
( அ - து ) 2 ( a ) / = ( சேர்ப்பு I - A ) ( 1 I - A ) 
( சேர்ப்பு I - A ) ( AI ) 

- ( சேர்ப்பு I - A ) A 
anIn + an - In- 1 + + a . I = Bn- A + Bayan - 1 + 

... + B.I - Bx- A Ar -l- Ba- , Aan --2 --...--- B. A 
எனவே , பல்லுறுப்புக் கோவை அணிகளின் சமத்தன்மையி 
லிருந்து , 

ax 1 = 
an - 1 = 

Br- A 
ay I = B. -- B , A 

a . I = -- B. A 
மேலிருந்து கீழாக வரிசைக்கிரமமாக , இச்சமன்பாடுகளை 
முறையே An , An -1 , ... A , I ஆல் பின்பெருக்கிக்கூட்ட , வலப் 
புறத்தில் நமக்குப் பூச்சிய அணிதான் கிடைக்கும் . 

. ar An + az An -1 + ... + a , I = Oxxn 

எனவே , A ஆனது அதன் பண்பியல் சமன்பாட்டை நிறைவு 
செய்கிறது . 

குறிப்பு : மேலேயுள்ள தேற்றத்தின் வழியாக , ஓர் 
அணியின் எதிர்மறையை எவ்வாறு காணலாமென இப்பகுதியில் 
அறியலாம் . 
A = [ a ] 

F என்ற களத்தின் மீதமைந்த 
அணியென்க . 

- an ar + an- A n - 1 ---- + a , என்போம் .. 

( 1 ) -ல் 1 = 0 எனப் பிரதியிட , இப்பல்லுறுப்புக் கோவை 
. 


என்பது 


mix ) 


013 


--a11 

-da 


an 


* 


( . 


--dan 


( 2 ) 


- 


( 
1 
) 


- 


an 


-dan 


360 


பல்கலைக்கழக நவ இயற்கணிதம் 


உள்ள 


மாறிலி 


( 1 ) -ல் A = 0 எனப் பிரதியிட , . ( a ) - ல் 
உறுப்பு ( -1 ) " | A | என அறிகிறோம் . 


எனவே , ஓர் ஒருமையில் அணி A- ன் பண்பியல் பல்லுறுப்புக் 
கோவையிலுள்ள மாறிலி உறுப்பு + | A | # 0 ஆகும் . 


இதன் மறுதலையாக , ஓர் அணி A- ன் பண்பியல் பல்லுறுப்புக் 
கோவையானது பூச்சியமில்லா மாறிலி உறுப்பைக் கொண்டிருக்கு 
மானால் அவ்வணி 

ஒருமையில் 

ஆகும் . ஏனெனில் 
TI - A | = an A " + an - 1 1 " -1+ ... + a . இங்கு 
a = + | A | ஆனால் , a +0 ஆதலால் , | A | + 0 ஆகும் . 


- ( 1 ) 


அடுத்து A ஒருமையில் nxn என்க . 


1 


எனவே , இதன் எதிர் மறை A உள்ளது . 


கெய்லி - ஹமில்டன் தேற்றத்தின்படி , 

( A ) = an Ar + an- Ar - 1 + .... + ay A + a, I = Onxn 
. 

[ an Ar + an | An - 1 + + aA ] 


-- 


al 


-1 


1 

A ஆல் முன் பெருக்க , 
a . 



- 2 


-1 
A 


an 


An - 1 + 


an - 1_ An - 2 + ... 

+ 11 

1 ) ... ( 2 ) 

a .. 
a . 


a .. 


( 2 ) ஐ மீண்டும் A ஆல் முன் பெருக்க , 
AA An - 2 

11 A 
+ 


an 


2 


...... + 


] இன்ன பிறவாகும் . 


. 


4 . 


ao 


எ.கா. 


1 


2 


1 


1 . 2 -1 
0 1 

என்ற அணிக்கு கெய்லி - ஹமில்டன் 

0 1 
தேற்றத்தை சரிபார்க்கவும் . இதிலிருந்து 4 காண்க . 
ங்கு A- ன் பண்பியல் பல்லுறுப்புக் கோவை , 

-2 1 1 
(A ) = | 11 - AIT 0 -1 2 23-4? + 4 +1 

1 0 A - 1 
எனவே A டன் பண்பியல் சமன்பாடு 13-4? + 42 + 1 = 0 ஆகும் . 


- 


361 


சிறப்பியல் ......... சமன்பாடுகள் 


1 


- 


2 
0 
1 


A2 


1 
1 
0 


2 
0 
1 


- 1 

1 
0 


5 
2 


2 
1 


1 
2 
1 


3 1 
1 4 
1 2 


- 


3 


5 


- 


3 
1 


1 
4 
2 


A3 = A.A 


2 
0 
1 


2 


1 
1 
0 


11 
8 


1 
2 
1 


-8 
1 


0 
8 
3 


3 


8 


A { A ) 


4 A + 4 A + 1. I , 


. 


- 


4 . 


5 


11 

8 
8 


--8 0 

1 8 
4 3 


4 


3 1 
1 4 
1 2 


1 
2 


2 


2 -- 1 
0 1 
1 0 


+ 4 


- 


-- 


3 


1 


10 
0 1 


+ 


0 
0 
1 


0ss 


தேற்றம் சரிபார்க்கப்பட்டு விட்டது . 


-1 
A காண 


இங்கு a = 1 ; a = 4 ; a . == 


4 ; a , = 1 


| A | = + as + 0 


.. 


A உளது . மேலும் , 


--- * + * 4 + 21 
= - [4-44 +41 ] 


5 


- 


3 1 
1 4 
1 2 


2 
0 


2 


1 1 
1 2 
0 1 


0 
1 


0 
0 


1 
1 


+4 


( 


1 
0 
0 


- 


3 


1 


0 


1 


1 
2 
1 


1 
1 
1 


3 
4 


2 


எ - கா 2 : 1 , 1 ,, An என்பன F என்ற களத்தின் 
மீதமைந்த n சதுர அணி A டன் ஐகன் மதிப்புகள் . 

H ( 1 ) 
என்பது x- ல் p படித்தான ஒரு பல்லுறுப்புக் கோவை என்றால் 
| H ( A ) | = H ( A ) . H (19)... H (Am) என நிறுவுக . 


362 


பல்கலைக்கழக நவ இயற்கணிதம் 


- 


கொள்கையின்படி ( 1 ) 

I A ( A - A ) 
( 1- 1 .) ... (1 - an ) 

...... ( 1 ) 
a1 , az , ... ap என்பன H ( x ) 

0 - ன் மூலங்கள் என்றால் , 
H ( x) K (x- a ,) ( x --- es ) ... ( x - ay) 

.... ( 2 ) 


--- 


--- 
- 


இப்பொழுது H ( A ) = K ( A- & , I ) (A - 8, 1 ) ... ( A - ap I ) 
.. | H ( A ) | = | K ( A - ay / ) | - | A- & , I | | A- & p1 || 
= K " | A- a / | .... | A -- api ] 

( | CA | = Cr | A ] ) 
= Kr ( -1 ) nP {(ay - 1 ) ... (ay -- An ). (a ) - 1 , ) ... 

(ay - 1 ) .... ( cep - 1 ) ... ( ap - in )} 
( -1 ) np { K ( er - 1 ) . ( a ) - 1 ) ( ap - 1 ). 

K ( ai - 1 , ) ( a , 1 , ) ( ap --- 1 , ) . 


... 


... 


-- 
--- 


K ( ay - 1 ) ( a ) - am ) (ap - x } 
( -1 ) P { ( -1 ) P . H (A ). ( -1) P H (A ,) ..... ( -1) P - H (Am ) } 

( 2 ) லிருந்து 
= ( -1 ) 2np [ H ( A ). H ( A ) .... H ( An ) ] 
* | H ( A ) = H ( A ) . HA ) ... H ( An ) 

ஃ . ( n , p + ve முழு எண்கள் ) 


ஐகன் மதிப்புகளின் தன்மைகள் ( Nature of Eigen Values ) 
8 8.5 . தேற்றம் : 

ஒவ்வொரு ஹெர்மிசியன் அணியின் ஐகன் மதிப்புகளும் 
மெய்யெண்களாகும் . 


நிரூபணம் : 

A ஒரு ஹெர்மிசியன் அணியென்க . 
அப்படியானால் , A * = A ஆகும் . 


... ( 1 ) 


A- ன் ஓர் ஐகன் மதிப்பு -j- ச் சார்ந்த ஐகன் வெக்டர் x } 
என்க . 


அப்படியானால் , A X ; = AjX 
ப்பொழுது X ; * A X } = X ; * / } X ; 


. ( 2 ) 


சிறப்பியல் .......சமன்பாடுகள் 


363 


மேலும் , ( X ; * A X ;) * = 7 ; ( X } * X } ) * 
( அ.து ) X } * A * ( X ; * ) * == Aj X ; * ( X ; * ) * 
( அ - து ) X * A X ; Aj x ; * X ] ( . A * = A ) .......... ( 3 ) 


- 


( 2 ) , ( 3 ) லிருந்து , Aj = } } 
ஃ || ஒரு மெய்யெண்ணாகும் . 


கிளைத் தேற்றம் : 

எல்லா மெய் சமச்சீரணிகளின் 
மெய்யெண்களாகும் . 


ஐகன் 


மதிப்புகளும் 


ஏனெனில் ஒவ்வொரு மெய் சமச்சீரணியும் ஹெர்மிசியன் 
ஆகும் . 


88.6 . தேற்றம் : 

எல்லா எதிர் ஹெர்மிசியன் அணிகளின் ஐகன் மதிப்புகளும் 
ஒன்றில் பூச்சியமாகவோ அல்லது தனிக்கற்பனை எண்ணாகவோ 
இருக்கும் . 


நிரூபணம் : 


A எதிர் ஹெர்மிசியன் என்க . 
அப்படியானால் , ( iA ) ஆனது ஹெர்மிசியன் என அறிவோம் . 


A- ன் ஓர் ஐகன் மதிப்பு : ; ஐச் சார்ந்த ஐகன் வெக்டர் X ; 
என்றால் A Xj aj X ; ஆகும் . 

ஃ . (i A ) X } = ( i / j ) X ; ( i = -1 ) 


அணி 


( i A ) -ன் ஓர் ஐகன் 


இதிலிருந்து ஹெர்மிசியன் 
மதிப்பென (ij) அறிகிறோம் . 


எனவே , 8 8-5 - ன் படி 11 ) ஆனது மெய்யெண்ணாகும் . 


ஆகவோ 


தனிக்கற்பனை 


1 ; ஆனது 0 

அல்லது 
எண்ணாகவோ இருத்தல் வேண்டும் . 


கிளைத் தேற்றம் : 
எல்லா மெய் எதிர் சீரணிகளும் , எதிர் ஹெர்மிசியன்கள் 

எல்லா எதிர் சீரணிகளின் ஐகன் மதிப்புகளும் 


ஆதலால் , 


364 


பல்கலைக்கழக நவ இயற்கணிதம் 


அல்லது 


தனிக்கற்பனை 


எண்ணாகவோ 


பூச்சியமாகவோ 
இருக்கும் . 


88.7 . தேற்றம் : 

ஒரு மெய் சமச்சீரணியின் இரு வெவ்வேறு ஐகன் மதிப்பு 
களைச் சார்ந்த ஐகன் வெக்டர்கள் ஒன்றுக்கொன்று செங்குத் 
தாகும் . 


நிரூபணம் : 

A மெய் சமச்சீரென்க . அப்படியானால் , AT = A. 1 , 1 , 
என்பன A டன் இரு வெவ்வேறு ஐகன் மதிப்புகளாக இருக் 
கட்டும் . 1 ,, 1 , என்பன மெய்யெண்களென அறிவோம் . 


இவற்றைச் சார்ந்த ஐகன் வெக்டர்கள் X 1 , X , என்றால் 
A X , = 1 , x , ........ ( 1 ) ; A X , = 1 , X , ... . ( 2 ) ஆகும் , 


( 1 ) ஐ X , T ஆல் முன் பெருக்க , 
X , T A X , = 1 , x , T X , 
ஃ ( X ,T A X , ) T = 1 , ( X , T X , ) T 
( அ - து ) X , T A X , = 1 , X , T X , ( :: AT A ) ......... ( 3 ) 
( 2 ) ஐ X T ஆல் முன் பெருக்க X ,TAX , = AzX , T X , ......( 4 ) 
( 3 ) , ( 4 ) லிருந்து , 1 , X , T X , = 1 , X ,T X , 
ஃ . ( A - 1 , ) X , T X , 

( , = 0 1 , = 1 , ஆதலால் , 
XT X , = 0 ஆகும் . எனவே , X 1 , X , என்பன ஒன்றுக் 
கொன்று செங்குத்தாகும் . 


8 8.8 . தேற்றம் : 
ஒரு ஹெர்மிசியன் 

அணியின் இரு வெவ்வேறு ஐகன் 
மதிப்புகளைச் சார்ந்த ஐகன் வெக்டர்கள் ஒன்றுக்கொன்று 
செங்குத்தாகும் . 


நிரூபணம் : 

A ஹெர்மிசியன் என்க . அப்படியானால் , A * = A 11 , 1 ,. 
என்பன A- ன் இரு . வெவ்வேறான ஐகன் மதிப்புகளாகவும் , 
X ,, X , என்பன இவற்றைச் சார்ந்த ஐகன் வெக்டர்களாகவும் 
இருக்கட்டும் . 


365 


சிறப்பியல் ......... சமன்பாடுகள் 


2 ,, 1 , என்பன மெய்யெண்களாகுமென அறிவோம் . 


2 


மேலும் , AX , = 1 , X ........ (i) ; AX , = A , X ,........ (ii ) 
(i ) ஐ X , * ஆல் முன் பெருக்க , 
X ,* A X , = A , X ,* X 1 
ஃ . ( X , * A X ,) * = 1 , ( X , * X ; ) * ( : A , மெய்யெண் ) 
( அ - து ) X , * A X , 2 ,XX, ( : A * = A ) 
( அ - து ) X , * A , X , = 1 , X , * X , ( ii) லிருந்து 
( அ.து ) ( A - 1 , ) X , * X , = 

0 

1 = 1 , ஆதலால் , 
X , * X , = 0 ஆகும் .. 
8 8.9 . தேற்றம் : 

ஓர் ஒன்றூடான ( unitary ) அணியின் ஒவ்வொரு ஐகன் 
மதிப்பின் எண்ணளவும் ( modulus ) ஒன்று ஆகும் . 


நிரூபணம் : 

A ஒன்றூடான அணி என்க . அப்படியானால் , A * A = 1 

A- ன் ஓர் ஐகன் மதிப்பு Aj- ஐச் சார்ந்த ஐகன் வெக்டர் X ; 
என்றால் , 

A X } = AjX ; 
ஃ ( AX ; ) * = } } x ; * 
( அ - து ) X * ; A * = dj X * 
ஃ . X } * A * ( AX } ) = 1 ; x ; * ( a ; X ; ) 
( அ - து ) X * IX ; = 7jay X * X ; 
ஃ ( 1 - ay aj) X ; * X } = 0 
X + 0 ஆதலால் , X ; * X ; + 0 ஆகும் . 
ஃ . ijay = 1 
- | } | = 1 


அணி 


கி . தேற்றம் : 

ஒவ்வொரு மெய் செங்குத்தணியும் ஒன்றூடான 
ஆதலால் , இவற்றின் ஒவ்வொரு ஐகன் மதிப்புகளின் எண்ணள 
வையும் 1 ஆகும் . 


366 


பல்கலைக்கழக நவ இயற்கணிதம் 


குறிப்பு : ஒன்றூடான அல்லது மெய் செங்குத்தணிகளின் 
ஐகன் மதிப்புகள் மெய்யெண்களென்றால் அவை 1 ஆகவோ 
அல்லது -1 ஆகவோதான் இருக்கும் . 


8 8.10 . தேற்றம் : 

A ஒரு குத்தெதிர் அணி ( Normal Matrix) என்க . இதன் ஓர் 
ஐகன் மதிப்பு Aj- ஐச் சார்ந்த ஐகன் வெக்டர் X ; என்றால் , 

X 
ஆனது A * - க்கும் ஓர் ஐகன் வெக்டராகும் . மேலும் , இதனைச் 
சார்ந்த A * - ன் ஐகன் மதிப்பு 1 ) ஆகும் . 


j 


நிரூபணம் : 


A குத்தெதிர் ஆதலால் , A A * = A * A 
B 

( AjI - A ) என்க . கொள்கையின்படி 
B X ; = ( aj I -- A ) X } == 0 


- 


... ( 1 ) 


-- 


எனவே , ( BX } ) * BX ) 0 

( அ - து ) X ; * B * BX ; = 0 
( அ - து ) X ; * ( A ; I - A ) * ( A } I - A ) X ; = 0 
( அ - து ) x } * ( 7 ; I - A * ) ( A I - A ) X ] 

= X ; * { Aj aj I - Tj A - Aj A * + A A * } X; 

X } * ( a ; I - A ) ( 1 } I - A * ) X ; 
X * BB * X 
( B * X })* B * X } 


- 


- 


. 


B * X } == 0 
( அ - து ) ( ay I - A * ) X ; = 0 . 

எனவே , X ; ஆனது A * ஓர் ஐகன் வெக்டராகும் . மேலும் , 
இதனைச்சார்ந்த ஐகன் மதிப்பு ) ஆகும் . 


88.11 . தேற்றம் : 

ஒரு குத்தெதிர் அணியின் இரு வெவ்வேறு ஐகன் மதிப்பு 
களைச் சார்ந்த ஐகன் வெக்டர்கள் ஒன்றுக்கொன்று செங்குத் 
தாகும் . 


367 


சிறப்பியல் ......... சமன்பாடுகள் 


நிரூபணம் : 
A ஒரு குத்தெதிர் அணி 

அணி என்க . A A * = A * A. 1 , 1 , 
என்பன A- ன் இரு வெவ்வேறு ஐகன் மதிப்புகளாகவும் , X ,, X , 
என்பன முறையே இவற்றைச் சார்ந்த ஐகன் வெக்டர்களாகவும் 
இருக்கட்டும் . 

அப்படியானால் , A X , = 1 , X .......(i) ; AX, = A , X , 
எனவே , 8 8.10 - ன்படி 
A * X , = 1 , X .......; A * X , = 1 , X , 

( 2 ) 


- 


1 


7.XX2 


HAN 


( 1 ) ஐ X ,* - ஆல் முன் பெருக்க , 

X * AX A , X , * X | 
ஃ . ( X ,* A X ,) * 
( அ.து ) X , * A * X , 2 , XX , 
( அ.து ) X , * 1 , X , = } | X , X , ( 2 ) லிருந்து 
.. ( 1 - 1 ,) X , * X , = 0 
7 , + 1 , ஆதலால் , 

, 
X , * X , = 0 ஆகும் . எனவே , X , X , ஒன்றுக்கொன்று 
செங்குத்தாகும் . 


பயிற்சி 8 
1. பின் வரும் அணிகளுக்கு 

அணிகளுக்கு ஐகன் மதிப்புகள் கண்டு 
பிடித்து , இவற்றைச் சார்ந்த ஐகன் வெக்டர் வெளிகளின் 
தளங்களைக் காண்க : -- 


1 
1 


2 
0 
4 


1 
1 


( 1 ) 


( ii ) 


1 2 
11 
1 2 


2 
1 
2 


( iii ) 


1 1 
1.3 
-1 2 


- 


* 


1 
1 
0 


4 


5 


- 


600 [ f - ] • [ ) 


i 


2 

O 


( vi ) 


0 
1- + i 0 
0 2 


(vii ) 


1 1 0 
1 2 0 
003 
0 3 


0 
2 
3 
4 


1 


உ 


368 


பல்கலைக்கழக நவ இயற்கணிதம் 


2. பின் வரும் அணிகளின் பண்பியல் பல்லுறுப்புக் கோவை 
கள் கண்டு பிடித்து , அதன் வழியில் கெய்லி ஹமில்டன் தேற்றத் 
தைச் சரிபார்க்கவும் : 


- 


1 


3 


( i ) 


2 
1 
1 


3 
1 
1 


1 
3 


( ii ) 


2 


2 
4 
5 


3 
5 
6 


2 4 
( iii ) | 0 

1 
2 2 


1 


3 


1 


3. பின்வரும் அணிகளின் எதிர்மறை காண் : 


0 


(j ) 


( 


1 2 3 
2 3 4 
3 4 6 


( ii ) 


2 
1 
O 


1 
0 
1 


1 
1 


2 


2 


1 
2 


2 


- 


(iii ) 


-1 

1 
1 
1 


--- 


- 


1 
2 


1 
1 
2 


1 
1 


என்ற 


நிறைவு 


4. x + x + 1 = 10 

சமன்பாட்டை 
செய்யும் அணி A ஆனது ஒருமையில் என நிறுவுக . 


5. A ஒருமைசேர் அணியாக இருந்தால் , இருந்தால் மட்டுமே 
0 ஆனது A- ன் ஓர் ஜகன் மதிப்பாகுமென நிறுவுக . 


A 


- 


ஒருமையில் 


அணி 


ஐகன் 


- 


- 


6 . A ஆனது ஓர் 

A. ன் 
மதிப்பென்றால் , 2 ஆனது A -ன் ஓர் ஐகன் மதிப்பென நிறுவுக . 
இதனைச் சார்ந்த ஐகன் வெக்டர் என்ன ? 


[ | Al - A | - |->7 ( 1-4 )]] 


7. அணி A யும் AT _ம் ஒரே ஐகன் 
வென்று நிரூபி . 


மதிப்புகளுடையன 


8. A * ன் 

மதிப்பும் , A- ன் 
ணைச்சிக்கலெண்களெனக் காண்பி . 


ஐகன் 


ஐகன் 


மதிப்பும் 


9. A ஒருமையில் அணி என்க . இதன் ஓர் ஐகன் மதிப்பு 
4 என்றால் , 

| A ] 

ஆனது ( சேர்ப்பு A ) - ன் ஐகன் மதிப்பாகுமெனக் 
காண்பி . 


-- 


369 


சிறப்பியல் ......... சமன்பாடுகள் 


11 , An 
A - k . ன் 


10. n சதுர அணி A- ன் ஐகன் மதிப்புகள் 
என்றால் ( a -k ) , ( 12 - k ), ( An -k) 

என்பன 
( k ஓர் எண்ணி ) ஐகன் மதிப்பாகுமென நிரூபி . 

1 - kI | 


- 


- 


11. A ஒரு n- சதுர அணி என்க . S : ( t = 1 , 2 , .... n - 1 ) 
ஆனது ( -1) தடவை A- ன் எல்லா 1 சதுர தலையாய சிற்றணிக் 
கோவைகளின் ( Principal Minors ) கூடுதல் என்றால் , 

( ( a ) = II- A l = 1 + s . An -1 + ... + Sn - a + 
( -1) ^ | A | என நிறுவுக . ( இதனை உபயோகித்து கணக்கு 8 ஐச் 
செய்யவும் ) 


12. எல்லா மூலை வரை அணியின் ஐகன் மதிப்புகளும் 
ஆதார வெக்டர்களென நிறுவுக . 


ஐகன் 


13. , , என்பன 

A , B 

என்பனவற்றின் ஐகன் 
மதிப்புகளெனின் ( A , + 1 , ) ஆனது ( A + B ) - ன் 
மதிப்பாயிருக்கத் தேவையில்லையென ஒரு எடுத்துக்காட்டால் 
நிறுவுக . 


14. ஒரு சதுர அணியின் அளவை / என்றால் அதன் (n - r) 
ஐகன் மதிப்புகள் 0 என நிறுவுக . 


15. A , B என்பன சதுர அணிகள் . A ஒருமையில் என்றால் , 

(i ) A B , BA ( ii ) B, A BA என்பன ஒரே ஐகன் 
மதிப்புகளுடையன என நிறுவுக . 


-1 


16. ( i ) மெய் ஐகன் மதிப்புகளுடைய எல்லா குத்தெதிர் 
அணிகளும் ஹெர்மிசியன் 

( ii ) எண்ணள வை ( Modulus ) 1 என ஐகன் மதிப்புகள் 
கொண்ட எல்லா குத்தெதிர் அணிகளும் ஒன்றூடானவை 
( unitary ) என நிறுவுக . 


24 


9. வடிவொத்த அணிகள் - மூலை 

வரைப்படுத்துதல் 
( Similar Matrices Diagonalization ) 


- 


89.1 . வரையறை : 

A , B என்பன F என்ற களத்தின் மீதமைந்த , ஒரே அணித் 
தரங் கொண்ட இரு அணிகளென்க . 

F- ன் மீது P என்ற ஒருமையில் அணியானது , A = P BP 
என்றமையுமாறு உளதாயின் 

உள தாயின் A ஆனது B க்கு வடிவொத்தது 
எனப்படும் . 


மேலும் , அணிகளின் வடிவொத்த தன்மையானது ஒரு 
சரி நிகர் தொடர்பென எளிதில் நிறுவலாம் . ( நிரூபிக்கவும் ) . 
எனவே , நாம் பொதுவாக , A யும் B. யும் வடிவொத்தவை என்றே 
கூறுவோம் . 


-1 


P , P ஒருமையில் ஆதலால் , 
R ( A ) = 

= R ( Pb p ) = R ( B ) 
எனவே , வடிவொத்த அணிகளின் அளவைகள் சமமாகும் . 


89.2 . தேற்றம் : 

இரு வடிவொத்த அணிகள் 
கொண்டுள்ளன . 


ஒரே ஐகன் மதிப்புகள் 


நிரூபணம் : 

A , B என்பன வடிவொத்தவை என்க . 


அப்படியானால் , P என்ற ஒருமையில் அணியானது , 


-1 


AA 


PB P என்றமையுமாறு உள்ளது . 


371 


வடிவொத்த .........வரைப்படுத்துதல் 


இப்பொழுது , 
11 - A = 11- F sp = F a jp- F sP 

= P ( 1 I - B ) P 
ஃ | 1I - A ) | P | | a I - B | | P | 

= | AI - B | ( : | PI . IPL = 1 ) 
எனவே , A , B- க்கள் ஒரே பண்பியல் 

சமன்பாடுகள் 
கொண்டுள்ளன . ஆதலால் , இவற்று 

வற்றின் ஐகன் மதிப்புகளும் 
ஒன்றே . 


- 


8 9.3 . தேற்றம் : 

அணி A = PB P- ன் ஒரு ஐகன் மதிப்பு ; ஐச் சார்ந்த 
ஐகன் வெக்டர் X என்றால் , நான் அதே ஐகன் மதிப்பு வைச் 
சார்ந்த ஐகன் வெக்டர் P X ; ஆகும் . 


நிரூபணம் : 


- 


கொள்கையின்படி A = PB P 


. P A = B P 


.. ( 1 ) 


A- ன் ஐகன் மதிப்பு j வைச் சார்ந்த ஐகன் வெக்டர் X ;. 
ஃ . A X ; = } } X ; 

. ( 2 ) 


Y = P X ; என்க . 


- 


அப்படியானால் , 
BY = B P X } = P A X } ( 1 ) லிருந்து 

= P Rj X ; = } } P X ] 

= Aj Y. 
ஃ .. 1 ) -ஐச் சார்ந்த B- ன் ஐகன் வெக்டர் Y = P X ) ஆகும் . 


8 9.4 . தேற்றம் : 

( i) ஒரு மூலைவரை அணியோடு வடிவொத்த n சதுர 
அணிக்கு " ஒரு படிச்சாரா 

வெக்டர்கள் உண்டு 
மறுதலையாக , 


ஐகன் 


- 


372 


பல்கலைக்கழக நவ இயற்கணிதம் 


( ii ) ஒரு n சதுர அணிக்கு , 1 ஒருபடிச்சாரா ஐகன் 
வெக்டர்கள் உளதாயின் அது ஒரு மூலைவரை அணிக்கு வடி 
வொத்ததாகும் . 


நிரூபணம் : 

AA மூலைவரை (1 ,,, An) என்றும் , B ஒரு சதுர அணி 
என்றும் எடுத்துக்கொள்வோம் . 


. 


-- 
-- 


- 


1 , X 


BXE 


.. 


A யும் , B- யும் வடிவொத்தவை என்றால் P என்ற ஒருமையில் 
அணியானது P BP = A = மூலைவரை { 1 ,, ,, 

m ) என்றவாறு 
உள்ளது . 

... BP = PA 
P = [ X ,, X 2 , ... , Xx ] என்க . அப்படி 

அப்படியானால் 
B [ X ) X X. ] = [ X ,, X ,, 

மூலைவரை ( A1 , 12 , an ) 
( அ - து ) [ B X ,, B X ,, ... , B X » ] = [ A , X 1 , 1 , X ,, ... , An Xx ] 
. B X , A , X , ; BX , 

எனவே X , X ,, ... , Xn என்பன B- ன் I ஐகன் வெக்டர் 
களாகும் . 

மேலும் , X ,, X ,, ...., X » என்பன P என்ற ஒருமையில் அணி 
யின் n நிரல் வெக்டர்களாதலால் இவை ஒருபடிச்சாராதவை 
யாகும் . 

. B. ன் n ஐகன் வெக்டர்களும் ஒருபடிச்சாராதவை . 
மறுதலையாக , 1 சதுர அணி B- ன் ஐகன் மதிப்புகள் 

..... 11 ஐச் சார்ந்த ஐகன் வெக்டர்கள் X ,, X ,, 
என்பன ஒருபடிச்சாராதவை என்போம் . அப்படியானால் , 

BXj = Aj X ; ( = 1 , .....n ) 
P = [ X ,, X ,, .... X . ) என்க . அப்படியானால் , 
B P= B [ X ,, X ,, ... , Xn ] 
= [ B X ) , B X ,, 

BX ] 
[ h ; x , , , X ,, An X ] 
1 , 0 0 

0 

0 

A , 0 .... 
= [ X , X 2, ... , 


1 . 


12, ..... 


- 


- 
- 


* 
: 


0 


0 


0 


λη 


= P. மூலைவரை ( 11, 19, ... , In ) 


வடிவொத்த .........வரைப்படுத்துதல் 


373 


P- ன் நிரல்கள் X ,, X 2 , ... , X - என்பன ஒருபடிச்சாராதவை 
யாதலால் P உளது . . P ஆல் முன்பெருக்க , 


1 


P BP = 


மூலைவரை ( 11 , 1 , An ) = A (என்க.) 
ஆதலால் , B ஆனது மூலைவரை அணி A யோடு வடிவொத்தது . 


-- 


-- 


- 


|| 


எடுத்துக்காட்டு 1 : 

1 1 
AA 

2 1 -ன் வெவ்வேறான ஐகன் மதிப்புகள் 

0 1 1 
1 , 2 , -1 எனவும் இவற்றைச் சார்ந்த ஒருபடிச்சாரா ஐகன் 

3 1 

1 
வெக்டர்கள் முறையே X - - 

2 X , 3 X 
1 1 

1 
எனவும் எ - கா . 18.2 - ல் பார்த்தோம் . 


- 
- 


* 


P 


- 


[ X , , X , , X ] 


- 


3 
2 
1 


1 
3 
1 


1 
0 
1 


என்க . அப்படியானால் , 


--1 


P 


3 
2 


3 
2 
1 


0 
2 
2 


- 


. 


- 


ஆகும் . 


- 


( 
[ 
* Fax -1 [ 1 ] [ 1 ] 

( ] [8 
( 


3 





1 
3 
1 


1 
0 
1 


O 
12 
0 


0 
0 
6 


1 


- 


0 


1 
O 
0 


0 
2 
0 


0 
1 


மூலைவரை ( 1 , 2 , -1 ) 


* 


A- ன் 


இங்கு , மூலைவரை உறுப்புகள் 
என்பதை கவனிக்கவும் . 


ஐகன் 


மதிப்புகள் 


89.5 . 


9.5 . வரையறை : 


இயல் முறை கணித , வரை முறை கணித முறை பெருக்கல் 
கள் ( Algebraic and Geometric multiplicities) 


பா 


- 


- 


- - - - 


-- 


( Aj I - B ) - ன் 
374 

பல்கலைக்கழக நவ இயற்கணிதம் 
A- ன் பண்பியல் சமன்பாடு I - A ) 

0 - விற்கு 1j ஆனது 
1 தடவை மடங்கும் , ஒரு மடங்கு மூலமானால் ( repeated root ) 
t ஆனது | j- ன் இயல்முறை கணித பெருக்கல் எனப்படும் , 

( a ) I -- A ) X = 0 என்ற சமன்பாட்டின் ஒருபடிச்சாரா தீர்வு 
களின் எண்ணிக்கை 3 ஆனது [ ( அ - து ) I - A- ன் பூச்சிய வெளி 
யின் பரிமாணம் ) ; ஐச் சார்ந்த A. ன் வரைமுறை கணித 
பெருக்கல் எனப்படும் . 
89 6. தேற்றம் : 

ஒரு களம் F- ன் மீதமைந்த அணி A ஆனது ஒரு மூலை வரை 
அணிக்கு வடிவொப்பாக இருக்கத் தேவையான , போதுமான 
நிபந்தனை ( 1I - A ) ஆனது F- ல் முழுமையாகக் காரணியாக்கப் 
பட்டு , ஒவ்வொரு A j- ன் இயல்முறை கணித பெருக்கலும் - ஐச் 
சார்ந்த A- ன் வரைமுறை கணித பெருக்கலுக்குச் சமமாக 
இருக்கவேண்டும் என்பதாகும் . 
நிரூபணம் : 

71. சதுர அணி A ஆனது B- க்கு வடிவொத்தது என்க . 
24 , 2 

... . என்பன A. ன் ஐகன் மதிப்புகளென்றால் P என்ற 
ஒருமையில் அணியானது , P AP மூலை வரை ( 11 , ,, 
An ) என்றமையுமாறு உளது . இப்பொழுது , 
A ; 0 

0 

0 
0 1 ) 0 0 , 

0 
Aji - B = 
0 0 

Aj 
did 0 
0 -12 

0 

0 
0 

Ay -- An ] 
எனவே , 1,2, ...... - களில் 

An- களில் 1 மதிப்புகள் -j- க்குச் சமமானால் 
[ ( அ.து ) 1 - ன் இயல்முறை கணித பெருக்கல் t ஆனால் ) , 
( AjI- B) - ன் மூலை வரையில் சரியாக 1 உறுப்புகள் பூச்சியமாகும் . 
எனவே , 
அளவை ( n --1) ஆகும் . 

ஆதலால் , 
அதனுடைய பூச்சிய வெளியின் பரிமாணம் = 11- ( n - t) = t ஆகும் . 


- 


1 


- 


0 ... 


... 


... 


- .. 


Am 


0 


... 


- 


வடிவொத்த ......வரைப்படுத்துதல் 


375 


- 


-1 


மேலும் , A 

P BP ஆதலால் , 
I- A = } } ] - PBP " 

= Pay / F - PsF 

= P (A ; I - B ) P 
எனவே , ( a I- A) - ன் அளவையும் , பூச்சிய பரிமாணமும் 
(( Nullity ) முறையே (1j I - B ) - ன் அளவை , பூச்சிய பரிமாணங் 
களுக்குச் சமம் . 


- 


( அ - து ) ( A ; I - A ) - ன் அளவை ( n - t ) , பூச்சிய பரிமாணம் 
1 ஆகும் . 





Aj- ன் இயல்முறை கணித பெருக்கல் = 1 ) ஐச் சார்ந்த 
A. ன் வரைமுறை கணித பெருக்கல் . மறுதலையாக , 
21 , 1 ,, ... , : என்பன 

A. ன் 

ஐகன் மதிப்புகளென்க . 
இவற்றின் இயல்முறை கணித பெருக்கல்கள் முறையோ ,,,, ... , rt 
என்றால் + + ..... -+ rt = n ஆகும் . 


++ 


இவற்றைச் சார்ந்த பண்பியல் வெக்டர் வெளிகளை 
Vr , Vr ), ... , Vri என்க . X , Xia . ... , Xri (i === 1 , 2 , ... t ) என்பது 
பண்பியல் வெக்டர் வெளி Vri- ன் தளம் என்போம் . ....... ( 1 ) 
அப்படியானால் , ஒருபடிச் சாராதவையாகும் . Ki] என்ற எல்லாம் 
பூச்சியமில்லா எண்ணிகள் , 

( K , Xit + K1 , X , + ... + Kri X ri ) 
+ ( K , X , + K , Xp2 + + K , Xr ) 

+ ....... + ( K || X || -- Kip X2 + ...-- Kirt Xtrt ) = 0 
என்றவாறு உளதாயின் 
( அ - து ) Y. + Y , + .... + Y = 0 

...... ( 2 ) 


ஆகும் . 


YY 


Y : == Kiy Xii + Kiz X 2 + ..... + Ki Xiri ( i = 1 , 2 , ... t ) 
என்றால் , ஒவ்வொரு Y : -யும் 0 

அப்படி 
யில்லாவிடில் , ஆனது A / ஐச் சார்ந்த 

ஓர் ஐகன் 
வெக்டர் எனவே ( 2 ) லிருந்து , வெவ்வேறான ஐகன் மதிப்பைச் 
சார்ந்த இந்த ஐகன் வெக்டர்கள் Y ,, Y ,, ... Y என்பன 
ஒருபடிச் சார்ந்தவை என்று வரும் . ஆனால் , வெவ்வேறான ஐகன் 
மதிப்புகளைச் சார்ந்த ஐகன் வெக்டர்கள் ஒருபடிச் சாராதவை . 
( 8.1 தேற்றம் ) 


376 


பல்கலைக்கழக நவ இயற்கணிதம் 


எனவே , ஒவ்வொரு Y - யும் ( 1 = 1 , 2 , ... , t ) 0 ஆகும் . 


X , X 

i2 , ... , Xiri என்பது ஓர் , ஒருபடிச்சாரா வெக்டர்களின் 
கணமாதலால் Y : = Ki Xi + Ki Xiz + ... + Kini Xiri 

- Ki , == 0 = Ki = ... = Kirt 
எனவே , ( 1 ) ல் உள்ள 1. வெக்டர்களும் ஒருபடிச் சாராதவை . 


ஆதலால் , 8 9.4 - ன்படி A ஆனது ஒரு மூலைவரை அணிக்கு 
வடிவொத்தது . 


குறிப்பு : எல்லா சதுர அணிகளும் மூலைவரை அணிக்கு 
வடிவொத்தவையல்ல -ன் இயல் முறை கணித பெருக்கலானது , 

தனைச்சார்ந்த A- ன் வரைமுறை கணித பெருக்கலுக்கு சமமாக 
இருக்கும்போது மட்டுமே இம்முடிவு உண்மையாகும் . 


எடுத்துக்காட்டாக , 


4 
2 


1 
5 
4 


4 
4 


1 
-2 
1 
1 


- 


-ன் ஐகன் 


- 


1 
4 


3 
4 


1 


மதிப்புகள் . 


என 


எனவே 


Aj = 1 - ன் 


1,1,1,2 

அறியலாம் . 
இயல்முறை கணித பெருக்கலாகும் . 


0 


1 
5 


- 


- 


( Aj I - A ) = 


4 
1 
1 
4 


4 
4 
3 


2 
1 . 
1 


-ன் அளவை 3 . 


1 


-5 


பூச்சிய 


பரிமாணம் = 1 


( வரைமுறைகணித 


எனவே , 
பெருக்கல் ) 


எனவே , A ஆனது மூலை வரை அணிக்கு வடிவொத்ததல்ல . 
ஆயினும் இது ஒரு முக்கோண அணியோடு வடிவொத்ததென , 
பின் வரும் தேற்றத்தில் நிறுவலாம் . 


8 9.7 . தேற்றம் : 

எல்லா சதுர அணிகளும் , இவ்வணியின் ஐகன் மதிப்புகளை 
மூலைவரை உறுப்புகளாகக் 

கொண்ட 

முக்கோண 
அணியோடு வடிவொத்தவை . 


377 


வடிவொத்த ......... வரைப்படுத்துதல் 


நிரூபணம் : 


A ஆனது n சதுர அணியென்க . 


இதன் 


11 , 12 ... , In என்பன 

ஐகன் மதிப்புகளாகவும் 
( வெவ்வேறாக இருக்கத் தேவையில்லை ) X ,, X ,, ... , X , என்பன 
இவற்றைச் சார்ந்த ஐகன் வெக்டர்களாகவும் இருக்கட்டும் . 
அப்படியானால் , 

A X ] = Aj X ; ஆகும் . ( i = 1 , ...., n ) 


Q , என்றவொரு அணியை 

(( i ) முதல் நிரல் X , ( மற்ற நிரல்கள் எப்படியாகிலும் 
இருக்கலாம் . ) 

( ii ) Q , ஒருமையில் என்ற கட்டுப்பாடுகளுடன் அமைப் 
போம் . 


அப்படியானால் , A Q1- ன் முதல் நிரல் = AX , 

= 1 | X , ஆகும் . 


-- 


- 


எனவே , Q , A Q.- ன் முதல் நிரல் 


= , 


Q. 1 , X , 
= 1 , Dx , 


நீ 


ஆனால் , X, ஆனது 2,4 , = 1 டன் முதல் நிரலாகும் . 


-1 


வ 


* A Q- ன் முதல் நிரல் 


1 , 2 , X , 


1 , 1 - ன் முதல் நிரல் 


yெ 
0 


0 


- 


7 B , 
ஆதலால் , ( AD, 

A , ) 
A , - ன் அ . தரம் ( n - 1 ) ஆகும் . 


( 1 ) 


என்ற வடிவிலிருக்கும் . இங்கு 


அடுத்து A- யும் , Q , A 2 ம் ஒரே ஐகன் மதிப்புகளுடையன 
என அறிவோம் . மேலும் , I al - AQ ,I = (a - 1 ,) al - A, I 
ஆதலால் , A- ன் ஐகன் மதிப்புகள் 12, ... , An என அறிகிறோம் . 


378 


பல்கலைக்கழக நவ இயற்கணிதம் 


இப்பொழுது A.- ன் ஓர் ஐகன் மதிப்பு 1 , -ஐச் சார்ந்த ஐகன் 
வெக்டர் X , என்றால் , இதை முதல் நிரலாகக் கொண்ட Q , என்ற 
ஒருமையில் அணியை அமைப்போமானால் முன்போல் , 

1 , B. 
O A , Q , 

என்று கிடைக்கும் . 
0 

A. , 


=( * ) 


இங்கு A , - ன் அ . தரம் ( n - 2 ) ஆகும் . 


P , = 21 ; P , = 


என்று வரையறுப்போமானால் 


0 


1 


P. 


1 . 
0 . 


என்பது எளிதில் விளங்கும் . 


இவ்வாறு தொடர்ந்து செயல்பட்டு , 


Q = P ,. P ...... Pn - 1 என்றும் வரையறுக்க , 


( 3 ) 

) 
7. = ( * ) --- --( )என்னும், 
a ke - . -- {F {F + r ) ----- 
= Pa ... - ( 
- சட்டம் ( [ [ ] ---- 

( 5 ) 


- 1 


1 , B , 


P , ... Pn- 1 


0 AI 


Ps... Px - 11 


Pr - 1 . 


Ps 


Pr - 1 


... 


| P , 
2 . 

L MI 
0 12 B. | Ps ... Pn - 1 
0 

0 


Pa - 1 


P 


( 


3 . 


bi 


2 
0 
0 


bin 
ber 
by 


0 


0 


0 


An 


. 


379 


வடிவொத்த .........வரைப்படுத்துதல் 


- 


n = 2 என்றால் Q = P1 Q & A = [ 1 ] என்ற நிலையோடு 
நிறுத்திக் கொள்வோம் . 


0 
1 = 3 என்றால் A , [ A ] , a = P , P. = Q ! 

என்ற 

0Q 
கட்டத்தோடு தேற்றம் நிரூபிக்கப்பட்டதாகும் . 


P P 


89.8 . 


வரையறை 


A , B என்பன 


வடிவொத்தவை 


என்றால் , 


P என்ற 


-1 


ஒருமையில் அணியானது A = P B P என்றமையுமாறு உளது 
எனப் பார்த்தோம் . இத்தோடு மெய்யெண்களத்தில் P ஆனது 
செங்குத்தணி என்றால் , 

A ஆனது B. க்கு செங்குத்தாக 
வடிவொத்தது ( Orthogonally Similar ) எனப்படும் . 


அணி 


சிக்கலெண் களத்தில் , P ஒன்றூடான 

என்றால் 
A ஆனது B- க்கு ஒன்றூடாக வடிவொத்தது ( Unitarily Similar ) 
எனப்படும் . 


89.9 . தேற்றம் : 

மெய்யெண் களத்தின் மீதமைந்த n சதுர அணி A ஆனது 
மெய் ஐகன் மதிப்புகள் உடையதாயின் , A ஆனது , இதன் ஐகன் 
மதிப்புகளை மூலை வரை உறுப்புகளாகக் கொண்டுள்ள 
முக்கோண அணிக்கு செங்குத்தாக வடிவொத்ததாகும் . 


ஒரு 


நிரூபணம் : 

11 , 1 , ..... n என்பன A- ன் ஐகன் மதிப்புகளாகவும் 
X ,, X ,, ... , Xn என்பன இவற்றைச் சார்ந்த ஐகன் வெக்டர்களா 
கவும் இருக்கட்டும் . 1 ( i = 1 , 2 , ... , n ) மெய் ஆதலால் , X ; - யும் 
மெய்யாகும் . Q. என்ற ஒருமையில் அணியை , இதன் நிரல் X , 
ஆக இருக்குமாறு அமைப்போம் . 


Q1- லிருந்து , கிராம் - சுமிது முறைப்படி P , என்ற செங்குத் 
தணியை , இதன் முதல் நிரல் P, - ன் முதல் நிரலுக்கு விகித 
சமத்திலிருக்குமாறு அமைப்போம் . 


A. 

B , 
அப்படியானால் , P , AP, = ஆகும் . ( $ 9.7 பார்க்க ) 

[ 0 A ) 
இங்கு A.- ன் அ . தரம் ( n - 1 ) ஆகவும் , ஐகன் மதிப்புகள் 
2 , 13, An ஆகவும் இருக்கும் . 


380 


பல்கலைக்கழக நவ இயற்கணிதம் 


அடுத்து A , - ன் ஓர் ஐகன் வெக்டர் X --வை முதல் நிரலாகக் 
கொண்ட . , அமைத்து , அதிலிருந்து முன் கூறிய முறைப்படி 
P , என்ற செங்குத்தணியை அமைப்போம் . அப்படியானால் , 


PA , P ; =[ 3 E ] ஆகும். 


18 


இங்கு A , - ன் அ.தரம் ( n - 2 ) ஆகவும் ஐகன் மதிப்புகள் 

an ஆகவுமிருக்கும் . இவ்வாறு செயல்பட்டு , 
இறுதியில் , 

[In 0 
R = P .; R , 

என்றும் 

0 P - I 
P = R ,. R , ... Rn - 1 என்றும் வரையறுப்போம் . 
P = செங்குத்தணி என்பது வெளிப்படை . மேலும் , 
1 , 0 

in , 0 
RX - 1 

ஆதலால் , 
0 


-1 


--1 


R. 


( * ) 

- 


- 


க 


Pr - 1 


1 , bi , b , 
0 1 , bas 


bin 
ban 


-1 
P A P = 


ஆகும் . 


0 


0 


an 


அணி 


ஐகன் 


89.10 . தேற்றம் : 
சிக்கலெண் சதுர 

A- ன் 

மதிப்புகள் 
சிக்கலெண்கள் என்றால் , A ஆனது இதன் ஐகன் மதிப்புகளை 
மூலைவரை உறுப்புகளாகக் கொண்ட ஒரு முக்கோண அணிக்கு 
ஒன்றூடாக வடிவொத்ததாகும் . 


நிரூபணம் : ( பயிற்சி ) 
8 9.11 . தேற்றம் : 

எல்லா மெய் சமச்சீரணிகளும் , இவற்றின் ஐகன் மதிப்புகளை 
மூலைவரை உறுப்புகளாகக் 

கொண்டுள்ள 

மூலைவரை 
அணிக்கு செங்குத்தாக வடிவொத்தவையாகும் . 


நிரூபணம் : 

மெய் சமச்சீரணி A- ன் அ . தரம் n . என்க . 


இதன் 


ஐகன் மதிப்புகள் 1 , 7 ,,,.. , An மெய்யெண்களாகும் . 


381 


வடிவொத்த ......... வரைப்படுத்துதல் 


1 - ஐச் சார்ந்த ஐகன் வெக்டர் X ; என்றால் A X ; = Aj X ; 
( j = 1 , n ) அணி A- யும் , 1 - யும் மெய்யெண்களாதலால் 
நிரல் வெக்டர் X j- யும் மெய்யெண்ணாகும் . 

X , - ஐ முதல் நிரலாகக் கொண்டு Q , என்ற ஒருமையில் அணி 
அமைப்போம் . Q1- லிருந்து கிராம் சுமிது முறைப்படி P , என்ற 
செங்குத்தணியை , இதன் முதல் நிரல் 21 - ன் முதல் நிரலோடு 
விகிதசமத்திலிருக்குமாறு அமைப்போம் . அப்படியானால் , 
P , AP, = 

1 , B , 

ஆகும் . இங்கு A- ன் அ . தரம் ( n - 1 ) 
ஆகவும் , ஐகன் மதிப்புகள் A ,, ... , In ஆகவுமிருக்கும் . 


P , செங்குத்தணியாதலால் P, 


PAT 


மேலும் , A சமச்சீராதலால் , F , A_P , = P , T A P , - ம் சமச் 
சீராகும் . 


எனவே , B , = 0 ஆகும் . 


எனவே , P , என்ற செங்குத்தணியானது 

a 0 
P , API 

என்றவாறு அமைந்துள்ளது . 


A 


இதுபோல் P , என்ற ( n - 1 ) அ . தரங்கொண்ட செங்குத்தணி 
யானது 

[ 1 , | 
P , A , P , 

என்றவாறு அமைந்துள்ளது . 
0 A , ) 


AR 


இங்கு A , - ன் அ.தரம் ( n - 2 ) ஆகவும் ஐக்ன் மதிப்புகள் 19 , 
ஆகவுமிருக்கும் . 


இவ்வாறு தொடர்ந்து செயல்பட்டு , இறுதியில் , 
[ I , 0 

I 

0 
R , P .; R , 

= 
0 

0 


என்றும் P = RI , R , ... , R.x - 1 என்றும் வரையறுப்போம் . 


RI , R , ... , Rn -1- ம் , 


P. , P , செங்குத்தணிகளாதலால் 
எனவே , P- யும் செங்குத்தாகும் . 


382 


பல்கலைக்கழக நவ இயற்கணிதம் 


-1 


: PA P = R 


- 1 


R , ( R, A R, ) R, } .......- 


அகலும், கட்., - [ * ) ..... . - [ ] 

{ R R 
- "( * 1 ) 

( :...... 
கட்..... ( ) .... 


Rn - 1 ..... R , 


1 , 0 

0 
0 1 , 0 
0 0 A2 


Rg...... Rr 


[ 6 


A 

0 0 
0 0 0 


... 


0 
0 
= மூலைவரை 

an) 
A 
an ) - க்கு செங்குத்தாக 


( , ,, 


.. 


0 0 


... 


எனவே A ஆனது மூலைவரை ( 11 , 
வடிவொத்தது . 


குறிப்பு : மெய் சமச்சீரணி A- ன் ஓர் ஐகன் மதிப்பு 1 - ன் 
இயல்முறை கணித பெருக்கல் - என்றால் . இதைச் சார்ந்த 
பண்பியல் வெக்டர் வெளியின் பரிமாணம் ஆகும் . 


89.12 . தேற்றம் : 

எல்லா ஹெர்மிசியன் அணிகளும் , இவற்றின் 
மதிப்புகளை மூலைவரை உறுப்புகளாகக் கொண்டுள்ள 
மூலை வரை அணிக்கு ஒன்றூடாக வடிவொத்தவையாகும் . 


ஐகன் 


நிரூபணம் : பயிற்சி . 
89.13 . தேற்றம் : 

A , Q என்பன முறையே ஒரு குத்தெதிர் அணியாகவும் , 
ன்றூடான அணியாகவும் இருக்கட்டும் . அப்படியானால் , Q * AQ 
ஆனது ஒரு குத்தெதிர் அணியாகும் . 


வடிவொத்த ........வரைப்படுத்து தல் 


888 


நிரூபணம் : 
B Q * A Q என்க . அப்படியானால் , B * = Q * A * Q ஆகும் . 


- 


B B * = ( Q * AQ ) ( Q * A * 2 ) 

Q * AIA * Q ( சேர்ப்பு விதி , Q Q * = I) 
Q * A A * Q 
Q * A * AQ ( A குத்தெதிர் ) 
= Q * A * IAQ 

Q * A * Q Q * AQ 
B * B 


M 


- 


எனவே B 


- 


Q * A Q ஆனது குத்தெதிர் அணியாகும் . 


கி . தேற்றம் : 

ஒரு குத்தெதிர் அணிக்கு ஒன்றூடாக வடிவொத்த எல்லா 
அணிகளும் குத்தெதிர் அணிகளாகும் . 


8 9.14 . தேற்றம் : 

ஒரு சதுர அணியானது குத்தெதிர் அணியாக இருந்தால் , 
இருந்தால் மட்டுமே , அது ஒரு மூலை வரை அணிக்கு ஒன்றூடாக 
வடிவொத்ததாகும் . 


நிரூபணம் : 


குத்தெதிர் அணி A- ன் அ . தரம் n என்க . 


அப்படியானால் , $ 9.10 - ன்படி Q என்ற ஒன்றூடான அணி 
யானது 


A , bi , b , s 
0 a , b ,s 


..... bn 


ban 


D AQ = Q * A Q = 


B என்ற 
வாறு உளது . 


... 


110 


0 


Ar 


மேலும் , 8 9.13 - ன்படி B ஒரு குத்தெதிர் அணியாகும் . 


B B * = B * B 


- 


--- 


384 


பல்கலைக்கழக 

க நவ இயற்கணிதம் 


0 


1 , 0 
b .. , 
by 


B * 


-- 


ஆனால் 


... 


. 


... 


... 


.. 


by ban 


-: 


இப்பொழுது B B * - ல் முதல் நிரை , முதல் நிரலிலுள்ள உறுப்பு 
a , i + bi , bi , + ... + ban ban ஆகவும் , B * B. ல் 

முதல் நிரை , 
முதல் நிரலிலுள்ள உறுப்பு a , 11 ஆகவும் இருக்கின்றது . 


- 


1 , 1 , --- by bi: + ... + bin bin 
எனவே = 0 ஆகும் . 

0 ஆகும் . ( j # 1 ) 


இது போல் இரண்டாவது , மூன்றாவது , நிரை நிரலிலுள்ள 
உறுப்புகளையும் எடுத்து ஆராய , இறுதியில் ஒவ்வொரு b ; j 0 
( i # j ) ஆகும் . 


எனவே B = மூலைவரை ( .... 


As ) 


மறுதலையாக , A ஆனது ஒரு மூலைவரை அணி D- க்கு 
ஒன்றூடாக வடிவொத்தது என்க . அப்படியானால் , Q என்ற 

QAO 


- 


ஒ 


உளது . 


A 


O DO = Q De * 
.. AA = Qng ( op o ) * 

QDQ * QD* Q * ( ** * = ( 1 ) 
Q DD* Q * 
Q D * DQ * 
QD * IDQ * 
Q D * Q * Q D Q * 


-- 


- 


எனவே A ஆனது குத்தெதிர் அணியாகும் . 


குறிப்பு : மறுதலையை , நமக்கு ஏற்கெனவே தெரிந்துள்ள 
இரு முடிவுகளின் அடிப்படையில் மிக எளிதாக பின்வருமாறு 
நிறுவலாம் . 


385 


வடிவொத்த .........வரைப்படுத்துதல் 


எல்லா மூலை வரை அணிகளும் குத்தெதிர் அணிகளாதலால் 
D ஆனது ஒரு குத்தெதிர் அணியாகும் . 

மேலும் , ஒரு குத்தெதிர் அணிக்கு ஒன்றூடாக வடிவொத்த 
எல்லா அணிகளும் குத்தெதிர் ஆதலால் , A யும் குத்தெதிர் 
ஆகும் . 


பயிற்சி 9 


1 . 


2 2 
1 
1 2 


3 


1 
1 
2 


] [ 


2 1 
1 2 
0 0 


17 
1 
1 


என்பனவற்றை மூலை 


வரை அணிகளுக்கு வடிவொத்ததாக விவரிக்கவும் . 


[ 
[ 


0 
0 
1 


. 


- 


1 0 
2 . 

O 1 ஆனது மூலை வரை அணிக்கு வடிவொத்த 

-3 3 
தல்ல என நிரூபித்து இதற்கு வடிவொத்த. முக்கோண அணி . 
அமைக்கவும் . 


3. A = 


--[ ! ] -- 1 ] nigh, P , 0 


1 


என்ற செங்குத்தணிகளை P AP , Q BO என்பன முக்கோண 
அணியாக அமையுமாறு காணவும் . 


1i 0 1 

- 1 1 1 
4. ( i ) A = 0 1 + 1 0 

( ii ) B = -1 1.0 

என்றால் , 
i 0 1-1 

-101 
இவற்றிற்கு வடிவொத்த , இவற்றின் ஐகன் மதிப்புகளை மூலை 
வரை உறுப்புகளாகக் கொண்டுள்ள முக்கோண அணி காணவும் . 


5. பின் வரும் அணிகளை மூலைவரைப் படுத்துக : 
1 1 

1 0 0 
( a ) 0 1 

0 3 
0. 1 

0 2 3 


[ 


-1 


6. P A P ஆனது ஒரு மூலை வரை அணியாக இருக்கத் 
தக்கதாக P என்ற செங்குத்தணியை அமைக்கவும் . 
0 0 

0 0 
( a ) A = 

2 1 ( b ) A = 

1 1 
0 1 3 

1 2 
25 


கா 


386 


பல்கலைக்கழக நவ இயற்கணிதம் 


7. UA U ஆனது ஒரு மூலைவரை அணியாக இருக்கத் 
தக்கதாக U என்ற ஒன்றூடான அணியை அமைக்கவும் . 


- 


( @ ) A 


0 1 +ii 
1- 1 0 

1 


(6 ) A 


1 
i 
0 


i 0 
2 

2+ 
2-10 


- 


- 


பாபா 


8. நிறுவுக : 


( a ) மெய் ஐகன் மதிப்புகளுடைய எல்லா குத்தெதிர் 
அணி களும் ஹெர்மிசியன் . 

(b ) பூச்சியம் அல்லது தனி கற்பனை எண்களை ஐகன் 
மதிப்புகளாகக் கொண்ட எல்லா குத்தெதிர் அணிகளும் எதிர் 
ஹெர்மிசியன் . 

( c ) எண்ணளவை 1 ஆக ஐகன் மதிப்புகள் கொண்ட 
எல்லா குத்தெதிர் அணிகளும் ஒன்றூடானவை . 





BIBLIOGRAPHY 


1. Sets , Relations and Functions, James F. Gray. 


2. Theory and Problems of Set Theory and Related Topics , 

Seymour Lipschutz . 


3. An Introduction to Abstract Algebra - Vol. I & II , 

F. M. Hall. 


4. Topics in Algebra, I. N. Herstein . 


5. Introduction to Modern Algebra, Neal H. McCoy. 


6. A Survey of Modern Algebra, Birkhoff, Maclane. 


7. Theory and Problems of Modern Algebra, 

Frank Ayres J.R. 


8. Theory and Problems of Group Theory, ** 

B. Baumslag and B. Chandler. 


9. Lectures in Abstract Algebra Vol. 1 - N . Jacobson . 


10. Introduction to Topology and Modern Analysis , 

G. F. Simmons , 


11. Modern Algebra 


An Introduction , John L. Kelley , 


12. Commutative Algebra Vol . I & II - 


Zariski and Samuel . 


13. A Text Book of Abstract Algebra , Shanti Narayanan . 


1: 


A First course inLine 
388 

பல்கலைக்கழக நவ இயற்கணிதம் 
14. Finite Demensional Vector spaces , P. R. Halmos . 
15. Linear Algebra , L. Mirsky. 
16. Introduction to Liſear Algebra , Stewart . 
17. Linear Algebra , G. Hadby . 
18. Linear Algebra, John de Pillis . 
19. Linear Algebra and Matrix Theory , Evan D. Nering, 
20. Elementary Matrix Algebra, Franz E. Hohn . 
21. Theory and Problems of Matrices , Frank Ayres JR . 


23. Linear Algebra , Hoffman Kupze . 


கலைச்சொற்கள் 
(ஆங்கிலம் - தமிழ் ) 


A 


||1|| 


Absolute Value 
Abstraction 
Abstractly equivalent 
Abstract Vector Space 
Abstract Vector Space of 

Linear Transformations 
Acceleration 
Addition module m 
Addition of Matrices 
Adjoint Matrix 
Algebraic Structure 
Algebraically closed 


||| 


தனிப் பெறுமானம் 
அரூபப்படுத்துதல் 
அமைப்பில் ஒன்றாயிருத்தல் 
அரூபவெக்டர் வெளி 
ஒருபடி நிலை மாற்றங்களின் 

அரூபவெக்டர் வெளி 
முடுக்கம் 
m ன் சுற்றுக்குக் கூட்டல் 
அணிகளின் கூட்டல் 
சேர்ப்பு அணி 
இயல் முறை கணித அமைப்பு 
இயல் முறை கணித 
அடைப்புள்ளது 
அலகு உறுப்பு கொண்ட 
ஒருபடி இயல் முறை கணிதம் 
பூச்சியமாக்கிகள் 
எதிர் மாற்றீடு செய் 
எதிர் சமச்சீர் 
ஆர்க்கிமீடியன் பண்பு 
கூட்டுத்தொடர் 
சேர்ப்பு 
சேர்ப்பு விதி 
மிகுதிப்படுத்திய அணி 
தன் ஓரினச்சார்பு 


Algebra with an unit element 


Annihilators 
Anti commute 
Anti symmetric 
Archimedean property 
Arithmetic Sequence 
Associates 
Associative law 
Augmented Matrix 
Automorphism 


||||||||| 


B 


ஓர் அரூபவெக்டர் வெளியின் 


Basis of an abstract Vector 

Space 
Başsel s inequality 


தளம் 


பெஸ்ஸலின் சமனிலி 


390 


பல்கலைக்கழக நவ இயற்கணிதம் 


Bilinear 


இருபுற ஒருபடித்தானது 


C 


Cancellation law 
Canonical form 
Cardinality 
Cardinal Number 
Cauchy- Schwarz Inequality 
Cayley Hamilton Theorem 
Cayley s Theorem 
Centralizer of fa 
Characteristics 
Characteristic Equation 


நீக்கல் விதி 
நியமன வடிவம் 
அளவை 
இயல் எண் 
கோசி - சுவாரச்சு சமனிலி 
கெய்லி ஹமில்டன் தேற்றம் 
கெய்லி தேற்றம் 
a யின் மையமாக்கி 


குண எண் 


Characteristic Polynomial 


சிறப்பியல் சமன்பாடு , 

பண்பியல் சமன்பாடு 
பண்பியல் பல்லுறுப்புக் 

கோவை 
பண்பியல் மூலங்கள் 
உப அரங்கம் 


குணகம் 


Characteristic Roots 
Co - domain 
Co - efficient 
Co -efficient Matrix 
Cofactor 
Columon 
Column Space 
Column Vector 
Commutative law 
Complementary Subspaces 
Complement 
Complex 
Complex Number Field 
Complex Vectors 
Complex Vector Space 
Complex Conjugate 
Components 
Composition of fur ctions 


குணக அணி 
ணைக்காரணி 
நிரல் 
நிரல் வெளி 
நிரல் வெக்டர் 
பரிமாற்று விதி 
நிரப்பு உள்ள டங்கு வெளிகள் 
நிரப்பி 
திரட்சி 
சிக்கலெண் களம் 
சிக்கலெண் வெக்டர்கள் 
சிக்கலெண் வெக்டர் வெளி 
இணைச் சிக்கலெண் 
கூறுகள் 
சார்புகளை இணைத்தல் 


கலைச்சொற்கள் 


391 


Conformable 
Congruence 
Conjugate Bilinear 
Conjunctive 
Continuum 
Coset 
Contradiction 
Countable 
Countably infinite set 


இசைவுள்ளது 
முற்றிசைவு 
இணை இருபுற ஒருபடித்தானது 
ஒருங்கிசைவு 
தொடரகம் 
உபகணம் 
மாறுபாடு , முரண்பாடு 
எண்ணிக்கைக்கு உட்பட்ட 
எண்ணிக்கைக்குட்பட்ட 
முடியாக் கணம் 


-- 


D 


Dedikuid cut ( or cut) 


Density 
Determinant 
Diagonal Elements 


Diagonal Matrix 
Diagonalisation Process 


டெடிகிண்ட் வெட்டு ( அல்லது 

வெட்டு ] 
அடர்த்தி 
அணிக் கோவை 
மூலைவிட்ட மூலகங்கள் , 

மூலைவரை மூலகங்கள் 
மூலைவரை அணி 
மூலைவிட்டப்படுத்தும் முறை , 

மூலைவரைப் படுத்தல் 
வித்தியாசம் 
வகைக்கெழுச் சமன்பாடு 
பரிமாணம் 
நேரிடைக்கூட்டல் 
பங்கீட்டு விதி 
வகுத்தல் இயல் முறை 


Difference 
Differential Equation 
Dimension - 
Direct sum 
Distributive Law 
Division Algebra 


கணிதம் 


Division Algorithm 
Divisors of Zero 
Domain 
Dual Base 
Dual Space 


வகுத்தல் இலக்கணக் கணக்கு 
பூச்சியக் காரணிகள் 
அரங்கம் 
துணைத்தளம் 
துணை வெளி 


E 


Eigen Value 
Eigen Vector 


ஐகன் மதிப்பு 
ஐகன் வெக்டர் 


392 


பல்கலைக்கழக நவ இயற்கணிதம் 


Element 

ordér : cf / 
Elementary Abelian group 
Elementary Matrices 
Elementary Transformations 
Elementary Operations . 
Embed 
Empty Set 


- 


- 


Empty Sun 
Endomorphism 
Equation 
Equivalence Classes 


மூலகம் , உறுப்பு 
மூலகத்தின் பரிமாணம் 
ஆதார பரிமாற்றுக் குழு 
ஆதார அணிகள் 
ஆதாரமாற்றங்கள் 
ஆதாரச் செயல்கள் 
பதித்தல் 
வெற்றுக்கணம் , உள்ளீடற்ற 

கணம் , வெறுமைக்கணம் 
வெறுமைக்கூட்டல் 
தன்புனல் சார்பு 
சமன்பாடு 
சரி நிகர் இனங்கள் , சரிநிகர் 

வகுப்புகள் 
சரிநிகர் அணிகள் 
யூக்ளிட் இலக்கணக் கணக்கு 
யூக்ளிடியன் சமதளம் 
யூக்ளிட் வெக்டர் வெளி 
வெளிப்புற நேரிடைக்கூட்டல் 


| 
| 
| 
| 


- 


|| 


Equivalent Matrices 
Euclidean Algorithm 
Euclidean Plāne 
Euclidean Vector Space 
External Direct Sum 


F 


களம் 


Field 
Finite Field 


Finite Number 


முடிவுள்ள 


First Isomorphism Theorem 
First Principle of Induction 


|| 


|| 


Four Group 
Force 
Free Vector 
Function 

Constant 
Equal 
into 


முடிவுள்ள களம் 
முடியும் அளவு , 
எண்ணிக்கை 
முதல் ஓரினச்சார்பு தேற்றம் 
முதல் தொகுப்பாய்வுக் 
கொள்கை 
நான்கு குழு 
விசை 
தன்னிச்சை வெக்டர் 
சார்பு 
மாறாச் சார்பு 
சமமான சார்பு 
உட்சார்பு , 


||| 


கலைச்சொற்கள் 


393 


one to one 

onto 
Fundamental 

Theorem of Arithmetic 


|||| 


ஒன்றுக்கொன்றான் சார்பு 
முழுச் சார்பு 
அடிப்படை 
எண்கணிதத்தின் அடிப் 

படைத் தேற்றம் 
இயல் முறை 

கணிதத்தின் 
அடிப்படைத் தேற்றம் 
ஒருபடிச் சார்ந்த நிலையின் 
அடிப்படைத் தேற்றம் 


Theorem of Algebra 


Theorem of Linear 

Dependence 


G 


Galois Field 
Gaussian Integers 
Generalisation 
Generalised Lines and Planes 


Generalised Vectors 


-- 


கால்வா களம் 
காசியன் முழு எண்கள் 
பொதுப்படுத்துதல் 
பொதுப்படுத்தப்பட்ட நேர் 
கோடுகள் , தளங்கள் 
பொதுப்படுத்தப்பட்ட 
வெக்டர்கள் 
உருவாக்கி 
பெருக்குத்தொடர் 
கிராம் சுமிதின் செங்குத் 

தாக்கும் முறை 
உத்தமப் பொதுக்காரணி 
குழு 
பரிமாற்றுக் குழு 
குழுவின் மையம் 
வட்டக்குழு 
இரு முக நிலைமாற்றக் குழு 
குழுவின் பரிமாணம் 
வரிசை மாற்றக்குழு 
ஈவுக்குழு 


Generator 
Geometric Sequence 
Gram - Schmidt s Ortho 

gonalisation Process 
Greatest Common Divisor 
Group 

Abelian 
Centre of 
Cyclic 
Dihedral 
Order of 
Permutation 
Quotient 


--- 


H 


Hermitian Matrix 
Homogeneous Equations 

Linear Transformations 


ஹெர்மிசியன் அணி 
ஒரேபடித்தான சமன்பாடுகள் 
ஓரின ஒருபடி நிலைமாற்றங்கள் 


394 


பல்கலைக்கழக நவ இயற்கணிதம் 


Homomorphism 
Hyper Complex System 


புனல் சார்பு 
மேல் சிக்கல் தொகுதி 


| 


- 


- 


Ideal 

Maximal 

Principal 
Idem potent 
Identical 
Identity 

Matrix 
Image 
Index 
Induction Hypothesis 

Process 
Inductive Definition 

( or Recursive Definition ) 
Inner Product 

Function 

Spaces 
Integers 
Integral Domain 

ordered 
Internal Direct Sum 
Introduction 
Inverse 
Involutory Matrix 
Isomorphic 
Isomorphism 


சீர்வளையம் 
உச்ச சீர்வளையம் 
முதன்மை சீர்வளையம் 
தன் ஆற்றல் , மூல ஆற்றல் 
ஒன்றாயிருத்தல் 
அலகு 
அணி அலகு 
பிம்பம் 
குறியீட்டு எண் 
தொகுப்பாய்வுக் கொள்கை 
தொகுப்பாய்வு முறை 
தொகுப்பாய்வு முறை 

வரையறை 
உட்பெருக்ல் 
உட்பெருக்கல் சார்பு 
உட்பெருக்கல் வெளிகள் 
முழு எண்கள் 
எண் அரங்கம் 
வரிசைப்பட்ட எண் அரங்கம் 
உட்புற நேரிடைக் கூட்டல் 
அறிமுகம் 
எதிர்மறை 
உட்சுருள் அணி 
அமைப்பில் ஒன்றாயிருத்தல் 
ஓரினச்சார்பு 


- 


K 


Kernel 


கெர்னல் , அலகுக்கற்றை 


- 


- 


ஒருபடி வெளி 


Linear Algebra 

இயல் முறைகணிதம் 

அணி 
கலைச்சொற்கள் 

395 

L 
Left Identity 

இடது அலகு 
Inverse 

இடது எதிர்மறை 
Basis 

ஒருபடித் தளம் 
Combination 

ஒருபடிச் சேர்வு 
Dependence 

ஒருபடிச்சார்ந்த நிலை 
Dimension 

ஒருபடிப் பரிமாணம் 
Equation 

ஒருபடிச் சமன்பாடு 
Function 

ஒருபடிச் சார்பு 
Independence 

ஒருபடிச் சாரா நிலை 
Space 
Sum 

ஒருபடிக் கூட்டல் 
Transformation 

ஒருபடி நிலைமாற்றம் 
Line of Symmetry 

சம தோற்றக் கோடு 
Localised Vector 

ஓரிடப்படுத்திய வெக்டர் 
Lower Triangular Matrix 

கீழ் முக்கோண அணி 

M 
Mapping 

அமைப்பு மாற்றம் 
Mathematical Induction 

கணிதத்தின் தொகுப்பாய்வு 
System 

கணித அமைப்பு 
Maximal Linearly Independent- மீப்பெரு ஒருபடிச்சாரா நிலைக் 

Set 

கணம் 
Metric 

தூரம் , மெட்ரிக் 
Modern Algebra 

இக்கால இயல் முறை கணிதம் 
Modern Mathematics 

இக்கால கணிதம் 
Modulus 

எண் அளவை 
Momentum 

உந்தப்பாடு 
Multiplication Table 

பெருக்கல் அட்டவணை 

N 
Nilpotent 

பூச்சிய ஆற்றல் 
Non- Singular Linear 

ஒருமையில் ஒருபடி நிலை 
Transformation 

மாற்றம் 
Matrix 


- 


- 


- 


பூ 


வரிசைப்பட்ட ஜோடி 
396 

பல்கலைக்கழக நவ இயற்கணிதம் 
Normal Form of a Matrix அணியின் இயல்பு வடிவம் 
Normalisation 

அலகு படுத்தும் முறை 
Normalizer of a : 

a யின் மாறிலி 
Normal Matrix 

குத்தெதிர் அணி 
Normal Subgroup 

நேர்மை உட்குழு 
Normed Vector Space 

நீளச்சார்புள்ள வெக்டர் வெளி 
Not Comparable 

ஒப்பிட முடியாதவை 
Nullity 

பூச்சியப் பரிமாணம் 
Null Space 

பூச்சிய வெளி 
Number 

எண் 
Complex 

சிக்கலெண் 
Composite 

கலவை எண் 
Irrational 

விகித முறா எண் 
Natural 

இயற்கை எண் 
Negative. 

திர் எண் , எதிர் திசை எண் , 
Positive 

நேர் எண் , நேர்த்திசை எண் 

மிகை எண் 
Prime 

பகா எண் 
Rational 

விகித முறு எண் 
Real 

மெய்யெண் 
Numerical Function 

எண் சார்பு 
Numerically Equivalent 

அளவையில் சமமானவை 

O 
Odd 

ஒற்றை 
Operation 

செயலி 
Binary 

ஈருறுப்புச் செயலி 
Unary 

ஓருறுப்புச் செயலி 
Order 

பரிமாணம் , தரம் 
Order of a Matrix 

அணித்தரம் 
Ordered Pair 

வரிசையிட்ட இரட்டை 


குறை எண் 


. 


Order Structure 
Orthogonal Complementş 


வரிசை அமைப்பு 
செங்குத்து நிரப்பிகள் 


செங்குத்தணி 
கலைச்சொற்கள் 

397 
Orthogonal Dimension 

செங்குத்துப் பரிமாணம் 
Matrix 
Projection 

செங்குத்து வீழல் 
Vectors 

செங்குத்து வெக்டர்கள் 
Orthonormal Basis 

அலகு செங்குத்துத் தளம் 


P 


Parseyal s Identity 
Partition 

Class 
Peano Axioms 


Perfect Square 
Permutation 
Polynomial 
Position Vector 
Positive 
Positive Definite 
Pre Image 
Prime Field 


பார்சிவல்லின் முற்றொருமை 
கூறிடல் 
கூறு இனம் 
பியானோவின் அடிப்படைக் 

கொள்கைகள் 
பூரண வர்க்கம் 
வரிசைமாற்றம் 
பல்லுறுப்புக் கோவை 
இடம் குறிக்கும் வெக்டர் 
நேர்த்திசை , நேர் , மிகை 
உறுதியான மிகை 
மூலபிம்பம் 
பகாக்களம் 


Q 


Quotient 

Field 
Space 


ஈவு 
ஈவுக்களம் 
ஈவுவெளி 


R 


வீச்சு 


Range 
Rank of a Matrix 

of a Linear Transformation 


அணி அளவை 
ஒருபடி நிலைமாற்றத்தின் 
அளவை 
விகிதமுறு எண்களம் 


Rational Field 


398 


பல்கலைக்கழக நவ இயற்கணிதம் 


Real Number Field 
Relation 

Cyclic 
Equivalence 
Reflexive 
Symmetric 
Transitive 

Universal 
Relatively Prime 


- 


Restriction of f to A 
Ring 

Commutative 
Principal Ideal 
Simple 

With Identity 
Row 

Equivalent Matrices 
Space 
Transformations 


மெய்யெண் களம் 
தொடர்பு 
வட்டத் தொடர்பு 
சரி நிகர்த் தொடர்பு 
பிரதிபலிக்கும் தொடர்பு 
சமச்சீர்த் தொடர்பு 
கடத்தும் தொடர்பு 
முழுத் தொடர்பு 
ஒன்றையொன்று சார்ந்த 

பகா எண்கள் 
A யோடு நிறுத்திய f 
வளையம் 
பரிமாற்று வளையம் 
முதன்மை வளையம் 
தனி வளையம் 
அலகையுடைய வளையம் 
நிரை 
நிரை சரிநிகர் அணிகள் 
நிரை வெளி 
நிரை மாற்றங்கள் 


S 


Scalar 
Scalar Matrix 
Semi - group 
Seperation of Vectors 


Skew Field [ or Division Ring ] 


- 


எண்ணி 
சம மூலைவரை அணி 
அரைக்குழு 
வெக்டர்களிடையே உள்ள 

பிரிவு 
கோட்டக்களம் ( அல்லது 

வகுத்தல் வளையம் ] 
கணம் 
நிரப்புக் கணம் 
முடியும் கணம் , முடிவுள்ள 
கணம், . 
அடையாளக்கணம் , குறிக் 
கணம் 


Set 


Complement 
Finite 


Index 


- 


898 


கலைச்சொற்கள் 


Infinite 


- 


Intersection 
Power 
Product 
Singleton 
Union 

Universal 
Signature of a Matrix 
Similar 
Singular Matrix 
Skew Hermitian Matrix 
Skew Symmetric Matrix 
Solutions of equations 
Sub Group 
Sub Matrix 
Sub Ring 
Subset 


ட 


முடியாக்கணம் , 

முடிவிலாக் 
கணம் 
கணங்களின் வெட்டு 
அடுக்குக்கணம் , படிக்கணம் 
பெருக்குக்கணம் 
ஓருறுப்புக்கணம் 
கணங்களின் இணைப்பு 
இனமுழு மொத்தக்கணம் 
அணியின் ராசி எண் 
வடிவொத்த 
ஒருமைசேர் அணி 
எதிர் ஹெர்மீசியன் அணி 
எதிர் சீர் அணி 
சமன்பாடுகளின் தீர்வுகள் 
உட்குழு 
கிளை அணி 
உள் வளையம் 
உட்கணம் , உள்ளடங்கு 

கணம் 
கீழ்க்குறி 
உள்ளடக்குக் கணம் 
குறியீடு 
சீர் வித்தியாசம் 
சமச்சீர் அணி 
சமன்பாட்டுத் தொகுதிகள் 


|| 


Suffix 
Super Set 
Symbol 
Symmetric Difference 
Symmetric Matrix 
System of Equations 


* 


TT 


Total Original 
Total Vector Space of Order n 

over F 
Transformation 

Group 
Transpose Matrix 
Triangle Inequality 

Matrix 
Trivial 


இணைந்த ஆதி 
F இன் மீது அமைந்த -- தர 

முழு வெக்டர் வெளி 
நிலைமாற்றம் 
நிலைமாற்றக் குழு 
நிரை நிரல் மாற்று அணி 
முக்கோணச் சமனிலி 
முக்கோண அணி 
வெளிப்படை 


- 


||| 


400 


பல்கலைக்கழக நவ இயற்கணிதம் 


Uncountable 
Uniqueness 
Unique Solution 
Unit 
Unit Vectors 
Unitary Matrix 
Unitary Space 
Upper Triangular Matrix 
Upto Isomorphism 


எண்ணிக்கைக்கு உட்படாத 
தனித்தன்மை 
தனித்த மூலம் 
அலகுக்காரணி 
அலகு வெக்டர்கள் 
ஒன்றூடான அணி . 
ஒன்றூடான வெளி 
மேல் முக்கோண அணி 
ஓரினச்சார்பு வரை 


V 


Value 
Vectors 
Vector Space 


மதிப்பீடு 
வெக்டர்கள் 
வெக்டர் வெளி 


WW 


Well Defined 
Well Ordered Set 


நன்கு வரையறுக்கப்பட்ட 
நன்கு வரிசைப்பட்ட கணம் 


Z 


Zero 
Zero Divisor 


பூச்சியம் 
பூச்சியக்காரணி 


தமிழ்நாட்டுப் 
பாடநூல் 
நிறுவனம் 


காசு 


4. 


*3. 
*.4.) 


* 5 


சென்னை 

1971ஜூலைவரைவெளியிட்டுள்ளநூல்கள் பொருளாதாரம் 

ரூ *1.பொருளாதாரம்-1 

சி 
. 
வேலாயுதம் 

650, 
*1AII 

900 *2.-சோவியத்பொருளாதாரவளர்ச்சி 

டாக்டர் 
எம் 
. 
ஜே 
. 
கே 
. 
தவராஜ் 

425 அமெரிக்கப்பொருளாதாரம் 

450 பொருளாதாரச்சிந்தனைவரலாறு 

சோணாசலம் 

700 பன்னாட்டுவாணிபம் 

மு.ஆரோக்கியசாமி 

600 6. புதுமைப்பொருளாதாரக்கூறுகள் 

திருமதிஆர்.தாமரஜாட்சி 

1200 7.பொருளாதாரம்ஓர்அறிமுகம்-1 

தி 
. 
சி 
. 
மோகன் 

1200 8. 

-II எம்.ஏ.அபூர்வசாமி,பி.வி.ஸ்ரீநிவாசன்10 

.75 9.பொருளாதாரக்கோட்பாடுவளர்ந்த வரலாறுக.முத்தையன் 

700 *10.பணவியலும்பாங்கியலும்-1 

சி 
. 
வேலாயுதம் 

675 
* 
11 
. II. 

11 50 12.நவீனபாங்குஇயல் 

க.வெற்றிவேல் 

500 
* 
13 
. 
இந்தியச் 
செலாவணியும் 
பாங்கு 
முறையும் 
பி 
. 
வி 
. 
ஸ்ரீ 
நிவாசன் 

550 *14.அரசாங்கநிதி இயல் 

அர.சேஷாசலம் 

475 மூலநூல்(OriginalBook) 


... 


* 


பொருளாதாரம்-(தொடர்ச்சி). 


ரூகாசு 


.. 


... 


*. 


எம்.பாலசுப்பிரமணியன் 
எம்.லூர்துநாதன் சி.சுந்தரராஜன் எஸ்.குழந்தைநாதன் கீ.சீ.இராமசாமி 


1000. 

425 1075 1050 600 600 


தி.சி.மோகன் மு.க.சுப்பிரமணியம் பி.வி.சீநிவாசன் 


ii 


... 


15.இந்தியப்பொருளியல்-1 16 17.நமதுபொருளாதாரப்பிரச்சினை-1 
18. 
, 

II 
19 
: 
இங்கிலாந்தின் 
பொருளாதார 
வரலாறு 
-1 20. 

II 
21. 
அமெரிக்காவின் 
நவீன 
பொருளாதார 

வளர்ச்சி 22.அமெரிக்கப்பொருளாதாரவரலாறு-1 23. 

II 

33 24. 

III 25.அரசாங்கநிதியியலின்பொருளாதாரம்-1 
26: 

II 27..இந்தியாவின்பொருளாதாரவளர்ச்சி-1 
28. 

II 29.பணம்-சிறுவிளக்கம் 
* 
30 
. 
வணிக 
இயலின் 
தத்துவங்கள் 31.பத்தொன்பதாம்நூற்றாண்டில்கிரேட் 

பிரிட்டனில்தொழில்வாணிகப்புரட்சி 32.பென்ஹாம்பொருாதாரம்-1 33. 

II 
*34. 

வரவுசெலவுத்திட்டம் 35.பன்னாட்டுப்பொருளாதாரம்-1 36. 

IC 


500 1100 600 650 1000 

950 1000 

800 1000 950 


மா.குமாரசாமி அர.சேஷாசலம் தே.வேலப்பன் ஜி.சிதம்பரம் கோ.இராதாகிருஷ்ணன் கு.ஆளுடையபிள்ளை 


... 


... 


... 


1 


... 


சூ.ரா.கருப்பண்ணன் ஏ.குழந்தை எஸ்.குழந்தைநாதன் ஆர்.ரங்காச்சாரி ஏ.குழந்தை கே.எஸ்.இராமசாமி 


1100 1100 700 600 
750 900 


... 


கோ 
. 
இராதாகிருஷ்ணன் 


38. 


.. 


775 
700 


..) 


** 


க.வெற்றிவேல் 


... 


4 


25 


மா.குமாரசாமி 


37.பொருளாதாரஆய்வுநூல்-1 

II 39.வளர்ச்சியுறாதநாடுகளின்அரசர்ங்க 

நிதியியல் 40.வளர்ச்சிகுறைந்தநாடுகளின்முதலாக்கம் 

பற்றியசிக்கல்கள் 
41:1939முதல்இந்தியாவில்பணவீக்கவிலைப் 

போக்குகள் 42.பொருளாதாரவளர்ச்சிபற்றியகட்டுரைகள் 
43. 
இந்தியப் 
பொருளாதார 
வரலாறு 

(1857-1956)-1 44:பொருளாதாரம்-ஓர்அறிமுகம் 


5 
50 
, 


சி.சுந்தரராஜன் 
எம்.கே.சுப்பிரமணியம் ம.திருநாவுக்கரசு 


750 775 700 


பு.வி.சீனிவாசன் 


6 


25 


வரலாறு 


1111 


கி.ர.அனுமந்தன் 


*46. 


... 


450 
350 
7 

25 375 
550 


*49. 


டி.வி.சொக்கப்பா என்.ஜே.இராஜகோபால் 


*45.பிரிட்டன்வரலாறு-1 

I 
*47. 

III *48.ஐரோப்பியவரலாறு-1(கி.பி.395-1500) 

HI 
( 
கி.பி. 
1500 
முதல் 
) 50.ஐரோப்பா-கடந்தஐந்துநூற்றாண்டுகாலச் 

சரித்திரம் 
51. 
இங்கிலாந்து 
வரலாறு 
-1 52.. 

II 53. 

III 54. 

IV *மூலநூல்(OriginalBook) 


வை.விருத்தகிரீசன் இரா.அண்ணாமலை 
பா.மாணிக்கவேலு 
என் 
. 
ஜே 
. 
ராஜகோபால் 


950 1300 
13 00 
8 

00 
800 


வரலாறு-(தொடர்ச்சி) 


நகாசு 


. 


க.த.திருநாவுக்கரசு எம்.எக்ஸ்.மிராண்டா 


i 


55 
.. 
இங்கிலாந்தின் 
வரலாறு 
-1 
56. 

II 57. 

III 
58. 
இந்தியாவின் 
சிறப்பு 
வரலாறு 
-1 
59. 

II 60. 

III 61.கிரேக்க 
நாட்டு 
வரலாறு 
-1 62. 

II 63. 

III 64.ஆக்ஸ்ஃபோர்டின்இந்தியவரலாறு I 65. 

II 
66. 

III 
67. 
முகலாயப் 
பேரரசு 
-1 


தி 
. 
வெ 
. 
குப்புசாமி ஏ.உஸ்மான்ஷெரீப் அ.பாண்டுரங்கன் சைமன்ஐ.எஸ்.பாக்கியநாதன் 


1500 800 500 750 600 725 750 700 7175 825 

50 1050 


... 


... 


... 


33 


பி.இராமாநுஜம்தேவதாஸ் தி.வெ.குப்புசாமி ஏ.உஸ்மான்ஷெரீப் க.த.திருநாவுக்கரசு ஏ.உஸ்மான்ஷெரீப்,எம்.எக்ஸ். 

மிராண்டா எம்.எஸ்மிராண்டா,பா.மாணிக்க 


.. 


iv 


750 


68: 


வேலு 


69. 70. 71. 72. 73. 74: 


2) 


775 750 675 650 700 650 


ஆங்கிலஅரசியலமைப்பின்வரலாறு-1 

II ][ 

IV ஆங்கிலேயரின்சமுதாயவரலாறு-1 

II 


வை.விருத்தகிரீசன் வை.விருத்தகிரீசன்,இரா.அண்ணாமலை... இரா.அண்ணாமலை,பா.மாணிக்கவேலு... 

மாணிக்கவேலு சி.ஈ.இராமச்சந்திரன் சி.ஈ.இராமச்சந்திரன்,இர.ஆலால 

சுந்தரம் ஆர்.ஆலாலசுந்தரம் பா.மாணிக்கவேலு ஏ.உஸ்மான்ஷெரீப் 


... 


... 


3) 


... 


75: 
76. 
77. 


III இந்தியாவில்முகலாயரின்ஆட்சி 

IL 


675 650 
500 600 


அரசியல் 


.0. 


... 


ஜே.இராமச்சந்திரன் மேர்.கிளாரன்சு,டி.டி.பெலிக்ஸ் வீ.கண்ணையா டி.செல்லப்பா மோ.வள்ளுவன்கிளாரன்சு திருமதிநூர்ஜஹான்பாவா 


462 
7 

50 475 850 850 1600 1325 900 
725 


... 


... 


... 


... 


வீ.கண்ணையா இ.ஜெகதீசன் 


... 


... 


78.அரசியல்அமைப்புகள் 79.அரசாங்கத்தின்வரலாறு *80.இந்தியஅரசியலமைப்பு 81.அரசியலுக்குஓர்அறிமுகம் 82.தற்காலஅரசியல்அமைப்புகள் 83.பன்னாட்டுஅரசியல்-1 84. 

II 85.பொதுத்துறைஆட்சிஇயல்-1 86. 

II 87.பொதுத்துறைஆட்சியியலுக்குஓர் 

அறிமுகம் 88. 

II 89.இந்தியஅரசியலமைப்புத்திட்டம் 90.இந்தியஆட்சிஅமைப்புமுறைவளர்ச்சி-I 91. 92. 

III *93.மக்கள்ஆட்சி 94.1919முதல்சர்வதேசஉறவுகளும் 

உலகஅரசியலும்- 95.சமூகஅரசியல்கொள்கையின் 

அடிப்படைகள் 96.அரசியலமைப்புச்சட்டஆய்வுக்குஓர் 

அறிமுகம்-I *மூலநூல்(OriginalBook) 


வீ.கண்ணையா டி.செல்லப்பா தி.வெ.குப்புசாமி,எஸ்.சுப்பிரமணியன். வீ.கண்ணையா 
வீ.கண்ணையாகி.ர.அனுமந்தன் கி.ர.அனுமந்தன் க.சந்தானம் 


750 750 925 625 575 725 425 


... 


... 


என்.ஜே.ராஜகோபால் 


7 


75 


மோ.வள்ளுவன்கிளாரன்சு 


700 


பா.சூரியநாராயணன் 


575 


அரசியல்-(தொடர்ச்சி) 


காசு 


. 


97.அரசியலமைப்புச்சட்டஆய்வுக்குஓர் 

அறிமுகம்--II 98. 

III 


. 


பா.சூரியநாராயணன்,கி.ர:அனுமந்தன்6 00 கி.ர.அனுமந்தன் 

575 


உளவியல் 


கி.ர.அப்புள்ளாச்சாரி 


. 


சி.ந.வைத்தீஸ்வரன் தி.இரா.அரங்கராசன் 


12 


99.குழந்தைஉளவியல்-1 
100. 

II 101.உட்கவர்மனம் 102.இளையோர்உளவியல்-1 103. 

II 
- 104. 

சமூகஉளவியல் 1.05.பிறழ்நிலைஉளவியல் 106.பித்தரின்உள்ளம் 
*107. 

குமரஉள்ளம் 
*108. 

உளநலவியல் 


8001 7.00 700 1200 900 925 1100 300 625 600 


2. 


என்.வேதமணிமானுவேல் அ.பெசன்ட்கிரீப்பர்ராஜ் 


3) 


டாக்டர்மு.அறம் டாக்டர்தா.ஏ.சண்முகம் 


தத்துவம் 


109.இந்துசமயத்தத்துவம் *110.அறிவுஆராய்ச்சிஇயல் *111.மேலைநாட்டுத்தத்துவம் 112.அத்துவிததத்துவம் 113.ஆங்கிலேயப்பயன்வழிக்கொள்கையினர் 


ஞா.ராஜாபகதூர் ஆர்.ராமானுஜாச்சாரி ஆர்.எஸ்.தேசிகன் கோ.மோ.காந்தி மோ.வள்ளுவன்கிளாரன்சு 


550 350 350 650 550 


... 


114.இந்தியத்தத்துவம்-1 


வ.அ.தேவசேனாபதி, 

பா.நா.சண்முகசுந்தரம் 


115. 

11 116.மெய்ப்பொருளியல்-ஓர்அறிமுகம்-I 


350 600 600 


சி.இராமலிங்கம் 


அறவியல் 


117.அறவியல்-ஓர்அறிமுகம் 


கோ 
. 
மோ 
. 
காந்தி 


850 


அளவையியல் 


118.அளவையியல்தொடக்கநூல் 


கி.ர.அப்புள்ளாச்சாரி 


250 


. 


vii 


மானிடவியல் 


*119.மானிடவியல் 120.பண்பாட்டுக்கோலங்கள் 121.இந்தியாவில்குடியானவர்வாழ்க்கை 


ம.சு.கோபாலகிருஷ்ணன் கி.பூ.சுப்பிரமணியம் எஸ்.இலட்சுமி 


475 550 350 


சமூகவியல் 


122.சமூகவியலின்அடிப்படைக்கோட்பாடுகள் 


ஜே.நாராயணன் 


...1050 


*மூலநூல்(OriginalBook) 


ரூகாசு 


. 


புவியியல் 


கொ.சேஷ.நரசிம்மன் 


... 


.. 


950 875 850 850 650 900 300 325 


... 


..... 


: 


ஏ.எஸ்.நாராயணன் ஜி.கிருஷ்ணமூர்த்தி குமாரிஇரா.அலமேலு எம்.என்.பத்மநாபன் திருமதிஎச்.நியூமன் எஸ்.முத்துக்கிருஷ்ணக்கரையாளர் நா.அனந்தபத்மநாபன் சு.ஜெயச்சந்திரன் வி.எஸ்.அனந்தபத்மனாபன் கோ.இராமசாமி கொ.சேஷ.நரசிம்மன் 


- 


... 


* 
123 
. 
ஆசியா- 
I 
*124. 

II *125.ஐரோப்பாக்கண்டத்தின்புவியியல் *126.தென்கிழக்குஆசியா *127.வடஅமெரிக்கா *128.தென்அமெரிக்கா *129.தென்கண்டங்கள்-ஆஸ்திரேலியா 
*130. 

ஆஃப்ரிக்கா *131.புவிப்புறவியல்-II *132.செய்முறைப்புவியியல் *133.மக்கட்பரப்பியல் *134.சமுத்திரவியல் 135.காலநிலைஇயல் 136.,, 

ப *137..காலநிலைஇயல் 
*138. 

IL 139.வளியியலுக்குஓர்அறிமுகம் *140.புவிஅமைப்புஇயல் 141.பௌதிகப்புவியியலும்புவியமைப்பியலும் 142.சிஷோமின்,வாணிகப்புவியியல்-1 143. 

II 


viii 


... 


.. 


திருமதிஇராதா 


600 550 475 

650 ...1000 

500 950 800 550 475 600 950 1200 


கோ.இராமசாமி சி.விஸ்வநாதன் கோ.இராமசாமி எஸ்.மாணிக்கம் எம்.கார்த்திகேயன் 


.. 


144.சிஷோமின்வாணிகப்புவியியல்-II 


சி.எஸ்.நரசிம்மன் 


5 


75 


புள்ளியியல் *145.புள்ளியியல்-அறிமுகம் 146.புள்ளியியல்முறைகள்-1 147. 

IL 148.நம்மைச்சுற்றியுள்ளபேரண்டம் 


... 


சு.வைத்தியநாதன் கோ.சண்முகசுந்தரம் இராஜகோபாலன் தி.வி.லட்சுமிநரசிம்மன் 


1075 1000 1400 650 


டி.கே.மாணிக்கவாசகம்பிள்ளை 


உயர்கணிதம் *149,ஆயத்தொலை 

ஆயத்தொலைவடிவகணிதம் 
*150.வகைநுண்கணிதம் *151.தொகைநுண்கணிதம் 


425 300 325 


தி.கோவிந்தராசன் 


ix 


விலங்கியல் *152.விலங்கியல் 


பெ,மா.அண்ணாமலை, 

இரா.முருகேசன் 


1200 


பௌதிகவியல் * 
153 
. 
ஒளி 
நூல் 


10 


சம்பத்து 


... 


00 


..+ 


விஞ்ஞானம் 
*154.வானவெளிவெற்றி 
* 
155 
. 
ரேடியோ 

*மூலநூல்(OriginalBook) 


டாக்டர் 
எம் 
. 
ஏ 
. 
தங்கராஜ் 
டாக்டர் 
பி 
. 
திருஞானசம்பந்தம் 


600 
475 


| 


விஞ்ஞானம் 
- 
( 
தொடர்ச்சி 
) 


h.காசு 


... 


* 
156 
. 
எக்ஸ் 
- 
கதிர்கள் 
* 
157 
. 
பாம்புகள் 
* 
158 
. 
தாவரம் 
- 
வாழ்வும் 
வரலாறும் 
* 
159 
, 
கரும்பு 
*160..தாவரங்களின்வாழ்வியல் 


... 


பெ.நா.அப்புசாமி,ஜே.பி.மாணிக்கம் 
பெ 
. 
மா 
. 
அண்ணாமலை 
டாக்டர்கு.சீனிவாசன் கு.பெரியசாமி 
எஸ் 
, 
சுந்தரம் 


450 350 800 4:00 650 


... 


... 


மருத்துவம் 


* 
161 
, 
நீரிழிவு 
க்ஷயரோகம் 


... 


... 


.. 


162. 
மகப்பேறும் 
மாதர் 
நோயும் 
*163.பாக்டீரியா 
164. 
புற்றுநோய் 
165.உடலியங்கியல்-1 


*4. 


டாக்டர்ஜி.வேங்கடசாமி 
டாக்டர் 
ஏ 
. 
கதிரேசன் 

250 டாக்டர்(குமாரி)மணிமேகலை 

8;25 
சு.சுந்தரம் 

250 அ.கதிரேசன் 

350 
டாக்டர்கள் 
ஜி 
. 
வேங்கடசாமி 
, 
டி 
. 
சரோஜினி 
, 
எஸ் 
. 
கே 
. 
துரைராஜ் 
, ஆர்.சேது 

675 

5 50 
டாக்டர் 
அ 
. 
கதிரேசன் 

725 
கே. 
வி. 
கிருஷ்ணராஜ் 
, 
சி.ஆர் 
.சுப்பிரமணியம், ஆர்.இராமசாமி,கே.வேணுகோபால்...8 850 


166. 

1 
167. 
என்புருக்கி 
நோய் 
168. 
நீங்களே 
உங்கள் 
வீட்டைக் 
கட்டலாம் 


கூட்டுறவு 


169. 


உலகக் 
கூட்டுறவு 
இயக்கம் 


அ.வேல்மணி 


... 


550 


சட்டம் 


*170.குற்றவியல்சட்டம் 


எம்.சண்முகசுப்பிரமணியம் 


1000 


பொதுநூல்கள் 


171.மகாத்மாகாந்தி 
172. 
விவசாயப் 
புரட்சி 
173.சேமக்கை-நூல் 
* 
174 
. 
முற்காலச் 
சோழர் 
கலையும் 
சிற்பமும் *175,உணவும்ஊட்டமும் 
* 
176 
. 
: 

பள்ளிநிருவாகஅமைப்பு-அடிப்படைக் கருத்துகள் 


சரஸ்வதிதங்கையன் 
வி.கார்த்திகேயன் ஆ.சுப்பிரமணியம் எஸ்.ஆர்.பாலசுப்பிரமணியம் தி.வேங்கடகிருஷ்ணய்யங்கார் 


325 800 250 900 

50 


... 


எஸ் 
. 
சந்தானம் 
, 
எஸ் 
. 
ஏ 
. 
துரைசிங் 


6 


25 


புகுமுக(P.U.C.)வகுப்புகளுக் 

வகுப்புகளுக்குரியவை 


*177. 

உலகவரலாறு 
*178.பொருளாதாரம் 
*179. 

வணிகவியலுக்கு 
ஓர் 
அறிமுகம் 
-1 
*180. 

ப 
*181.பௌதிகம் 


டி.ஆர்.இராமச்சந்திரன் ஜி.சிதம்பரம் 

ஆளுடையபிள்ளை 


400 275 250 225 


. 


*182, 
*183. 
*184. 
*185. 


புகுமுகபௌதிகம் 
பௌதிகம் 
- 
ஓர் 
அறிமுகம் புகுமுகவகுப்புக்கணிதம்-1 

II *மூலநூல்(OriginalBook) 


டாக்டர் 
பி 
. 
திருஞானசம்பந்தம் 
, 

ஆர்.நாகராஜன் 
டாக்டர்எம்.ஏ.தங்கராஜ் 
எஸ்.சம்பத் கே.ராஜகோபாலன் 


600 575 7 

00 700 300 


.. 


... 


புகுமுக(P.U.C.)வகுப்புகளுக்குரியவை-(தொடர்ச்சி) 


காசு 


. 


டி.கோவிந்தராஜன்,முத்துசாமி 

? ஆர்.மகாதே 

மகாதேவன் 


2, 


*186. புகுமுகவகுப்புக்கணிதநூல்-1 
*187. 

II *188.கணிதம்-ஓர்அறிமுகம்-I 
*189. 

I *190.வேதியியல் *191.புகுமுகவேதியியல் 
*192.விலங்கியல் *193.புகுமுகவிலங்கியல் 
*194. 

புகுமுகவகுப்புத்தாவரவியல் 


பி.டி.முனியப்பா,ஆர்.முத்துலட்சுமி சி.ஏ.பத்மநாபன் எஸ்.ஆப்ரகாம் பெ.மா.அண்ணாமலை 
எஸ் 
. 
சுந்தரம் 


700 450 475 325 700 550 400 725 
400 


... 


... 


பட்டப்படிப்பிற்குரிய(பி.எஸ்ஸி.)நூல்கள் (அடக்கவிலைப்பதிப்புகள்-கழிவுஇல்லை) 


xii 


பௌதிகம்(Physics) 


ஆர்.நாகராசன் 


*195.எந்திரவியல்-சிறப்புப்பாடம்-1 *196. 

II *197.வெப்பவியல்-சிறப்புப்பாடம் *198.செய்முறைபௌதிகம்-சிறப்புப் 

பாடம்-1 


625 550 525 


கே 
. 
நாச்சிமுத்து 


டி.கமலக்கண்ணன்,ஆர்.கிருட்டிண 

சாமி... 


II 


... 


பி.தங்கராஜன் 


*199 *200.பெளதிகம்-துணைப்பாடம்-1 *201. 

[I *202.செய்முறைபௌதிகம்-துணைப்பாடம் 


450 325 360 300 400 


கே.பாசுகரன்,இரா.செயராம் 


டி.ஏ.கருப்பண்ணன் 


475 450 425 


12 


டாக்டர்வி.சண்முகசுந்தரம், 

ர்.சபேசன் 


775 


*203.மின்னியல்-காந்தவியல்-சிறப்புப் 

பாடம்- 
*204.. 

IL *205. 

III *206.ஒளியியல்-சிறப்புப்பாடம் *207.பௌதிகம்-துணைப்பாடம்(பகுதி-2) 

(முதல்புத்தகம்) 
*208. 

(இரண்டாம்புத்தகம்) *209.பொதுபௌதிகம்-சிறப்புப்பாடம் *210.இன்றையபௌதிகம்-சிறப்புப்பாடம் *211.ஒலிநூல்-சிறப்புப்பாடம் 


கா.வே.சுப்பிரமணியன் 


600 450 450 675 500 


கே.பி.கந்தசாமி,எம்.தியாகசுந்தரம் எம்.ஏ.தங்கராஜ் டி.முருகையன் 


... 


... 


xiii 


வேதியியல்(Chemistry) 


டாக்டர்என்.முத்துக்குமாரசுவாமி 


200 


*212.செய்முறைக்கனிமவேதியியல் 

துணைப்பாடம் *213.செய்முறைக்கனிமவேதியியல்- 

சிறப்புப்பாடம் *214.பௌதிகவேதியியல்-சிறப்புப்பாடம்-1 
*215. 

II 
*216. 

கனிமவேதியியல்-துணைப்பாடம் 
*217.கனிமவேதியியல்-சிறப்புப்பாடம்-1 
*218. 

II 


டி.இராமலிங்கம் டி.சக்திவேலு 


225 400 350 650 400 425 


... 


சி.ஏ.பத்மநாபன் பி.டி.முனியப்பா 


... 


31 


மூலநூல்(OriginalBook) 


காசு 


. 


வேதியியல்-(தொடர்ச்சி) 


4 


75 


.. 


4 3 


50 75 


*219.பொதுபௌதிகவேதியியல் 

துணைப்பாடம் 

ஆர்.துளசிதாஸ் *220.அறிமுறைவேதியியல்-சிறப்புப் 

பாடம்- 

ஓ.ஆர்.சூரியநாராயணன் *221. 

II *222.செய்முறைக்கரிமவேதியியல்-சிறப்புப் 

பாடம் ...என்.ஆறுமுகம் *223.அங்ககவேதியியல்-துணைப்பாடம் 

பிஎல்.இராமசாமி *224.அங்கவேதியியல் 

எம்.ஆட்கொண்டான் *225.கரிமவேதியியல்-பகுதி-1(இரண்டாம் 

புத்தகம்)கி.கண்ணபிரான் 
*226. 

(மூன்றாம்புத்தகம்) *227.கரிமவேதியியல்-பகுதி-II(முதல்புத்தகம்) 
*228 

(இரண்டாம்புத்தகம்) 


350 500 3 

00 





... 


رز 


475 325 575 600 


கத 


xiv 


டி.கோவிந்தராஜன்,கே.முத்துசாமி 


425 325 


2.. 


கணிதம்(Mathematies) 
*229.இயற்கணிதம்-சிறப்புப்பாடம்-1 
*230. 

II *231.தொகுதிமுறைவரைகணிதம்-சிறப்புப் 

பாடம் *232..எண்சார்கணிதம்-சிறப்புப்பாடம். *233.திரிகோணகணிதம்-சிறப்புப்பாடம் ம் 
*234. 

கணிதம்-துணைப்பாடம் *235.நிலையியல்-சிறப்புப்பாடம் *236.முப்பரிமாணப்பகுமுறைவடிவகணிதம்- 

சிறப்புப்பாடம் 


ஆர்.மகாதேவன் எம்.எம்.இராமசாமி வி.அரங்கநாதன் ஆர்.அனுமந்தராவ் கே.இராஜகோபாலன் 


200 550 325 600 500 


கே.சிவசுப்ரமணியன் 


2 


75 


" 

, 


*251. 

செல்லியல் 


... 


200 575 


... 


*237.வெக்டர்கணிதமும்அதன்பயன்பாடு 

களும்-சிறப்புப்பாடம் *238.கணிதம்-துணைப்பாடம்-பகுதி-2 வானியல்-சிறப்புப்பாடம்-(முதல் 

புத்தகம் 

(இரண்டாம்புத்தகம் *241.இயக்கவியல்-சிறப்புப்பாடம் 


ஆர்.மகாதேவன் ஆர்.அய்யாசாமி 
தி 
. 
கோவிந்தராசன் 
, கொ.முத்துசாமி 


*239. 


550 375 


*240. 


ஆர்.மகாதேவன்,கே.சிவசுப்பிர மணியம்,பி.ஆர்.சுப்பிரமணியம் 


700 


புள்ளியியல்(Statistics) 


*242.புள்ளியியல்-துணைப்பாடம் 


எஸ்.கருப்பையா 


350 


விலங்கியல் 
( 
Zoology 
) 


600 600 500 975 575 


*246. 


. 


... 


*243.முதுகெலும்பற்றவை-1-சிறப்புப்பாடம்ஆர்.முருகேசன் 

2 

திருமதிஎஸ்.கே.வள்ளி 
*245.முதுகுநாணுள்ளவை-1-சிறப்புப்பாடம் திருமதிராணிகந்தசாமி 

2 *247.முதுகுத்தண்டுள்ளவை-2-சிறப்புப்பாடம்...திருமதிகிருஷ்ணவேணிநாராயணன் *248.முதுகெலும்பிகளதுகருவியல்-சிறப்புப் 

பாடம்எஸ்.ஆப்ரகாம் *249.முதுகெலும்பற்றவை-துணைப்பாடம் 

என்.இராமலிங்கம் 
*250. முதுகுநாணுள்ளவை-துணைப்பாடம் 

வி.சேது - 

என்.இராமலிங்கம் *252.மரபியல்-சிறப்புப்பாடம் 

பெ.மா.அண்ணாமலை 


900 900 600 550 525 


... 


மூலநூல்(OriginalBook) 


*261.தாவரச் 

சூழ் நிலை 

.. 


லக்கி 


கால் 


தொடர்ச்சி) 


th. 


காசு 


53. 
சூழ்நி 


டி.ஆர்.கிருஷ்ணன் 


MADRAS-600 


சூழ்நிலையியல்-உடற்செயலியல் 

சிறப்புப்பாடம்-1 *254. 

II 
255. 
பரிணாம் 


475. 650. 6-25 


எஸ்.ஆப்ரகாம் 


Î MAR 1994 


தாவர 


யல் 


8 . 


- 


00 


11) 925 7-25 950 450 


Xvi 


- 


... 


400 


MAE 


25.6 தான் 

வெளி,உள்ளமைப்பியல்களும் 

வகைப்பாட்டியலும்-சிறப்புப்பாடம்கே.இராஜசேகரன் 2357தாவரப்புறஅமைப்பியல்-சிறப்புப்பாடம் கே.பாலச்சந்திரகணேசன் 

உதாவரஉள்ளமைப்பியல்-சிறப்புப்பாடம்டாக்டர்ஏ.கோவிந்தராஜுலு *259.தாவரங்களின்வாழ்க்கைசிறப்புப்பாடம்... 
எஸ்.சுந்தரம் *260.தாவரவியல்-துணைப்பாடம் 

பா.இராசாராம் மரூஉஇயல்,இயங்கியல்–துணைப்பாடம்... கே.பெரியசாமி *262.சூழ்நிலையியல்,பரிணாமம்,மரபியல் 

சிறப்புப்பாடம் கே.ஆர்.பாலச்சந்திரகணேசன் *263.டெரிடோஃபைட்டா,ஜிம்னோஸ்பெர்மே 

சிறப்புப்பாடம். 
கே 
. 
இராஜசேகரன் *264.தாலோஃபைட்டா(பாசிகளு 
நம் 

பூஞ்சை 

களும்)-சிறப்புப்பாடம்டாக்டர்வே.சோ.சுந்தரலிங்கம் 
* 
265 
. 

தாவரவகைப்பாட்டியல்-சிறப்புப்பாடம் ஆ.சம்பத்குமார் *266:பிரையோஃபைட்டா-சிறப்புப்பாடம் 

கே.இராஜசேகரன் மூலநூல்(OriginalBook) 


825 


10.25 


1 


9.00) 1050 
600 


21 


